மத்தேயு, 2 
செல்லர்ஸ்‌ கிரெய்ன்‌ 
13. உண்மைத்தன்மையுடன்‌ வாழுதல்‌ (6:1-18) 
14. பாதுகாப்பாக வாழுதல்‌ (6:19-34) 
15. பகுத்தறிந்து வாழுதல்‌ (7:1-29) 
16. அற்புதங்களின்‌ முதல்‌ தொகுப்பு (8:1-17) 
17. சீஷத்துவத்தின்‌ விலை (8:18-22) 
18. அற்புதங்களின்‌ இரண்டாம்‌ தொகுப்பு (8:23-9:8) 
19. சீஷத்துவத்திற்கு அழைப்பு (9:9-17) 
20. அற்புதங்களின்‌ மூன்றாம்‌ தொகுப்பு (9:18-38) 
21. பன்னிருவரின்‌ ஊழியம்‌ (10:1-23) 
22. பன்னிருவருக்குப்‌ போதித்தல்‌ (10:24-42) 
23. யோவான்‌ ஸ்நானனும்‌ இயேசுவும்‌ (11:1-19) 
24. மனந்திரும்பாத நதரங்கள்‌ (11:20-24) 
25. இயேசுவின்‌ ஜெபமும்‌ அவரது மாபெரும்‌ அழைப்பும்‌ (11:25-30) 
26. ஓய்வு நாள்‌ பற்றிய கேள்விகள்‌ ' (12:1-14) 
படிப்பு உதவிகள்‌ 





13 
உண்ிமைகத்கன்மையுடன்‌ 
வாழுதல்‌ 


[6:1-18) 


இயேசு தமது ஷர்களுக்கு, “வேதபாரகர்‌ பரிசேயர்‌ என்பவர்களுடைய 
நீதியிலும்‌ உங்கள்‌ நீதி அதிகமாயிராவிட்டால்‌, பரலோகராஜ்யத்தில்‌ 
பிரவேசிக்கமாட்டீர்கள்‌” என்று அறிவித்திருந்தார்‌ (5:20). அவரது 
கூர்மையாக்கப்பட்ட வார்த்தைகள்‌, மலைப்பிரசங்கத்தில்‌ தொடர்ந்து 
வரவிருந்த எல்லாற்றிற்கும்‌ தொகுப்புக்‌ கூற்றாக இருந்தன. 

இயேசு தமது பிரசங்கத்தின்‌ முதல்‌ பகுதியான மத்தேயு 5:21-48ல்‌, 
தமது போதனைகளைத்‌ தாம்‌ கூறியவற்றிற்கும்‌ யூதத்துவப்‌ பாரம்பரியங்கள்‌ 
கூறியிருந்தவற்றிற்கும்‌ இடையிலான ஐந்து வித்தியாசங்களுடன்‌ 
வடிவமைத்திருந்தார்‌. அவரது பிரசங்கத்துவ அறிவுறுத்தல்களின்‌ இரண்டாம்‌ 
பகுதியான 6:1-18ல்‌ அவர்‌, மார்க்கரீதியான தவறுகளையும்‌, இருதயத்தையும்‌ 
- புறம்பான சடங்காச்சாரத்திற்கு எதிரான வகையில்‌ உண்மையான தேவபக்தி 
என்பதுடன்‌ - கையாண்டார்‌. 





பொதுவான எச்சரிக்கைக்குப்‌ பின்னர்‌ (6:1) இயேசு, முதன்மையான 
மூன்று விவரிப்புகளை முன்வைத்தார்‌: கொடுத்தல்‌ (6:2-4), ஜெபித்தல்‌ (6:5-15) 
மற்றும்‌ உபவாசித்தல்‌ (6:16-18). யூதத்துவப்‌ போதகர்கள்‌ தங்கள்‌ அறிவுறுத்தலில்‌ 
மூன்று உதாரணங்களின்‌ குழுக்களைப்‌ பயன்படுத்துதல்‌ பொதுவானதாக 
இருந்தது என்று கிரெய்க்‌ 5. கீனீர்‌ அவர்கள்‌ குறிப்பிட்டார்‌.! 


பொதுவான எச்சரிக்கை (6:1) 


மனுஷர்‌ காணவேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள்‌ 
தர்மத்தைச்‌ செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌; செய்தால்‌, 
பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதாவினிடத்தில்‌ உங்களுக்குப்‌ பலனில்லை. 


வசனம்‌ 1. கொடுத்தல்‌, ஜெபித்தல்‌ மற்றும்‌ உபவாசித்தல்‌ என்ற 
தலைப்புகளுக்குத்‌ தமது அணுகுமுறையில்‌ இயேசு, “நான்‌ கூறவிருப்பவற்றிக்கு 
நெருக்கமான கவனம்‌ கொடுங்கள்‌” என்று செயல்விளைவில்‌ கூறினார்‌. 
எச்சரிக்கை என்ற கிரேக்க வார்த்தை (9௦2010) “பற்றுதலை மேற்கொள்ளுதல்‌, ” 
“கவனம்‌ செலுத்துதல்‌” மற்றும்‌ “காத்திருத்தல்‌” என்ற கருத்தைத்‌ தெரிவிக்கிறது. 
நீதியின்‌ செயல்பாடுகளில்‌, வேதபாரகரும்‌ பரிசேயர்களும்‌ கொண்டிருந்த 
அதே எண்ணப்போக்கை, இயேசுவின்‌ அப்போஸ்தலர்களும்‌ வளர்த்துக்‌ 
கொள்ளுவதற்கு எதிராக, இயேசு அவர்களை எச்சரித்தார்‌. “நீதி” (எikaiosuné) 


7 


என்ற வார்த்தை 5:20ல்‌ இருந்து திரும்பக்‌ கூறப்படுகிறது. Textus Receptusன்‌ 
வாசித்தலை அடிப்படையாகக்‌ கொண்ட KJV மொழிபெயர்ப்பில்‌ 1ம்‌ 
வசனத்தில்‌ “நீதி” என்பதற்குப்‌ பதிலாக “தர்மம்‌” என்றுள்ளது. இருப்பினும்‌, 
“நீதி” என்பதே மேன்மையான வாசிப்பாக உள்ளது, மற்றும்‌ 61ம்‌ 
வசனமானது, 6:2-4ல்‌ உள்ள கொடுத்தல்‌ பற்றிய கலந்துரையாடலுக்குச்‌ 
சுருக்கமான அறிமுகமாக இருத்தலுக்கு மாறாக, 6:2-18ற்கு ஒரு பொதுவான 
முன்னுரையாக உள்ளது. 

உண்மைத்‌ தன்மையுள்ள இருதயத்தில்‌ இருந்து விலக்கப்பட்டதான, 
மதரீதியான செயல்களைச்‌ செய்தலில்‌, வெறுமையான புறம்பான காட்சியை, 
உண்மையான நீதி தவிர்க்கிறது. மக்களால்‌ கவனிக்கப்படும்படி செயல்கள்‌ 
அவர்களுக்கு முன்பாக நிகழ்த்தப்படக்‌ கூடாது. அதற்குப்‌ பதிலாக அவைகள்‌, 
தேவனைக்‌ கனப்படுத்தி மகிமைப்படுத்துவதற்காக, அர்ப்பணிப்புள்ள 
இருதயங்களில்‌ இருந்து செய்யப்பட வேண்டும்‌. “நீதியான” செயல்கள்‌, 
தேவன்‌ மற்றும்‌ ஒருவரின்‌ சகமனிதர்‌ மீதான அன்பின்‌ வெளிப்பாடாகச்‌ 
செய்யப்படாமல்‌ இருந்தால்‌, அவைகள்‌ வெறுமையும்‌ வீணுமாகின்றன 
(1 கொரிந்தியார்‌ 13:1-3). தவறான ஊக்குவித்தலில்‌ இருந்து மதரீதியான 
செயல்களை நடைமுறைப்‌ படுத்துகறவர்கள்‌, பிதாவினால்‌ பலன்கள்‌ 
எதுவும்‌ தங்களுக்கு அளிக்கப்‌ படாதிருப்பதைக்‌ கண்டறிவார்கள்‌. “பலன்‌” 
(௱i$thos) என்ற சொற்றொடர்‌, நமது கொடுத்தல்‌ (6:2), ஜெபம்‌ (6:5) மற்றும்‌ 
உபவாசித்தல்‌ (6:16) ஆகியவற்றிற்குத்‌ தேவனுடைய பதில்செயல்‌ பற்றிய 
குறிப்பு என்ற வகையில்‌, இவ்விடத்தில்‌ உள்ள தலைப்பு ஒவ்வொன்றிலும்‌ 
திரும்பத்‌ திரும்பக்‌ கூறப்படுகிறது. 





கொடுத்தல்‌ (6:2-4) 


“ஆகையால்‌ நீ தர்மஞ்செய்யும்போது, மனுஷரால்‌ புகழப்படுவதற்கு, 
மாயக்காரார்‌ ஆலயங்களிலும்‌ வீதிகளிலும்‌ செய்வதுபோல, உனக்கு முன்பாகத்‌ 
காரை ஊதுவியாதே; அவர்கள்‌ தங்கள்‌ பலனை அடைந்து தீர்ந்ததென்று 
மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

நீயோ தர்மஞ்செய்யும்போது, உன்‌ தர்மம்‌ அந்தரங்கமாயிருப்பதற்கு, 
உன்‌ வலதுகை செய்கிறதை உன்‌ இடதுகை அறியாதிருக்கக்கடவது. 

“அப்பொழுது அந்தரங்கத்தில்‌ பார்க்கிற உன்‌ பிதா தாமே உனக்கு 
வெளியரங்கமாய்ப்‌ பலனளிப்பார்‌. 


வசனம்‌ 2. கிரேக்க இலக்கணத்தில்‌ இடைச்சொல்லான ௦4 என்பது 
நீதியுள்ள செயல்களைப்‌ பற்றிக்‌ கையாளும்‌ ஒவ்வொரு பகுதியின்‌ 
தொடக்கத்திலும்‌ ஒரு அடையாளக்‌ குறிப்பாகச்‌ செயல்படுறெது, மற்றும்‌ 
இது பொழுது அல்லது “பொழுதெல்லாம்‌” [தமிழ்‌ வேதாகமத்தில்‌ “போது” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது (6:2, 5, 16). இயேசுவின்‌ உரையைக்‌ 
கேட்டவர்கள்‌ ஏற்கனவே தர்மம்‌ கொடுத்தல்‌, ஜெபம்‌ மற்றும்‌ உபவாசம்‌ 
ஆகியவற்றில்‌ ஈடுபட்டிருந்தனர்‌ என்று இயேசு யூகித்தார்‌. இப்படிப்பட்ட 
செயல்கள்‌ யூத மக்களிடத்தில்‌ எதிர்பார்க்கப்பட்டன. 

ஆங்கில வேதாகமத்தில்‌ ஏழைகளுக்குக்‌ கொடுத்தல்‌ [தமிழ்‌ வேதாகமத்தில்‌ 





“தூர்மஞ்‌ செய்யும்போது] என்று மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ள, eleémosune, 
இரக்கம்‌ அல்லது பரிதாபத்தின்‌ காரணமாக நிகழ்த்தப்பெறும்‌ எந்த செயலையும்‌ 
பொதுவாகக்‌ குறிக்க முடியும்‌. இது பரிவிரக்கமான உணர்வுகளை மாத்திரமல்ல, 
ஆனால்‌ இடர்ப்பாட்டில்‌ உள்ளவர்களை விடுவிக்க மேற்கொள்ளப்படும்‌ 
உண்மையான செயல்பாடுகளைக்‌ குறிப்பதாக உள்ளது. யாக்கோபு 
நிருபத்தின்படி, தேவையில்‌ உள்ளவர்கள்‌ பற்றிய இதமான உணர்வுகள்‌ 
கொண்டிருத்தல்‌ மாத்திரம்‌ போதுமானதாக இருப்பதில்லை. கிறிஸ்தவர்‌ தமது 
அன்பின்‌ செயல்களினால்‌ பிரச்சனைகளை நீக்கிப்போட நாடுகிறார்‌ (யாக்கோபு 
2:14-16). 

தற்போதய சந்தர்ப்பப்‌ பொருளில்‌, eleéno5யா£ என்ற வார்த்தை, 
ஏழைகளுக்கு “தர்மம்‌” (KJV; NRSV) கொடுத்தல்‌ என்ற யூத வழக்கத்தை 
மிகவும்‌ குறிப்பாக குறிக்கிறது. இந்தச்‌ சொற்றொடரை KJV மற்றும்‌ NRSV 
ஆகிய வேதாகமங்கள்‌, புதிய ஏற்பாட்டின்‌ மற்ற இடங்களிலும்‌ “தர்மம்‌” 
[அல்லது “பிச்சை”] என்றே வழக்கமாக மொழிபெயர்க்கின்றன (லூக்கா 
11:41; 12:33;; நடபடிகள்‌ 3:2; 9:36; 10:2; 24:17). மைக்கேல்‌ 1. வில்க்கின்ஸ்‌ 
அவர்கள்‌, “ஏழ்மை என்பது பழங்கால வேளாண்மை சமூகங்களில்‌ மிகவும்‌ 
பரவலாக இருந்தது, மற்றும்‌ இஸ்ரவேல்‌ மக்கள்‌ ஏழைகளுக்குத்‌ தரவேண்டிய 
கடமைப்பாட்டை மிகவும்‌ தீவிரமானதாகக்‌ கருதினர்‌ (இ.வ. உபாகமம்‌ 15:11)” 
என்று விளக்கம்‌ அளித்தார்‌.” 

மனுஷரால்‌ புகழப்படுவதற்கு என்ற நோக்கத்திற்காக, ஏழைகளுக்குத்‌ 
தர்மம்‌ கொடுத்தலைக்‌ கர்த்தர்‌ கண்டனம்‌ செய்தார்‌. தர்மம்‌ கொடுத்தலினால்‌ 
இரட்சிப்பை வாங்க முடியும்‌ என்று யூதர்களில்‌ பலர்‌ நம்பும்‌ அளவுக்கு ரபீக்கள்‌ 
அறப்பண்பை மிகவும்‌ பிறழ்வு படுத்தி இருந்தனர்‌. தள்ளுபடி ஆகமங்களில்‌ 
ஒன்றான தோபித்து என்ற புத்தகம்‌, “தர்மம்‌ சாவினின்று காப்பாற்றும்‌; எல்லா 
பாவத்தினின்றும்‌ தூய்மையாக்கும்‌” என்று கூறுகிறது.” 

இயேசு தமது சீஷர்களை, அவர்களின்‌ கொடுத்தலில்‌ மாய்மாலம்‌ 
கொண்டிருத்தலுக்கு எதிராக எச்சரித்தார்‌. மேலும்‌ அவர்‌, இந்த மக்கள்‌ ஜெப 
ஆலயங்களிலும்‌ தெருக்களிலும்‌ தங்களுக்கு முன்பாக தாரை ஊதுவிக்க 





விரும்பினர்‌ என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. பணக்காரப்‌ பரிசேயர்கள்‌ தர்மம்‌ 
கொடுக்கும்போது, மனிதர்களால்‌ கவனிக்கப்பட்டு கனப்படுத்தப்படும்படி, 
உண்மையிலேயே ஒரு தாரை ஊதுவித்தனர்‌ என்பதற்கான நேரடியான கூற்றாக, 
இதை நாம்‌ காண வேண்டுமோ? சிலர்‌ இவ்வாறுதான்‌ நினைக்கின்றனர்‌. 
இருப்பினும்‌ மற்றவர்கள்‌, தேவலாயத்தில்‌ தர்மம்‌ சேகரிக்கப்பட்ட போது, 
தாரைகள்‌ ஊதப்பட்டன என்று கருத்துத்‌ தெரிவித்துள்ளனர்‌. நன்கொடைகள்‌ 
சேகரிப்பதற்கான பதிமூன்று 5h௦/ப பெட்டிகள்‌ 60௭ என்றால்‌ எபிரெய 
மொழியில்‌ “தாரை” என்றே அர்த்தப்படுகிறது) எக்காளங்கள்‌ (ஆட்டுக்கடாவின்‌ 
கொம்புகள்‌) போன்றே வடிவமைக்கப்‌ பட்டிருந்தன.” அவைகள்‌, 
செலுத்தப்பட்ட பணத்கைத்‌ திருடும்படி திருடர்கள்‌ கைவிட்டுக்‌ தேடுவகைத்‌ 
குடுப்பதற்காக, நீண்ட, வளைவான கழுத்துக்களைக்‌ கொண்டிருந்தன. இந்தக்‌ 
கலன்களில்‌ நாணயங்கள்‌ போடப்பட்டு அவற்றின்‌ கழுத்துக்களின்‌ வழியே 





உருண்டோடும்போது, மக்களின்‌ கவனத்தை ஈர்க்கும்படி அவைகள்‌ சத்தத்தை 
உண்டாக்கின. நாணயங்கள்‌ ஏற்படுத்திய இந்த சத்தம்‌, எவ்வளவு பணம்‌ 
செலுத்தப்பட்டது என்பதை ஓரளவுக்குச்‌ சுட்டிக்காண்பிக்கவும்‌ செய்தன 





9 


(காண்க லூக்கா 21:1, 2). 

தர்மம்‌ கொடுத்தபோது யாரேனும்‌ தனிப்பட்ட வகையில்‌ தாரை 
ஊதுவித்தாரா என்பதற்கு, வேதாகமத்திற்குப்‌ புறம்பே சாட்சியம்‌ எதையும்‌ 
நாம்‌ கொண்டிருப்பதில்லை. கொடுக்கும்போது, தங்கள்‌ பக்கமாய்‌, மற்ற 
மக்களின்‌ கவனத்தை ஈர்க்கும்‌ மக்களைப்‌ பற்றி விவரிக்கும்‌ ஒரு உருவகமான 
வழி என்பதைத்‌ தவிர வேறு எதுவும்‌ அதிகமாய்‌ நமது கர்த்தரின்‌ சித்தரிப்பு 
இருப்பதில்லை. ஜேக்‌ 1. லூயிஸ்‌ அவர்கள்‌ முடிவு செய்தபடி, இது “உங்கள்‌ 
சொந்தக்‌ கொம்பைக்‌ கொண்டு ஒலி எழுப்புதல்‌ என்பதுடன்‌ ஒப்பிடப்படக்‌ 
கூடிய உருவக அணி சொல்விளக்கம்‌” என்று இருந்திருக்க முடியும்‌.” இந்தச்‌ 
சொல்விளக்கம்‌, “மழைக்கான வெளியரங்கமான வசந்தகால உபவாசங்களில்‌ 
தர்மம்‌ கொடுக்கப்பட்ட போது, வெள்ளாட்டுக்‌ கடாக்களின்‌ கொம்புகளைக்‌ 
கொண்டு ஊதுதல்‌ என்ற உண்மையில்‌ இருந்து தரவழைக்கப்‌ பட்டிருக்கச்‌ 
சாத்தியக்கூறு உள்ளது” என்று அவர்‌ நினைத்தார்‌.” 

மற்றவர்களின்‌ மனதை ஈர்ப்பதற்காகக்‌ கொடுத்தவர்களை, 
மாய்மாலக்காரர்கள்‌ என்று இயேசு குறிப்பிட்டார்‌. “மாய்மாலக்காரர்‌” 
(hypocrite) என்பது பறkrif£s என்ற கிரேக்க வார்த்தையின்‌ ஒலிபெயர்ப்பாக 
உள்ளது, இது தனது அடிப்படை அர்த்தத்தில்‌ “பொய்‌ நடிப்புக்காரர்‌” 
என்பதைக்‌ குறிப்பிட்டது. ஒரு அரங்கசாலை பற்றி இயேசு அறிந்திருந்தார்‌. 
நாசரேத்தில்‌ இருந்து ஒரு சில மைல்கள்‌ தூரத்தில்‌ இருந்த, செப்போரிஸ்‌ 
என்ற புறஜாதியார்‌ பட்டணத்தை அவர்‌ நன்கு அறிந்திருந்தார்‌ என்பது 
உறுதி. இருப்பினும்‌, இந்தக்‌ காலகட்டத்திற்கு முன்னர்‌, ர்‌ என்ற 
சொற்றொடர்‌, நடிப்பவர்களைக்‌ குறிப்பதற்கு, ஏற்கனவே யூதத்துவ 
வட்டாரங்களில்‌ பயன்படுத்தப்‌ பட்டிருந்தது.” “இந்த மக்கள்‌] தங்கள்‌ 
உள்ளான மோசடியைத்‌ தங்களிடம்‌ இருந்தேகூட மறைத்த, நீதியான 
புறம்பான செயல்களைச்‌ செய்துகொண்டிருந்தனர்‌. இவர்களின்‌ மாய்மாலம்‌, 
விசேஷமாக இங்கு, தஹன கக்கா ATA Maps 
செய்தல்‌ என்று அர்த்தப்படுகிறது.”” “மாய்மாலக்காரர்‌” என்ற வார்த்தை, 
நீதியைப்‌ பற்றிய ஓவ்வொரு பகுதியின்‌ தொடக்கத்திலும்‌ (6:2, 5, 16), மற்றும்‌ 
மத்தேயு சுவிசேஷத்தில்‌ மற்ற பல முறைகளும்‌ (7:5; 15:7; 22:18; 23:13, 15, 23, 
25, 27, 29; 24:51) தோன்றுறெது. 

மக்கள்‌ அங்கீகரிக்கப்படுவதற்கு மாத்திரம்‌ கொடுக்கின்றனர்‌ என்றால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ பலனை அடைந்து தீர்ந்ததென்று இயேசு கூறினார்‌. “அடைந்து 
தர்ந்ததென்று” என்பது 4றec/௦ என்பதில்‌ இருந்து வருகிற கிரேக்க வார்த்தையை 
மொழிபெயர்க்றெது. இது பழங்கால உலகத்தில்‌ இரசதுகளின்‌ அடிப்பகுதியில்‌ 
பயன்படுத்தப்பட்டதும்‌, “முற்றிலும்‌ பணம்‌ செலுத்தப்பட்டாயிற்று” என்று 
அர்த்தப்‌ படுவதுமான, கணக்கியல்‌ சொற்றொடராக இருந்தது (காண்க 
பிலிப்பியர்‌ 4:18 NRSV).? மாய்மாலக்காரரால்‌ பெற்றுக்கொள்ளப்பட்ட 
மனித அங்கீகாரம்‌ மாத்திரமே அவர்களின்‌ பலனாக இருக்கும்‌ என்று இயேசு 
கூறினார்‌. அவர்கள்‌ பரலோகத்தில்‌ இருக்கும்‌ பிதாவினிடத்தில்‌ இருந்து 
எதையும்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌ என்று எதிர்பார்க்கக்‌ கூடாது. 

வசனம்‌ 3. இந்தக்‌ கருத்தை மேலும்‌ வலியுறுத்துவதற்கு இயேசு, நீயோ 
மரத்‌ செய்யும்போது, உன்‌ தர்மம்‌ அந்தரங்கமாயிருப்பதற்கு, உன்‌ வலதுகை 
செய்டிறதை உன்‌ இ. துகை அறியாகிருக்கக்கடவுது' என்று கூறினார்‌. 











10 


இந்தப்‌ புத்திமதியானது, கொடுத்தல்‌ என்பது இயன்ற அளவிற்கு தனிப்பட்ட 
வகையில்‌ விவேகத்துடன்‌ செய்யப்பட வேண்டும்‌ என்று கூறுவதற்கான 
பழமொழி நடையாக உள்ளது என்று வழக்கமாகப்‌ புரிந்துகொள்ளப்‌ படுகிறது. 
ராபர்ட்‌ 11. குண்ரீ அவர்கள்‌, தனிப்பட்டவகையில்‌ விவேகம்‌ என்பதை 
வலியுறுத்திக்கொண்டே, மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தை அளித்தார்‌: 
“அனேகமாக இந்தச்‌ சொல்விளக்கம்‌, நேரடி அர்த்தத்தில்‌ புரிந்து கொள்ளப்பட 
வேண்டியதாக இருக்கலாம்‌: ஒரு கொடையானது அதைப்‌ பெற்றுக்‌ 
கொள்பவருக்கு, அருகில்‌ உள்ள மற்றவர்களின்‌ கவனத்தை ஈர்க்கும்‌ வகையில்‌ 
வடிவமைக்கப்பட்டதான இரு கைகளாலும்‌ தரப்படாமல்‌, பகட்டின்றி வலது 
கையினால்‌ மாத்திரம்‌ தரப்பட வேண்டும்‌. 10 

வசனம்‌ 4. நன்மை செய்யவும்‌, தேவனைப்‌ பிரியப்படுத்தவும்‌ 
நேர்மையாகக்‌ கொடுக்கும்‌ நபர்‌, அதை அந்தரங்கமாய்‌/இரகசியமாய்ச்‌ 
செய்வார்‌, மற்றும்‌ அதற்காக அவரைத்‌ தேவன்‌ ஆசீர்வதிப்பார்‌. “அந்தரங்கத்தில்‌” 
என்பது, மாய்மாலக்காரர்‌ செய்வது போன்று பிறரின்‌ கவனத்தை ஈர்க்க 
முயற்சி செய்யாது என்று அர்த்தப்படுகிறது. அந்தரங்கமாய்‌/இரகசியமாய்‌ 
கொடுத்தல்‌ பற்றிய இயேசுவின்‌ போதனை, யூதத்துவத்திற்கு அந்நியமானதாக 
இருக்கவில்லை. மிஷ்னா என்ற புத்தகத்தின்படி, தேவாலயத்தில்‌, தாழ்மையான 
யூதர்‌ ஒருவர்‌ தனிப்பட்ட வகையில்‌, மற்றவர்களின்‌ கவனத்தைத்‌ தன்னை 
நோக்கி ஈர்க்காதவண்ணம்‌ கொடுக்கக்‌ கூடிய இரகசியமான இடம்‌ ஒன்று 
இருந்தது. அவரது கொடையானது, ஏழையாக இருந்த தேவபக்தியுள்ள 
ஒரு குடும்பத்தை ஆதரிக்க உதவும்‌.!! தல்மூத்‌ என்ற புத்தகம்‌, 
“அந்தரங்கமாய்‌,/இரகசியமாய்‌ தர்மம்‌ செய்யும்‌ ஒரு மனிதர்‌, நமது போதகரான 
மோசேயைக்‌ காட்டிலும்‌ பெரியவராக இருக்கிறார்‌” என்று போதிக்கிறது. 12 
இப்புத்தகம்‌, “கொடுப்பவர்‌, தாம்‌ யாருக்குக்‌ கொடுக்கிறோம்‌ என்று 
அறியாதிருக்க வேண்டும்‌, மற்றும்‌ பெறுபவர்‌, தாம்‌ யாரிடத்தில்‌ இருந்து 
பெறுகிறோம்‌ என்பதையும்‌ அறியாதிருக்க வேண்டும்‌” என்றும்‌ கூறுகிறது.” 

இருப்பினும்‌ எல்லாக்‌ கொடுத்தலும்‌ அந்தரங்கமாய்ச்‌ செய்யப்பட 
வேண்டும்‌ என்று இயேசு அர்த்தப்படுத்தவில்லை. ஏற்கனவே 
அவர்‌, “இவ்விதமாய்‌, மனுஷர்‌ உங்கள்‌ நற்ரியைகளைக்‌ கண்டு, 
பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதாவை மகிமைப்படுத்தும்படி, உங்கள்‌ 





வெளிச்சம்‌ அவர்கள்‌ முன்பாகப்‌ பிரகாசிக்கக்கடவது” என்று கூறியிருந்தார்‌ 
(5:16). நல்ல செயல்களுக்காகப்‌ புகழப்பட வேண்டும்‌ என்பதற்காக அவைகள்‌ 
செய்யப்படக்கூடாது என்பதே அவரது போதனையாக இருந்தது. அவைகள்‌ 
அங்கீகாரத்தை நாடாமல்‌ செய்யப்பட வேண்டியவையாக உள்ளன: பின்பு 
அவற்றை மற்றவர்கள்‌ உற்று நோக்கினால்‌, தேவன்‌ மகிமைப்படுத்தப்‌ 
படுவார்‌. நன்மை செய்தலை விளம்பரப்‌ படுத்துதலை இயேசு கண்டனம்‌ 
பண்ணவில்லை, ஆனால்‌ விளம்பரத்திற்காக மாத்திரமே நன்மை செய்தல்‌ என்ற 
நோக்கத்தைத்தான்‌ அவர்‌ கண்டனம்‌ பண்ணினார்‌. 

கொடுத்தல்‌ என்பது, மனிதர்களின்‌ பாராட்டுதல்களுக்காக இன்றி 
தேவனிடம்‌ இருந்து வரும்‌ பலனுக்காகச்‌ செய்யப்பட வேண்டும்‌: 
அப்பொழுது அந்தரங்கத்தில்‌ பார்க்கற (தேவன்‌) உன்‌ பிதா தாமே உனக்கு 
வெளியரங்கமாய்ப்‌ பலனளிப்பார்‌. தமது எல்லாம்‌ அறிந்த தன்மையில்‌, தமது 
மக்களால்‌ செய்யப்படும்‌ தர்ம செயல்கள்‌ யாவற்றையும்‌ “காணுகிறார்‌” மற்றும்‌ 


11 


அதற்கு நியாயமான “பலன்‌” ஒன்றைத்‌ தருவார்‌. 
ஜெபித்தல்‌ (6:5-15) 
மாய்மாலக்காரர்களைப்‌ போன்று அல்ல (6:5-8) 


“அன்றியும்‌ நீ ஜெபம்பண்ணும்போது மாயக்காரரைப்‌ போலிருக்க 
வேண்டாம்‌; மனுஷர்‌ காணும்படியாக அவர்கள்‌ ஜெப ஆலயங்களிலும்‌ 
வீதிகளின்‌ சந்திகளிலும்‌ நின்று ஜெபம்‌ பண்ண விரும்புகிறார்கள்‌; அவர்கள்‌ 
தங்கள்‌ பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்‌ 
லுகிறேன்‌. 

“நீயோ ஜெபம்பண்ணும் போது, உன்‌ அறைவீட்டிற்குள்‌ பிரவேசித்து, உன்‌ 
கதவைப்‌ பூட்டி, அந்தரங்கத்திலிருக்கிற உன்‌ பிதாவை நோக்கி ஜெபம்பண்ணு; 
அப்பொழுது, அந்தரங்கத்தில்‌ பார்க்கிற உன்‌ பிதா வெளியரங்கமாய்‌ உனக்குப்‌ 
பலனளிப்பார்‌. 

*அன்றியும்‌ நீங்கள்‌ ஜெபம்பண்ணும்போது, அஞ்ஞானிகளைப்போல 
வீண்வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள்‌; அவர்கள்‌, அதிக வசனிப்பினால்‌ 
தங்கள்‌ ஜெபம்‌ கேட்கப்படுமென்று நினைக்கிறார்கள்‌. 

“அவர்களைப்போல நீங்கள்‌ செய்யாதிருங்கள்‌; உங்கள்‌ பிதாவை நோக்கி 
நீங்கள்‌ வேண்டிக்‌ கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை 
என்று அவர்‌ அறிந்திருக்கிறார்‌. 


இயேசு அடுத்ததாக ஜெபத்தைப்‌ பற்றி, அதைச்‌ செய்வதற்கான சரியான 
வழி மற்றும்‌ தவறான வழியைப்‌ பற்றிப்‌ பேசினார்‌. ஜெபித்தல்‌ என்பது 
சரியானதாகவே உள்ளது, ஆனால்‌ அதை “மாய்மாலக்காரர்‌” செய்வது 
போன்று ஜெபித்தல்‌ தவறானதாக உள்ளது. இங்கு நாம்‌ வெளியரங்கமான 
ஆராதனை பற்றிய எளிய கடிந்துகொள்ளுதலைக்‌ காண்பவர்களாக இருக்கக்‌ 
கூடாது. மற்றவர்களுக்கு முன்பாக நமது ஜெபத்தைப்‌ பகட்டு ஆரவாரத்துடன்‌ 
செய்யும்படியான சோதனைக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து விடுவதற்கு எதிராக 
மாத்திரமே இயேசு எச்சரிக்கை செய்தார்‌. '* 





வசனம்‌ 5. நீ ஜெபம்பண்ணும்போது என்று கூறி இயேசு தொடங்கினார்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ குறிப்பிட்ட வேளையில்‌ ஜெபிக்கும்‌ பழக்கம்‌ 
கொண்டிருந்த யூதர்களுக்கு அவர்‌ இதைக்‌ கூறினார்‌. மூன்றாம்‌ மணி வேளை 
(காலை 9.00 மணி) மற்றும்‌ ஒன்பதாம்‌ மணி வேளை (மாலை 3.00 மணி) 
ஆகிய, காலை மற்றும்‌ மாலை வேளைகளில்‌ செலுத்தப்படும்‌ பலியுடன்‌ 
(எஸ்றா 9:5; தானியேல்‌ 9:21; லூக்கா 1:10; நடபடிகள்‌ 3:1) ஜெபங்கள்‌ 
இணைந்திருந்தன.” ஆறாம்‌ மணி வேளை, அதாவது நண்பகல்‌ வேளையிலும்‌ 
ஜெபங்கள்‌ ஏறெடுக்கப்பட்டன (நடபடிகள்‌ 10:9). ஆகையால்‌, ஒரு நாளில்‌ 
மூன்று வேளைகள்‌ ஜெபித்தல்‌ என்பது வழக்கமாக இருந்தது (சங்கதம்‌ 55:17; 
தானியேல்‌ 6:10). தொடக்க காலக்‌ கிறிஸ்தவர்கள்‌ சிலர்‌ இந்த நடைமுறையைத்‌ 
தொடர்ந்து செய்துவந்தனர்‌. ?6 

இயேசு, தமது சீஷர்கள்‌ மாய்மாலக்காரர்களைப்‌ போல்‌ இருக்கக்‌ கூடாது 
என்று கூறினார்‌. மத்தேயு 23ல்‌ அவர்‌, “மாய்மாலக்காரர்கள்‌” என்பதற்கு ஒரு 


12 


விளக்கத்தை அளித்தார்‌: “வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ மோசேயினுடைய 
ஆசனத்தில்‌ உட்கார்ந்திருக்கிறார்கள்‌; ஆகையால்‌, நீங்கள்‌ கைக்கொள்ளும்படி 
அவர்கள்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறயாவையும்‌ கைக்கொண்டு செய்யுங்கள்‌; 
அவர்கள்‌ செய்கையின்படியோ செய்யாதிருங்கள்‌; ஏனெனில்‌, அவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌, சொல்லியும்‌ செய்யாதிருக்கறொர்கள்‌” (23:2, 3). NIV 
வேதாகமத்தில்‌, “அவர்கள்‌ பிரசங்கிப்பகை அவர்கள்‌ நடைமுறைப்‌ 
படுத்துவதில்லை” என்றுள்ளது. பின்பு இயேசு, யூதத்தலைவர்கள்‌ தாங்கள்‌ 
“ஒரு விரலினாலும்‌ தொட” மனவிருப்பமற்ற கனமான சுமைகளை மக்கள்‌ மீது 
சுமத்துவார்கள்‌ என்று கூறினார்‌ (23:4). மேலும்‌ அவர்களின்‌ மாய்மாலமான 
நோக்கங்களைப்‌ பற்றியும்‌ அவர்‌ பேசினார்‌: “தங்கள்‌ கிரியைகளையெல்லாம்‌ 
மனுஷர்‌ காணவேண்டுமென்று செய்கிறார்கள்‌” (23:5). 

இந்த யூதர்கள்‌ ஜெபித்தபோது காணப்படுவதைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமாக வேறு எவ்விடத்திலும்‌ மாய்மாலம்‌ என்பது அதிகம்‌ தெளிவாக 
உற்றுக்கவனிக்கப்பட இயலாது. மாய்மாலக்காரர்கள்‌, மனுஷர்‌ 
காணும்படியாக அவர்கள்‌ ஜெப ஆலயங்களிலும்‌ வீதிகளின்‌ சந்திகளிலும்‌ 
நின்று ஜெபம்‌ பண்ண விரும்புகிறார்கள்‌. யூதர்கள்‌ அடிக்கடி, நின்று, மேல்‌ 
நோக்கிப்‌ பார்த்திருக்கையில்‌, தங்கள்‌ கைகளை வானத்திற்கு நேராக வெளியே 
நீட்டிக்கொண்டு ஜெபித்தனர்‌ (1 இராஜாக்கள்‌ 8:22; சங்கம்‌ 28:2; 63:4; 134:2; 
லூக்கா 18:11, 13). ராபர்ட்‌ 11. மவுன்ஸ்‌ அவர்களின்‌ கூற்றுப்படி, ஜெபம்‌ 
செய்யப்பட நியமித்த வேளையில்‌ ஒருவர்‌ தெருவில்‌ இருந்தார்‌ என்றால்‌, 
“நின்று, தேவாலயத்தை நோக்கித்‌ திரும்பி, ஜெபித்தல்‌ என்பது தகுதியானதாக 
இருந்தது.””” ஒருவேளை மாய்மாலக்காரர்கள்‌, ஜெபிக்கும்‌ வேளையில்‌ தாங்கள்‌, 
எல்லாராலும்‌ காணப்படக்கூடிய ஒரு இடத்தில்‌ இருக்கும்படி திட்டமிட்டுக்‌ 
கொள்வார்கள்‌. 





இந்த மக்கள்‌, வெளியரங்கமாக ஜெபித்தல்‌ என்பது, ஆவிக்குரிய சிந்தை 
கொண்டவர்களாக உள்ளனர்‌ என்ற வகையில்‌ அவர்களின்‌ புகழ்ச்சிகளைக்‌ 
கட்டி எழுப்பிய காரணத்தினால்‌, அவ்வாறு ஜெபிக்க விரும்பினர்‌. அவர்கள்‌ 
“தேவபக்கியுள்ளவர்கள்‌” என்று அறியப்பட விரும்பினர்‌. அவர்கள்‌ 
[மற்றவர்களால்‌] கவனிக்கப்படுகலை விரும்பினர்‌ மற்றும்‌ தாங்கள்‌ 
கவனிக்கப்படுகலைக்‌ கொண்டுவரும்‌ சூழ்நிலைகளில்‌ இருக்க மாபெரும்‌ 
முயற்சிகளை மேற்கொண்டனர்‌ (லூக்கா 18:9-14). இப்படிப்பட்ட மக்கள்‌ 
தங்கள்‌ பலனை அடைந்து தீர்ந்ததென்று இயேசு கூறினார்‌. மனிதரால்‌ 
பாராட்டப்படுதல்‌ என்பது மாத்திரமே அவர்கள்‌ பெறும்‌ ஊதியமாக இருந்தது 





(6:2ன்‌ மீதான விளக்கத்கைக்‌ காணவும்‌). 

வசனம்‌ 6. இதற்கு நேர்மாறாக இயேசு, தமது சீஷர்கள்‌ அந்தரங்கமாக 
தேவனிடத்தில்‌ தாழ்மையுடன்‌ ஜெபிக்க வேண்டும்‌ என்று வழிநடத்தினார்‌. 
அறைவீடு (212/௦) என்பது வீட்டிற்குள்‌ உள்ள பொருள்‌ வைப்பறை 
ஒன்றைக்‌ குறிப்பிட்டது. களிமண்ணால்‌ ஆன செங்கற்களினால்‌ வீடுகள்‌ 
பெரும்பாலும்‌ கட்டப்பட்டதால்‌, கள்வர்கள்‌ அந்தச்‌ சுவர்களில்‌ கன்னமிடவும்‌ 
(6:19) வீட்டிற்குள்‌ கொள்ளையிட நுழையவும்‌ முடிந்தது. ஆகையால்‌ 
பூட்டப்படக்‌ கூடிய ஒரு கதவுடன்‌ ஒரு உள்‌ அறை வீட்டைக்‌ கொண்டிருத்தல்‌ 
முக்கியமானதாக இருந்தது.” இருதயத்தில்‌ அந்தரங்கமாக ஜெபிப்பவர்கள்‌, 





13 


அந்தரங்கத்தில்‌ செய்யப்படும்‌ ஓவ்வொன்றையும்‌ கவனிக்கும்‌ தங்கள்‌ 
பிதாவினிடத்தில்‌ இருந்து பலனைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 

ஜெப ஆலய ஆராதனைகளிலோ அல்லது தேவாலய ஆராதனைகளிலோ 
வெளியரங்கமாக ஜெபித்தலை இயேசு தடை செய்யவில்லை, ஆனால்‌ அவர்கள்‌ 
ஜெபத்தைக்‌ காட்சிப்படுத்துதலை இயேசு கண்டனம்‌ பண்ணினார்‌. இயேசு 
அந்தரங்கமாகவும்‌ வெளியரங்கமாகவும்‌ ஜெபித்தார்‌, மற்றும்‌ தமது சீஷர்கள்‌ 
எவ்வாறு ஜெபிக்க வேண்டும்‌ என்று அவர்‌ வெளியரங்கமாகப்‌ போதித்தார்‌ 
(6:9-13). 

வசனம்‌ 7. மாய்மாலக்காரர்கள்‌, தாங்கள்‌ ஜெபித்தல்‌ ௨௦௦74௨ வேண்டும்‌ 
என்று விரும்பியது மாத்திரமின்றி, தங்கள்‌ ஜெபம்‌ கேட்கப்பட வேண்டும்‌ 
என்றும்‌ விரும்பினர்‌ என்று இயேசு மறைமுகமாக உணர்த்தினார்‌. அவர்கள்‌ பல 
வார்த்தைகளை அர்த்தமற்ற வகையில்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ பயன்படுத்தினர்‌. 
நீண்ட ஜெபங்களை இயேசு கண்டனம்‌ பண்ணவில்லை. குறைந்தபட்சம்‌ 
ஒரு முறையாவது அவர்‌ தாமே, இரா முழுவதும்‌ ஜெபித்தார்‌ லூக்கா 6:12). 
ஜெபித்த ஒருவரின்‌ எண்ணப்போக்கு பற்றி அவர்‌ அக்கறை கொண்டதைவிட 
அதிகமாக ஜெபத்தின்‌ நீளம்‌ பற்றி அக்கறை கொள்ளவில்லை. ஜெபம்‌ என்பது 
பேச்சுத்திறன்‌ அல்லது கல்வியைக்‌ காட்சிப்படுத்துவதாக இருக்கக்‌ கூடாது. 

ஜெபங்களைத்‌ திரும்பக்‌ கூறுவதில்‌ இருந்து இயேசு தமது 
சீஷார்களைத்‌ தடைசெய்யவில்லை. கெத்செமெனே தோட்டத்தில்‌, தாம்‌ 
காட்டிக்கொடுக்கப்பட்ட அன்று இரவில்‌ அவர்‌ ஒரே ஜெபத்தை மூன்று முறை 
அத்தியாவசியமாக ஜெபித்தார்‌ (26:36-46). திரும்பத்‌ திரும்ப உரைத்தலைக்‌ 
கண்டனம்‌ பண்ணுவதற்குப்‌ பதிலாக அவர்‌, ஜெபிக்கும்‌ ஒருவரின்‌ 
இருதயத்தில்‌ இருந்து வராத, அர்த்தமற்ற, திரும்பத்‌ திரும்ப உரைக்கப்படும்‌ 
சொற்றொடர்களைப்‌ பயன்படுத்துதலையே கண்டனம்‌ பண்ணினார்‌. 
“வீண்வார்த்தைகளை அலப்புதல்‌” என்பதற்கான (5௭/18/௦220) கிரேக்க 
வார்த்தை, “சோம்பறித்‌ தனமான, பயனற்ற பேச்சு” என்று அர்த்தப்படுகிறது. 
இயேசு தமது வார்த்தைகளைத்‌ திரும்பத்‌ திரும்ப உரைத்தார்‌ என்றாலும்‌, 
அவர்‌ தமது ஜெபித்தலில்‌ தனிப்பட்ட வராகவும்‌ மற்றும்‌ உண்மைத்‌ தன்மை 








உடையவராகவும்‌ இருந்தார்‌. அவர்‌, தமது சீஷர்கள்‌ தங்கள்‌ வார்த்தைகள்‌ 
தேவனால்‌ கேட்கப்படுவதற்கு, தாங்கள்‌ வார்த்தைகளினால்‌ தேவனை 
வசப்படுத்த வேண்டும்‌ என்று நினைப்பதற்கு எதிராக அவர்களை அவர்‌ 
எச்சரித்தார்‌. முதல்‌ நூற்றாண்டில்‌ சில ரபீக்கள்‌, நீண்ட ஜெபமானது தேவன்‌ 
கேட்டு பதில்‌ அளிக்க ஏதுவானதாக இருந்தது என்று போதித்தனர்‌. '? 
புறஜாதிகள்‌ அதிக வசனிப்பினால்‌ தங்கள்‌ ஜெபம்‌ கேட்கப்படும்‌ என்று 
நம்பினர்‌. புறதெய்வ வணக்க மதங்கள்‌, இருதயத்தின்‌ எண்ணப்போக்கைப்‌ 
புறக்கணித்து, அதே வேளையில்‌ சரியான சடங்கை வலியுறுத்தின. அவர்களின்‌ 
மிகச்சரியான தன்மைக்கு ஒரு உதாரணம்‌, கீனரின்‌ எழுத்தில்‌ காணப்படுகிறது: 
“ரோமானிய நீதிபதிகள்‌, பாரம்பரியத்தினால்‌ ஓப்புவிக்கப்பட்டபடி 
மிகச்சரியாக, ஜெபங்ளை வாசித்தனர்‌; ஒரு உச்சரிப்போ அல்லது ஒரு 
சடங்காச்சார சைகையோ சரியற்ற வகையில்‌ நிகழ்த்தப்பட்டால்‌, ஜெபம்‌ 
செல்லாததாகிவிடும்‌.” 20 ஜெபம்‌ என்பது பெரும்பாலும்‌, கடவுள்களைத்‌ 
திறமையாகக்‌  கையாள்வதாகக்‌ கண்ணோக்கப்பட்டது. புறஜாதியார்‌ 
“தெய்வீகப்‌ பெயர்களின்‌ நீண்ட பட்டியலை மேம்படுத்தினார்‌, முடிவற்ற 


14 


வகையில்‌ திரும்பத்‌ திரும்பக்‌ கூறுவதால்‌ அவர்கள்‌ உண்மையான கடவுளின்‌ 
பெயரை ஏதோ ஒரு வகையில்‌ தூண்டியெழுப்பி தாங்கள்‌ விரும்பியவற்றைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌ என்று நம்பினர்‌” என்று மவுன்ஸ்‌ அவர்கள்‌ 
கூறினார்‌.?! பழைய மற்றும்‌ புதிய ஏற்பாடுகளில்‌, “புறதெய்வ வணக்கச்‌ 
சடங்குகளில்‌ திரும்பத்‌ திரும்ப செய்யப்படுபவை பற்றிய தகவல்கள்‌ 
காணப்பட முடியும்‌: பாகாலே, எங்களுக்கு உத்தரவு அருளும்‌ என்று 
காலைதொடங்கி மத்தியானமட்டும்‌ பாகாலின்‌ நாமத்தைச்‌ சொல்லிக்‌ 
கூப்பிட்டார்கள்‌” (1 இராஜாக்கள்‌ 18:26), மற்றும்‌ எபேசியருடைய தியானாளே 
பெரியவள்‌ என்று இரண்டுமணி நேரமளவும்‌ “எல்லாரும்‌ ஏகமாய்ச்‌ சத்தமிட்டுக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌” நடபடிகள்‌ 19:34). 22 

வசனம்‌ 8. இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ இவர்களைப்‌ போல்‌ - அதாவது 
புறஜாதியாரை (மற்றும்‌ மாய்மாலக்காரர்களை)ப்‌ போல்‌ - இருக்கும்படி இயேசு 
விரும்பவில்லை. பிதா தமது பிள்ளைகளுக்குத்‌ தேவை என்ன என்பதை, 
அவர்கள்‌ வேண்டிக்‌ கொள்வதற்கு முன்னமே அறிகிறார்‌. தேவனுக்குத்‌ தகவல்‌ 
அறிவித்தலோ அல்லது தேவனைத்‌ தூண்டுதலோ, ஜெபத்தின்‌ நோக்கமல்ல.” 
அவரது பிள்ளைகள்‌ அவரை, பயபக்தியுடன்‌, தியானத்துடன்‌ மற்றும்‌ நன்றி 
உணர்வுடன்‌ அணுக வேண்டும்‌. ஜெபத்தில்‌ ஒருவர்‌, சகல கொடைகளையும்‌ 
கொடுப்பவர்‌ என்ற வகையில்‌ தேவன்மீது தாம்‌ சார்ந்திருத்தலைச்‌ 
செயல்விளக்கப்படுத்துகிறார்‌ (7:7-11; காண்க யாக்கோபு 1:17). 





மாதிரி ஜெபம்‌ (6:9-13) 


நீங்கள்‌ ஜெபம்பண்ணவேண்டிய விதமாவது: 

பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள்‌ பிதாவே, உம்முடைய நாமம்‌ 
பரிசுத்தப்படுவதாக. 

10 உம்முடைய ராஜ்யம்‌ வருவதாக; உம்முடைய சித்தம்‌ பரமண்டலத்திலே 
செய்யப்படுகிறதுபோலப்‌ பூமியிலேயும்‌ செய்யப்படுவதாக. 

1!எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்குத்‌ தரும்‌. 

எங்கள்‌ கடனாளிகளுக்கு நாங்கள்‌ மன்னிக்றெதுபோல எங்கள்‌ 
கடன்களை எங்களுக்கு மன்னியும்‌. 

3 எங்களைச்‌ சோதனைக்குட்படப்பண்ணாமல்‌, தீமையினின்று 
எங்களை இரட்சித்துக்கொள்ளும்‌, ராஜ்யமும்‌, வல்லமையும்‌, மகிமையும்‌ 
என்றென்றைக்கும்‌ உம்முடையவைகளே, ஆமென்‌, என்பதே. 


ஜெபிப்பது எப்படி என்று யூதத்துவ ரபீக்கள்‌ தங்கள்‌ மாணவர்களுக்குப்‌ 
போதித்தல்‌ என்பது வழக்கமானதாக இருந்தது. இயேசுவின்‌ சீஷர்கள்‌, 
“ஆண்டவரே, யோவான்‌ தன்‌ சீஷருக்கு ஜெபம்பண்ணப்‌ போதித்ததுபோல, 
நீரும்‌ எங்களுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌” என்று வேண்டிக்‌ கேட்டிருந்தனர்‌ 
லூக்கா 11:1). இயேசுவின்‌ பிரசங்கத்தினுடைய இந்தப்‌ பகுதியில்‌ அவர்‌ தமது 
சீஷர்களுக்கு, தேவனிடத்தில்‌ ஜெபித்தலின்‌ அடி.ப்படைகளைப்‌ போதித்தார்‌. 

அவர்களுக்கு இயேசு போதித்த ஜெபம்‌ (காண்க லூக்கா 11:2-4) அடிக்கடி 
“கர்த்தருடைய ஜெபம்‌” என்று அழைக்கப்பட்டுள்ளது. இதை “சஷர்களின்‌ 
ஜெபம்‌” என்று அழைத்தல்‌ நமக்கு எவ்வளவு பொருத்தமானதாக இருக்கும்‌! 


15 


இது கர்த்தருடைய தனிப்பட்ட ஜெபமாக இராமல்‌, சீஷர்களின்‌ பயனுக்காகக்‌ 
கொடுக்கப்பட்ட ஜெபமாக இருந்தது (காண்க 26:36-46; யோவான்‌ 17:1-26). 
[தமிழில்‌ இந்த ஜெபம்‌ “கர்த்தர்‌ கற்பித்த ஜெபம்‌” என்றே கத்தோலிக்க 
வட்டாரத்தில்‌ அழைக்கப்படுகிறது.] ஜெபித்தல்‌ எவ்வாறு என்பதற்கு 
அடிப்படையான வரைகுறிப்புகளை இதில்‌ இயேசு தந்ததால்‌, இது “மாதிரி 
ஜெபம்‌” என்று பொருத்தமான வகையில்‌ குறிப்பிடப்பட்டும்‌ உள்ளது. இந்த 
மாதிரி ஜெபம்‌, சுருக்கமானதாக, எளியதாக, இருப்பினும்‌ ஆழ்ந்தறிவு 
உடையதாக உள்ளது. 

வசனம்‌ 9. தேவனை பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள்‌ பிதாவே 
என்று குறிப்பிட்டதைக்‌ கொண்டு இந்த ஜெபத்தை இயேசு தொடங்கினார்‌. 
அவரால்‌ கூற முடிந்தபடி “எனது பிதாவே” என்று அவர்‌ கூறவில்லை. 
அவர்‌, “எங்கள்‌ பிதாவே” என்று கூறினார்‌. தனிச்சிறந்த ஒரு வழியில்‌ இயேசு 
தேவனுடைய குமாரனாக இருந்தார்‌ (யோவான்‌ 3:16), ஆனால்‌ அவரது 
சீஷார்கள்‌, ஆவிக்குரிய வகையில்‌ தேவனுடைய குமாரர்களாக உள்ளனர்‌ 
(யோவான்‌ 1:11-13). அவர்‌, தேவனை அணுகுவதற்குத்‌ தாம்‌ செய்த அதே 
மிகநெருக்கமான வழியில்‌ தம்மைப்‌ பின்பற்றுபவர்களும்‌ அணுக வேண்டும்‌ 
என்று அறிவுறுத்தினார்‌ என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. ரோமாபுரியில்‌ 
இருந்த சகோதரர்களின்‌ இருதயங்களில்‌ தேவன்‌, தமது குமாரனுடைய ஆவியை 
அனுப்பியிருந்தார்‌ என்றும்‌ அவர்கள்‌ “அப்பா பிதாவே, என்று கூப்பிட” 
முடியும்‌ என்றும்‌ அவர்களுக்குப்‌ பவுல்‌ கூறினார்‌ (ரோமர்‌ 8:15). “Abba” 
என்பது ஒரு பிள்ளை தனது தந்தையை அழைப்பதற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட 





அரமாயிக்‌ சொற்றொடராக உள்ளது. இது “கமம்‌” என்பதைவிட குறைவான 
நடைமுறையில்‌ பயன்படுத்தப்‌ படுவதாக உள்ளது, ஆனால்‌ இது “Father” 
என்பதைவிட மிகவும்‌ நெருக்கமானதாக உள்ளது. 

தந்தை என்ற வகையில்‌ தேவன்‌ என்ற கருத்து மிகமுக்கியமான 
ஆய்வுப்பொருளாக இல்லாதிருந்தாலும்‌ , பழைய ஏற்பாட்டில்‌ காணப்படுகிறது 
(யாத்திராகமம்‌ 4:22; உபாகமம்‌ 8:5; 14:1; 32:6; சங்கீதம்‌ 2:7; 103:13; 
ஏசாயா 63:16; 64:8; எரேமியா 3:4, 19; ஓசியா 11:1-4; மல்கியா 2:10). 
ஏற்பாடுகளுக்கு இடையிலான காலகட்டத்து யூத இலக்கியத்தில்‌, ஜெபத்தில்‌ 
தேவனைப்‌ பிதா என்று அழைத்தமைக்குச்‌ சில உதாரணங்கள்‌ உள்ளன 
என்பது ஆர்வத்திற்கு உரியதாக உள்ளது.” இருப்பினும்‌ இயேசு தமது 
ஊழியத்தின்போது, தேவனைப்பிதா என்ற வகையில்‌ அந்த கருத்தைப்‌ 
பிரபலப்படுத்தினார்‌. 

தேவனுடைய நாமம்‌ பரிசுத்தப்படுவதாக என்று இயேசு கூறினார்‌. 
சங்கதேக்காரர்‌, அவருடைய நாமம்‌ பரிசுத்தமும்‌ பயங்கரமுமானது” என்று 
எழுதினார்‌ (சங்கீதம்‌ 111:9). இதை KJV வேதாகமம்‌, “Holy and reverend is his 
11210௦” என்று தரவழைக்கிறது. “Reveren்‌” என்பது தேவனுடைய பெயரோ 
அல்லது தேவனுக்கான பட்டப்பெயரோ அல்ல; இது அவரது பெயருக்குத்‌ 
தழுவலாக உள்ளது. அவரது பெயர்‌ [நாமம்‌] பரிசுத்தப்படுத்தப்பட, 
கனப்படுத்தப்பட மற்றும்‌ மதிக்கப்பட வேண்டும்‌ (காண்க யாத்திராகமம்‌ 
20:7). 

“பரிசுத்தப்படுதல்‌” என்பது “பரிசுத்தமாக்குதல்‌” என்று அர்த்தப்படுகிற 
hagiazo என்ற சொல்லின்‌ தொன்மையான மொழிபெயர்ப்பாக 


16 


உள்ளது. உண்மையில்‌ தேவனுடைய நாமத்தைப்‌ பரிசுத்தப்‌ படுத்துதல்‌ 
என்பதில்‌, அவரைக்‌ கனப்படுத்துகல்‌, அவரை மகிமைப்படுத்துதல்‌ 
மற்றும்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ ஆகியவற்றை உள்ளடக்குகிறது (5:16; 7:21; 
1 கொரிந்தியர்‌ 10:31). “பரிசுத்தவான்‌” (88100), “பரிசுத்தமாக்குதல்‌” (sanctify), 
மற்றும்‌ “பரிசுத்தப்படுத்துதல்‌” (sanctification), ஆகியவை “பரிசுத்தப்படுதல்‌” 
(hallowed) என்பதுடன்‌ தொடர்புடைய பிற சொற்றொடர்கள்‌ ஆகும்‌. தேவன்‌ 
பரிசுத்தராக இருக்கிறார்‌, மற்றும்‌ அவரது பிள்ளைகளும்‌ பரிசுத்தர்களாக 
இருக்க வேண்டும்‌ (1 பேதுரு 1:15, 16). 

வசனம்‌ 10. தேவனை அழைத்து அவரை வழிபட்ட பின்பு இயேசு, அவரது 
இராஜ்யம்‌ என்ற கருத்தின்பக்கமாய்த்‌ இரும்பி, உம்முடைய ராஜ்யம்‌ வருவதாக 
என்று கூறினார்‌. இயேசு தமது ஷர்களுக்கு இந்த ஜெபத்தைக்‌ கற்பித்த 
காலத்தில்‌, தேவனுடைய இராஜ்யம்‌ இன்னமும்‌ எதிர்காலத்திற்கு உரியதாகவே 
இருந்தது (3:2; 4:17; 10:7; மாற்கு 9:1; நடபடிகள்‌ 1:6-8). இந்த ஜெபமானது, 
நடபடிகள்‌ 2ல்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளபடி, பெந்தெகொஸ்தே நாளில்‌ நடக்க 
இருந்ததை முன்னெதிர்‌ நோக்கிய ஜெபமாக இருந்தது. அந்த நாளில்‌ பேதுரு 
முதல்‌ முறையாக, சுவிசேஷத்தை முழுமையாகப்‌ பிரசங்கித்தார்‌. தாவீதின்‌ 
அரியணையில்‌ அமரும்படிக்கு, இயேசுவைத்‌ தேவன்‌ உயிரோடு எழுப்பினார்‌ 
என்றும்‌, அந்த வேளையில்‌ அவர்‌ பரலோகத்தில்‌ வீற்றிருந்து, தேவனுடைய 
இராஜ்யத்தில்‌ ஆட்சி செய்தார்‌ என்றும்‌ அவர்‌ [பேதுரு] கூறினார்‌ (நடபடிகள்‌ 
2:24-86). இயேசு “ஆண்டவரும்‌ கிறிஸ்துவும்‌” ஆக்கப்பட்டிருக்கிறார்‌ 
(நடபடிகள்‌ 2:36), “கிறிஸ்து” என்பது மேசியா அல்லது “தேவனால்‌ அபிஷேகம்‌ 
பெற்றவர்‌” என்று அர்த்தப்படுகிறது. இராஜ்யம்‌ வந்துள்ளது (கொலோசெயர்‌ 
1:13; எபிரெயர்‌ 12:28; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:9). கிறிஸ்து இப்போது 
ஆட்சி செய்கிறார்‌ மற்றும்‌ அவர்‌ பிதாவாகிய தேவனிடத்தில்‌ இராஜ்யத்தை 
ஒப்புவிக்கும்‌ வரைக்கும்‌ ஆட்சி செய்வார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:24-26). 





இராஜ்யத்துடன்‌ நெருக்கமான தொடர்புடைய வகையில்‌ இயேசு, 
உம்முடைய சித்தம்‌ பரமண்டலத்திலே செய்யப்படுகிறதுபோலப்‌ 
பூமியிலேயும்‌ செய்யப்படுவதாக என்று போதித்தார்‌. பரலோகத்தில்‌ தூதர்‌ 
சேனையினால்‌ தேவனுடைய சித்தத்திற்குப்‌ பூரணமான ஒத்திசைவு உள்ளது. 
இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌, பூமியில்‌ மக்களின்‌ இருதயங்களில்‌ அதே 
கீழ்ப்படிதல்‌ ஊடுருவுவதற்காக ஜெபிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டனர்‌. சீஷர்கள்‌ 
முதலில்‌ தங்கள்‌ சொந்த வாழ்வை தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையாக 
அர்ப்பணிக்க, இப்படிப்பட்ட ஜெபம்‌ தேவைப்படுகிறது. தாழ்மையான இந்த 
எண்ணப்போக்கிற்கு மாபெரும்‌ தியாகம்‌ தேவைப்படலாம்‌. இதற்கு ஒப்பான 
பின்வரும்‌ வார்த்தைகளை கெத்செிமெனே தோட்டத்தில்‌ இயேசு 
உச்சரித்தபின்பு அவரால்‌ நிறைவான விலை செலுத்தப்பட்டது: “என்னுடைய 
சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது” (லூக்கா 
22:42). 

வசனம்‌ 11. இயேசு ஆவிக்குரிய விஷயங்களில்‌ இருந்து பூமிக்குரிய 
விஷயங்களுக்கு விரைவாக மாறுதல்‌ ஒன்றை ஏற்படுத்தினார்‌. அவர்‌, எங்களுக்கு 
வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்குத்‌ தாரும்‌ என்று கூறினார்‌. 
“றவ” (தமிழ்‌ வேதாகமத்தில்‌ இவ்வார்த்தை மொழிபெயர்க்கப்படாது 





விடப்பட்டுள்ளது) என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (8/012/04) கிரேக்க 


17 


வார்த்தையானது (இதன்‌ இணைவிபரமான லூக்கா 11:3ஐத்‌ தவிர) 
வேதவசனங்களில்‌ வேறு எங்கும்‌ காணப்படுவதில்லை. லூக்கா சுவிசேஷத்தில்‌ 
“அன்றன்றும்‌” என்று இவ்வார்த்தை தமிழில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 
இச்சொற்றொடர்‌, “போதுமான,” “அன்றாட” அல்லது “நாளைக்கான” என்று 





அர்த்தப்பட முடியும்‌. மிகச்சரியான மொழிபெயர்ப்பு எதுவாக இருந்தாலும்‌, 
இந்த ஜெபமானது, ஒருவரின்‌ அடிப்படைத்‌ தேவைகளை அளிக்கும்படி 
தேவனிடத்தில்‌ வேண்டுவதாக உள்ளது. “இன்று” என்பதற்குப்பதிலாக, லூக்கா 
11:3ல்‌ “அன்றன்றும்‌” என்றுள்ளது. 

வளர்ந்து வரும்‌ நாடுகள்‌ பலவற்றில்‌, மக்கள்‌ ஒவ்வொரு நாளும்‌, அந்த 
நாளுக்குத்‌ தேவையான உணவைப்‌ பெறுவதற்கு மாத்திரம்‌ போதுமான 
கூலியைச்‌ சம்பாதிக்க இன்னமும்‌ நாள்‌ முழுவதும்‌ உழைக்கின்றனர்‌. வளம்‌ 
என்பது மிகவும்‌ அடிக்கடி, தேவனுக்கு நன்றிநிறைந்த உணர்வுடன்‌ இருத்தலில்‌ 
குறைவுபடுதலுக்கும்‌ அவர்‌ அன்றாடம்‌ சார்ந்திருத்தலில்‌ குறைவு படுதலுக்கும்‌ 
வழிநடத்துவதாகக்‌ காணப்படுகிறது (உபாகமம்‌ 6:10-12; 8:11-18). தேவன்‌ 
இஸ்ரவேல்‌ மக்களுக்கு வானத்தில்‌ இருந்து மன்னாவைப்‌ பொழிந்தபோது, 
ஓய்வுநாள்‌ ஆயத்தத்திற்குத்‌ தேவையானது தவிர (யாத்திராகமம்‌ 1612-81), 
ஒவ்வொரு நபருக்கும்‌ அன்றாடம்‌ தேவையானதை மாத்திரம்‌ அவர்‌ அளித்தார்‌. 





ஒருநாளைக்கு வேண்டியதற்கும்‌ அதிகமாக சேகரிக்கப்பட்டால்‌, அந்த மன்னா 
அடுத்தநாள்‌ காலையில்‌ கெட்டுப்போய்‌ புழுப்பிடித்ததாக இருந்தது. நாளைய 
தினத்தைப்‌ பற்றிக்‌ கவலைப்படும்‌ மதியீனத்தைக்‌ குறித்து நமக்கு யாக்கோபு 
போதித்தார்‌, ஏனெனில்‌ நாளைய தினம்‌ என்பது ஒருக்காலும்‌ வராது போகலாம்‌ 
(யாக்கோபு 4:13-15; காண்க மத்தேயு 6:34). 

வசனம்‌ 12. இயேசுவின்‌ கூற்றுப்படி, மன்னிப்பு என்பது ஜெபத்தில்‌ 
அக்கறைக்குரிய இன்னொரு விஷயமாக உள்ளது. கடன்கள்‌ என்பதற்கான 
(opheiléma) வார்த்தையானது “பாவம்‌” என்பதற்கான ஐந்து கிரேக்க 
வார்த்தைகளில்‌ ஒன்றாக உள்ளது லூக்கா 11:4ஐக்‌ காணவும்‌), மற்றும்‌ இது 
புதிய ஏற்பாட்டில்‌ ஒரு சில முறைகள்‌ மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
இருப்பினும்‌ இதன்‌ வினைச்சொல்‌ வடிவமானது முப்பதுக்கும்‌ 
அதிகமான முறைகள்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. பலஸ்தீன நாட்டில்‌ 
இயேசுவின்‌ நாட்களில்‌ பொதுவான மொழியாக இருந்த அரமாயிக்‌ மொழியில்‌, 
பாவம்‌ என்பதை “கடன்‌” (௦4) என்று குறிப்பிடுதல்‌ வழக்கமாக இருந்தது.2* 
நாம்‌ யாவருமே தேவனுக்கு கடனாளிகளாக இருப்பதால்‌, தேவனுடைய 
கிருபையின்‌ அரியணையை அணுகுவதில்‌ பயன்படுத்துவதற்கு இவ்வார்த்தை 
ஏற்புடையதாக உள்ளது. இந்த சத்தியத்தை நமக்கு நினைவூட்டவே, 
மன்னிக்காத வேலைக்காரன்‌ பற்றிய இயேசுவின்‌ உவமை (18:23-35) 
குரப்பட்டது. மன்னிக்கத்‌ தவறுறெவர்கள்‌ தேவனால்‌ மன்னிக்கப்பட 
மாட்டார்கள்‌ என்பது இந்த உவமையில்‌ இருந்து வருகிற இன்னொரு 
பாடமாக உள்ளது. அதை இயேசு தமது மாதிரி ஜெபத்தில்‌ தெளிவாக்கினார்‌, 
பின்பு 6:14, 15ல்‌ உள்ள விஷயத்தில்‌ அதை இன்னும்‌ விரிவாக உரைத்தார்‌. 
நமது பிதாவினிடத்தில்‌ இருந்து நமக்குக்‌ கிடைக்கும்‌ மன்னிப்பு என்பது, நமக்கு 
எதிராகப்‌ பாவம்‌ செய்தவர்கள்‌ நம்மால்‌ மன்னிக்கப்படத்‌ தகுதியானவர்களாக 
இருந்தாலும்‌ இல்லை என்றாலும்‌, அவர்களை மன்னிக்க நாம்‌ கொண்டுள்ள 
மனவிருப்பத்தைச்‌ சார்ந்ததாக உள்ளது. இயேசு மற்றவர்களை - தம்மைச்‌ 














18 


சிலுவையில அறைந்தவர்களைக்‌ கூட - மன்னித்தது போன்று அவர்களை நாம்‌ 
மன்னிக்க வேண்டும்‌ (லூக்கா 23:34). 

வசனம்‌ 18. இயேசு எங்களை சோதனைக்குட்படப்பண்ணாமல்‌, 
'தீமையினின்று எங்களை இரட்சித்துக்கொள்ளும்‌ என்று கூறியதன்‌ மூலம்‌ 
தமது வேண்டுகோள்களை முடித்தார்‌. “சோதனை” என்பதற்கான (2074811104) 
கிரேக்க வார்த்தை, தேவனால்‌ தரப்படும்‌ “பரீட்சை”யை அல்லது பிசாசினால்‌ 





குரப்படும்‌ “சோதனை”யைக்‌ குறிக்க முடியும்‌ (4:1ன்‌ மீதான விளக்கத்தைக்‌ 
காணவும்‌). நாம்‌ சோதிக்கப்படும்படி தேவன்‌ அனுமதிக்கிறார்‌. ஆனால்‌, “அவர்‌ 
ஒருவரையும்‌ சோதிக்றெவரல்ல” (யாக்கோபு 1:13). நாம்‌ சோதிக்கப்படுவதற்குத்‌ 
தேவன்‌ அனுமதிக்கும்போது, சாத்தான்‌ நமக்குச்‌ செய்யக்கூடிய 
விஷயங்களின்மீது வரையறைகளை அவர்‌ வைக்கிறார்‌ (யோபு 1; 2), மற்றும்‌ 
அவர்‌ “தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும்‌” அளிக்றொர்‌ (1 கொரிந்தியர்‌ 
10:13). 

“சோதனைக்குட்படப்பண்ணாமல்‌” என்பதன்‌ மிகச்சரியான அர்த்தம்‌ 
பற்றி அடிக்கடி விவாதிக்கப்‌ பட்டுள்ளது. நாம்‌, “தேவன்‌ எவரொருவரையும்‌ 
சோதனைக்கு உட்படுத்துகிறாரா?” என்று கேட்கிறோம்‌. இருப்பினும்‌, இயேசு 
“பிசாசினால்‌ சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனரந்தரத்திற்குக்‌ 
கொண்டுபோகப்பட்டார்‌” என்பது கவனிக்கப்பட வேண்டும்‌ (4:1). ஆவிக்குரிய 
வட்டாரத்தில்‌ நடக்றெவற்றில்‌ அதிகமானவை நமக்கு ஒரு இரகசியமாக 
இன்னும்‌ இருக்கையில்‌ (எபேசியர்‌ 6:12), “கர்த்தர்‌ தேவபக்தியுள்ளவர்களைச்‌ 
சோதனையினின்று இரட்சிக்க . . . அறிந்திருக்க்றார்‌” என்று நாம்‌ 
நிச்சயமாயிருக்க முடியும்‌ (2 பேதுரு 2:9). ஆகையால்‌ இயேசுவின்‌ சீஷர்கள்‌, 
தாங்கள்‌ “சோதனைக்குட்படாதபடிக்கு” (26:41) மற்றும்‌ “பிசாசு” அல்‌ 
லது “பொல்லாங்கன்‌” என்பவனிடத்தில்‌ இருந்து தேவன்‌ விடுதலையை 
அளிக்கும்படி ஜெபிக்க வேண்டும்‌ (NIV). 

பிற்காலத்திய கிரேக்கக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌ இந்த உபதேசத்தை 
உள்ளடக்குகின்றன. இதை NASB வேதாகமம்‌ அடைப்புக்‌ குறிகளுக்குள்‌ 
வைத்துள்ளது. “ராஜ்யமும்‌, வல்லமையும்‌, மகிமையும்‌, என்றென்றைக்கும்‌ 
உம்முடையவைகளே, ஆமென்‌.]” இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ 
எழுதப்பட்ட ihe என்ற கிறிஸ்தவப்‌ புத்தகம்‌, பின்வரும்‌ குறுகிய 
முடிவைக்‌ கொண்டுள்ளது: “வல்லமையும்‌, மகிமையும்‌, என்றென்றைக்கும்‌ 
உம்முடையவையே.”₹ ஜெபத்தின்‌ தொடக்கத்தில்‌ (“இராஜ்யம்‌,” “வல்லமை” 
மற்றும்‌ “மகிமை” என்பவற்றைப்‌ பற்றிய) உபதேசத்தின்‌ ஆய்வுக்கருத்தின்‌ 
கண்ணாடி காணப்படுகிறது (6:9, 10). 





நிபந்தனைக்கு உட்பட்ட மன்னிப்பு (6:14, 15) 


“மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள்‌ அவர்களுக்கு மன்னித்தால்‌, 
உங்கள்‌ பரமபிதா உங்களுக்கும்‌ மன்னிப்பார்‌. 

மழனுஷதப்பிதங்களை நீங்கள்‌ அவர்களுக்கு மன்னியாதிருந்தால்‌, உங்கள்‌ 
பிதா உங்கள்‌ தப்பிதங்களையும்‌ மன்னியாதிருப்பார்‌. 


வசனங்கள்‌ 14, 15. மன்னிப்பு என்பதற்கான (சாம) கிரேக்க வார்த்தை, 


19 


“புறம்பே எறிந்து விடுதல்‌,” “நீக்கப்போடுதல்‌” அல்லது “மன்னித்தல்‌” 
என்று அர்த்தப்படுகிறது. நாம்‌ பாவம்‌ செய்து தேவனிடத்தில்‌ மன்னிப்பு 
கேட்கும்போது, அவர்‌ நம்மிடத்தில்‌ இருந்து பாவத்தை நீக்கிப்போட்டு அதைப்‌ 
புறம்பே எறிந்து விடுகிறார்‌. பாவத்தை அவர்‌ மறக்காது இருக்கையில்‌, அவர்‌ 
நமக்கு எதிரான பாவத்தை இன்னமும்‌ வைத்துக்கொண்டிருப்பது இல்லை, 
மற்றும்‌ அது ஒருக்காலும்‌ நடைபெறவில்லை என்பது போன்று அவர்‌ நம்மிடம்‌ 
மறுசெயல்‌ செய்கிறார்‌.”” 





தப்பிதங்கள்‌ என்பது றராணாளாம என்ற வார்த்தையின்‌ பன்மைப்‌ 
பதத்தில்‌ இருந்து மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ளது, இது “மீறுதல்கள்‌” என்றும்‌ 
குரவமைக்கப்பட முடியும்‌. இவ்வார்த்தை, சுவிசேஷேப்‌ புத்தகங்களில்‌ 
இவ்விடத்திலும்‌ மாற்கு 11:25, 26லும்‌ மாத்திரமே பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. 
இது “தவறான அடிவைப்பு,” “இடறுதல்‌” அல்லது “விழுதல்‌” என்ற 
கருத்தைக்‌ கொண்டுள்ளது. 12ம்‌ வசனத்தில்‌ உள்ள “கடன்‌” (௦0/21/871௭) என்ற 
வார்த்தையைப்‌ போன்றே, இதுவும்‌ “பாவம்‌” என்பதற்கான இன்னொரு 
சொற்றொடராக உள்ளது. 

தேவனிடத்தில்‌ இருந்து நமக்குக்‌ கிடைக்கும்‌ மன்னிப்பு என்பது, 
நமக்கு எதிராகப்‌ பாவம்‌ செய்தவர்களை மன்னிக்க, நாம்‌ கொண்டிருக்கும்‌ 
மனவிருப்பத்தைச்‌ சார்ந்ததாக உள்ளது. நாம்‌ பிறரை மன்னியாதிருந்தால்‌ 


தேவன்‌ நம்மை மன்னிக்க மாட்டார்‌. 


உபவாசம்‌ (6:16-18) 


நீங்கள்‌ உபவாசிக்கும்போது, மாயக்காரரைப்போல முகவாடலாய்‌ 
இராதேயுங்கள்‌; அவர்கள்‌ உபவாசிக்றெதை மனுஷர்‌ காணும்பொருட்டாக, 
தங்கள்‌ முகங்களை வாடப்பண்ணுகிறார்கள்‌; அவர்கள்‌ தங்கள்‌ பலனை 
அடைந்து தீர்ந்ததென்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

நீயோ உபவாசிக்கும்போது, அந்த உபவாசம்‌ மனுஷர்களுக்குக்‌ 
காணப்படாமல்‌, அந்தரங்கத்தில்‌ இருக்றெ உன்‌ பிதாவுக்கே 
காணப்படும்டியாக, உன்‌ தலைக்கு எண்ணெய்‌ பூசி, உன்‌ முகத்தை கழுவு. 

அப்பொழுது, அந்தரங்கத்தில்‌ பார்க்கிற உன்‌ பிதா உனக்கு 
வெளியரங்கமாய்ப்‌ பலனளிப்பார்‌. 


கொடுத்தல்‌ (62-4) மற்றும்‌ ஜெபித்தல்‌ (6:5-15) ஆகியவற்றைப்‌ பற்றிக்‌ 
கலந்துரையாடிய பின்பு இயேசு, தமது சீஷர்கள்‌ ஈடுபட வேண்டிய மூன்று 
பிரதான ஆவிக்குரிய ஒழுங்குகளில்‌, மூன்றாவது ஒழுங்கான உபவாசம்‌ என்ற 
கருத்தை (6:16-18) எடுத்தார்‌. மீண்டும்‌ ஒருமுறை அவர்கள்‌, மனிதர்களால்‌ 
கவனிக்கப்படும்படி தங்கள்‌ நீதியின்‌ செயல்களைச்‌ செய்யாதிருக்கும்படி 
எச்சரிக்கப்பட்டனர்‌. 

வசனம்‌ 16. இயேசு, உபவாசம்‌ பற்றிய நமது கலந்துரையாடலை, நீங்கள்‌ 
உபவாசிக்கும்போது என்ற சொற்றொடருடன்‌ தொடங்கினார்‌. தர்மம்‌ 
கொடுத்தல்‌ (6:2) மற்றும்‌ ஜெபித்தல்‌ (6:5) என்ற யூத பழக்கங்களைப்‌ போன்றே, 
உபவாசம்‌ என்பதும்‌ தமது சீஷர்கள்‌ ஏற்கனவே செய்துகொண்டிருந்த செயலாக 
இருந்தது என்று இயேசு யூகத்தார்‌. 


20 


“உபவாசம்‌” என்பதற்கு ஈபாட என்பதே பழைய ஏற்பாட்டு எபிரெய 
வார்த்தையாக உள்ளது. உபவாசத்தின்‌ கருத்து, பாவநிவர்த்தி நாளில்‌ 
(“afflict”; KIV) ஆத்துமாவைத்‌ தாழ்த்துதல்‌ பற்றிய விஷயத்தில்‌ விளக்கப்‌ பட்டது 
(லேவியராகமம்‌ 16:29-31). நியாயப்பிரமாணத்தில்‌ இது ஓன்று மாத்திரமே 
உபவாசத்திற்கான ஓரே கட்டளையாக இருந்தது, ஆனால்‌ நூற்றாண்டுகள்‌ 
கடக்கையில்‌ உபவாசத்திற்கான மற்ற நாட்களும்‌ ஏற்படுத்தப்பட்டன. யூதப்‌ 
பாரம்பரியம்‌, “பாவநிவாரண நாளன்று, (1) உண்ணுதல்‌, (2) குடித்தல்‌, 
(3) குளித்தல்‌, (4) எவ்வகையான எண்ணெயையும்‌ பூசிக்கொள்ளுதல்‌, 
(5) காலணியை அணிந்து கொள்ளுதல்‌, அல்லது (6) உடல்‌ உறவில்‌ ஈடுபடுதல்‌ 
குடைசெய்யப்பட்டுள்ளது” என்று குறிப்பிட்டது. 

பழைய ஏற்பாட்டு உபவாசங்களில்‌ சில, எப்போதாவது கடைப்பிடிக்கப்‌ 
பட்டவையாகவும்‌ அசாதாரணமானவையாகவும்‌ இருந்த வேளையில்‌, 
மற்றவைகள்‌ முறையான அடிப்படையில்‌ கடைப்பிடிக்கப்‌ பட்டன. வியாதி, 
புலம்புதல்‌, பேரிடர்‌, பாவத்திற்கான வருத்தம்‌ மற்றும்‌ பிற இடர்ப்பாடான 
சூழ்நிலைகள்‌ ஆயெவற்றிற்காக உபவாசம்‌ கடைப்பிடிக்கப்‌ பட்டது (சங்கதம்‌ 
35:13ஐக்‌ காணவும்‌). தாவீதின்‌ மகன்‌ வியாதிப்பட்டு மரணத்தருவாயில்‌ 
இருந்தபோது, தாவீது உபாவாசித்தார்‌ (2 சாமுவேல்‌ 12:16-23). அவர்‌, 
சவுலுக்காவும்‌ அவரது மகன்களுக்காகவும்‌, யாபேசின்‌ மக்களுடன்‌ சேர்ந்து 
ஏழுநாட்கள்‌ உபவாசித்தார்‌ (1 சாமுவேல்‌ 31:12, 13; 2 சாமுவேல்‌ 1:11-16). 
மோசேயும்‌ தானியேலும்‌, தேவனிடம்‌ இருந்து வெளிப்படுத்துதலைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ முன்பு உபவாசித்தனர்‌ (யாத்திராகமம்‌ 34:28; தானியேல்‌ 





9:3). எலியா யேசபேலின்‌ கோபத்திற்குத்‌ தப்பிக்கொள்ளும்படி ஓடியபோது 
உபவாசித்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 19:8). கொடுமைக்காரனான ஆகாப்கூட, 
அவனது பாவங்களுக்காகத்‌ தேவன்‌ அவன்மீது ஒரு சாபத்தைக்‌ கொண்டுவரப்‌ 
போகிறார்‌ என்று அறிவிக்கப்பட்ட போது உபவாசித்தான்‌. அவனது 
மனவருத்தத்தை மதித்த தேவன்‌, சாபத்தை அனுப்பாதிருந்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 
21:27). பழைய ஏற்பாடு, குழு மற்றும்‌ நாட்டளவிலான உபவாசத்திற்கு 
உதாரணங்களைக்‌ கொண்டுள்ளது (யோசுவா 7:6; நியாயாதிபதிகள்‌ 20:24-28; 
1 சாமுவேல்‌ 7:6; 2 நூளாகமம்‌ 20:3; எஸ்றா 8:21-23; நெகேமியா 9:1; யோனா 








3:5). யூதர்கள்‌ பாபிலோனுக்கு அடிமைத்தளையில்‌ கூட்டிச்செல்லப்பட்ட போது, 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களின்மீது தங்களின்‌ கசப்புணர்வைக்‌ காண்பிக்க, 
உபவாச வேளைகளை நியமித்தனர்‌. நான்காம்‌, ஐந்தாம்‌, ஏழாம்‌ மற்றும்‌ 
ஒன்பதாம்‌ மாதங்களில்‌ உபவாசங்கள்‌ கடைப்பிடிக்கப்பட்டன என்று சகரியா 
தீர்க்கதரிசனம்‌ குறிப்பிட்டது (சகரியா 7:1-7; 8:19). 

“உபவாசம்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்ட (08720) கிரேக்க 
வார்த்தையும்‌ அதன்‌ தொடர்புடைய பெயர்ச்சொற்களும்‌, புதிய ஏற்பாட்டில்‌ 





சுமார்‌ முப்பது முறைகள்‌ காணப்படுகின்றன. இவ்வார்த்தைகள்‌, உணவு 
அல்லது பானத்தில்‌ இருந்து விலகி இருத்தலைக்‌ குறிப்பிடுகின்றன. உபவாசம்‌ 
என்பது மிகவும்‌ அடிக்கடி, ஆவிக்குரிய நோக்கத்துடன்‌ இணைக்கப்பட்டுள்ளது. 
இது ஏற்ற வகையில்‌ செய்யப்படும்போது, ஒரு நபரை தேவனுக்கு 
நெருக்கமாகக்‌ கொண்டுவருகிறது. அதுபோன்றே, இது ஜெபத்துடனும்‌ 
அடிக்கடி தொடர்புபடுத்தப்‌ படுகிறது லூக்கா 2:37; 5:33; நடபடிகள்‌ 
13:3; 14:23). உபவாசம்‌ என்பது காட்சிப்படுத்துவதற்கானது அல்ல; இது 


21 


ஆழ்ந்த மனவருத்தம்‌ மற்றும்‌ இருதயத்தின்‌ பரிசுத்தமான எண்ணப்போக்கு, 
நிலைப்பாடு ஆகெவற்றிற்குச்‌ சாட்சியமாக உள்ளது. 

மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்கீழ்‌ வாழ்ந்து மரித்த இயேசு, 
சாத்தானைச்‌ சந்திப்பதற்கு முன்னர்‌ (4:2) நாற்பது நாள்‌ இரவும்‌ 
பகலும்‌ உபவாசித்தார்‌. அவர்‌ தமது சீஷர்களுக்கு உபவாசிக்கும்படி 
கட்டளையிடவில்லை. இருப்பினும்‌ தம்மைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ 
உபவாசிப்பார்கள்‌ என்று அவர்‌ மறைமுகமாக உணர்த்தினார்‌. 

தொடக்ககால சடையார்‌ முறையாக உபவாசித்ததாகக்‌ காண்பிக்கும்‌ 
உதாரணம்‌ எதையும்‌, புதிய ஏற்பாட்டில்‌ நாம்‌ காண்பதில்லை. முதல்‌ 
சுவிசேஷப்‌ பயணத்தில்‌ பவுலையும்‌ பர்னபாவையும்‌ அனுப்பியது (நடபடிகள்‌ 
13:2) மற்றும்‌ சபைக்குழுமத்தில்‌ ஊழியம்‌ செய்வதற்கு மூப்பர்களை நியமித்தது 
(நடபடிகள்‌ 14:23) போன்ற முக்கியமான முடிவுகளை மேற்கொள்வதற்கு 
முன்னர்‌, கிறிஸ்தவர்கள்‌ உபவாசித்தனா்‌. 

கிறிஸ்து வந்தபோது, பரிசேயர்கள்‌ வாரத்தில்‌ இரண்டு நாட்கள்‌ 
உபவாசித்தனர்‌ லூக்கா 18:12), இதை வழக்கமாக அவர்கள்‌, திங்கள்‌ மற்றும்‌ 
வியாழக்ழெமைகளில்‌ செய்தனர்‌, ஏனெனில்‌ அவைகள்‌ சந்தை நாட்களாக 
இருந்தன.” இது அவர்களுக்கு, தங்கள்‌ தேவபக்தியைக்‌ கொண்டு பொதுமக்களை 
மனம்‌ ஈர்க்க வாய்ப்பு ஒன்றை அவர்களுக்குக்‌ கொடுத்தது. இயேசு குறிப்பிட்ட 
மக்கள்‌ [பரிசேயர்கள்‌] உபவாசிக்கையில்‌ [மற்றவர்களால்‌]கவனிக்கப்படும்படி, 
தங்கள்‌ முகங்களை வாடப்பண்ணி தங்கள்‌ தோற்றத்தைப்‌ புறக்கணிப்பார்கள்‌. 
அவர்கள்‌ வாரி ஒழுங்குபடுத்தப்படாத தலைமுடியுடன்‌, சுருங்கிய உடைகளை 
அணிந்துகொண்டு, தங்கள்‌ முகங்கள்‌ வெளிறியதாகக்‌ காணப்படுவதற்காக, 
வெண்மையான மாவைப்‌ பூசிக்கொள்வார்கள்‌. தேவனுக்கு முன்பாகத்‌ 
தாழ்மையாக இருப்பதாக வெளியரங்கமாக நடித்த இப்படிப்பட்ட 
மாயக்காரர்கள்‌ தங்கள்‌ பலனை அடைந்து தீர்ந்ததென்று இயேசு மீண்டும்‌ 
ஒருமுறை கூறினார்‌. 

வசனங்கள்‌ 17, 18. இதற்கு நேர்மாறான வகையில்‌ இயேசு, தமது சீஷர்கள்‌ 
தாங்கள்‌ உபவாசிப்பதை மற்றவர்களுக்குத்‌ தெளிவாகக்‌ காட்டக்கூடாது 
என்று கூறினார்‌. யூதப்பாரம்பரியத்திற்கு எதிராகச்‌ சென்ற நிலையில்‌ அவர்‌, 
தமது சீஷர்‌ உபவாசிக்கும்போது, [தனது] தலைக்கு எண்ணெய்‌ பூசி [தனது] 
முகத்தைக்‌ கழுவ வேண்டும்‌ என்று கூறினார்‌. ஒருவர்‌ தமது நீதியை 
இரகசியமானதாக வைத்துக்‌ கொள்வதற்கு, தமது சமகாலத்தியவர்களை 
கண்டிப்பான உபவாசத்தின்‌ கூறுகளாகக்‌ கருதிய வழக்கமான அம்சங்களுக்கு 
நேர்‌ எதிராகச்‌ சென்றார்‌ என்பது தெளிவு.”! சில வேளைகளில்‌ ஒருவர்‌ 
தமது உபவாசத்தை முற்றிலும்‌ இரகசியமாக வைத்துக்கொள்ளுதல்‌ என்பது 
கடினமானதாக இருக்கும்‌ (6:4, 6 வசனங்கள்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌) 
என்பது ஏற்றுக்கொள்ளக்‌ கூடியதே, ஆனால்‌ அதை இரகசியமாகச்‌ செய்யச்‌ 
சீஷார்‌ நாடவேண்டும்‌. இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ தங்கள்‌ நீதியின்‌ செயல்‌ 
களை வெளியரங்கமாகச்‌ செய்யலாகாது என்பதே கருத்தாக உள்ளது. அவர்கள்‌ 
தாழ்மையாக உபவாசித்தால்‌, தேவன்‌ அவர்களுக்குப்‌ பலன்‌ அளிப்பார்‌. 


22 


௮ பாடங்கள்‌ “5444 


இருதயத்தில்‌ இருந்து கொடுத்தல்‌ 
(6:2-4) 

மத்தேயு 6:1-18ல்‌ இயேசு, கொடுத்தல்‌, ஜெபித்தல்‌ மற்றும்‌ உபவாசித்தல்‌ 
உட்பட, நீதியான செயல்களை நிகழ்த்துதல்‌ பற்றிக்‌ கலந்துரையாடினார்‌ 
(6:2-4), கொடுத்தல்‌ பற்றி நாம்‌ மூன்று பாடங்களைக்‌ கற்றறிகிறோம்‌. 

WSUTAS BMD, Dhow அற்ற? QoL BT BLL DAG) BTS 
அல்ல, ஆனால்‌ தேவன்‌ மீதான அன்பின்‌ நிமித்தமாக, கொடுக்க வேண்டும்‌. 
மற்றவர்களை மனம்‌ ஈர்ப்பதற்காகக்‌ கொடுத்தல்‌ என்பதற்கு எதிராக இயேசு 
தமது சீஷர்களை எச்சரித்தார்‌. அனனியா மற்றும்‌ சப்பீராள்‌ ஆகியோரின்‌ 
வரலாறு இந்தக்‌ கொள்கையை நன்கு விவரிக்கிறது. அந்தத்‌ தம்பதியர்‌ 
தங்கள்‌ நிலத்தை விற்றனர்‌, அதன்‌ பின்பு அனனியா, அந்தத்‌ தொகையில்‌ 
ஒரு பகுதியை, அப்போஸ்தலர்களின்‌ பாதங்களில்‌ வைத்தார்‌. அவர்‌ 
தமக்கென்று ஒரு பகுதிப்‌ பணத்தை வைத்துக்கொண்டு, அதேவேளையில்‌ 
எல்லாப்‌ பணத்தையும்‌ கொடுத்ததாக நடித்தார்‌. அவர்‌ தமது மனைவி 
அறிய இதைச்‌ செய்தார்‌. அவர்கள்‌ இணைந்து செய்த இந்த வஞ்சனைக்கு 
மரணமே விளைவாக இருந்தது; அவர்களின்‌ மாய்மாலத்தைத்‌ தேவன்‌ 
ஒரு உதாரணமாக ஏற்படுத்தினார்‌ நடபடிகள்‌ 5:1-11). மற்றவர்களால்‌ 
காணப்படும்படி கொடுப்பவர்கள்‌ “தங்கள்‌ பலனை அடைந்து தீர்ந்ததென்று” - 
அதாவது, மனிதர்களின்‌ பாராட்டுதல்‌ மாத்திரமே அவர்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ 
பலனாக இருக்கும்‌ என்று - இயேசு கூறினார்‌. இதற்குப்‌ பதிலாக, 
கிறிஸ்தவர்களின்‌ கொடுத்தல்‌ என்பது தேவன்மீதான அன்பின்‌ வெளிப்பாடாக 
இருக்க வேண்டும்‌. யோவான்‌, “அவர்‌ முந்தி நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்தபடியால்‌ 





நாமும்‌ அவரிடத்தில்‌ அன்புகூருகிறோம்‌” என்று எழுதினார்‌ (1 யோவான்‌ 4:19). 
தேவனைக்‌ கனப்படுத்துவதற்காக நாம்‌ கொடுக்கும்போது, அவர்‌ நிறைவாக 
நமக்குப்‌ பலன்‌ அளிப்பார்‌. 

இரண்டாவது நாம்‌, விவேகமான. முூண்செொப்சுிமைய ஸ்‌. கொடுக்க 
வேண்டும்‌. இயேசு, “உன்‌ வலதுகை செய்கிறதை உன்‌ இடதுகை 
அறியாதிருக்கக்கடவது” என்று இயேசு கூறினார்‌. கொடுத்தல்‌ என்பது 
சாத்தியமான அளவிற்கு இரகசியமாகச்‌ செய்யப்பட வேண்டும்‌ என்று 
கூறுவதற்கான பழமொழி சார்ந்த வகையாக இது இருக்கலாம்‌. நாம்‌ 
கொடுக்கும்போது, மற்றவர்களுக்கு முன்பாக நமது தாராளத்‌ தன்மையைக்‌ 
காட்சிப்படுத்தக்‌ கூடாது. 

மூன்றாவது நாம்‌, உண்மையாகவே மற்றவ உதவவுதற்காகக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. சந்தர்ப்பப்பொருள்ரீதியாக இயேசு, ஏழைகளுக்குத்‌ 
தர்மம்‌ கொடுத்தல்‌ என்ற யூதத்துவ நடைமுறை பற்றியே இவ்விடத்தில்‌ 
பேசினார்‌. இயேசு தாமே, பரிவிரக்கத்திற்கு மாதிரியாக இருந்து, 
பல தேவைகள்‌ குறித்து அக்கறை எடுத்துச்‌ செயல்பட்டார்‌. இந்தப்‌ 
பிரச்சனைகளில்‌ சில உடல்ரீதியானவையாக (பி, வியாதி, நோய்‌ மற்றும்‌ 
மரணம்‌ ஆகியவையாக) இருந்த வேளையில்‌, மற்றவை ஆவிக்குரியவையாக 
(அறியாமை, அசுத்த ஆவி பிடித்திருத்தல்‌ மற்றும்‌ ஆவிக்குரிய மரணம்‌ 


23 


ஆகியவையாக) இருந்தன. நமது கொடுத்தலும்‌, மற்றவர்களின்‌ 
துன்புறுதல்களில்‌ இருந்து அவர்களை எழுப்புதலை நோக்கம்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. யாக்கோபு, “திக்கற்ற பிள்ளைகளும்‌ விதவைகளும்‌ படுகிற 
உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும்‌, உலகத்தால்‌ கறைபடாதபடிக்குத்‌ 
தன்னைக்‌ காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக 
மாசில்லாத சுத்தமான பக்இயாயிருக்கிறது” என்று எழுதினார்‌ (யாக்கோபு 1:27). 
“விசாரிக்கிறது” என்பதன்‌ மூலம்‌ தாம்‌ அர்த்தப்படுத்தியது என்ன என்பதை 





அவர்‌ காண்பித்தார்‌: “ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரமில்லாமலும்‌ 
அநுதின ஆகாரமில்லாமலும்‌ இருக்கும்போது, உங்களில்‌ ஒருவன்‌ அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌ சமாதானத்தோடே போங்கள்‌, குளிர்காய்ந்து பசியாறுங்கள்‌ 
என்று சொல்லியும்‌, சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்குக்‌ 
கொடாவிட்டால்‌ பிரயோஜனமென்ன?” (யாக்கோபு 2:15, 16). தேவையில்‌ 
உள்ள மக்கள்மீது பரிதாப உணர்வுகள்‌ கொண்டிருத்தல்‌ என்பது அவர்களுக்கு 
உதவுவதே இல்லை, அவர்களின்‌ துன்பத்தை நீக்க நாம்‌ சிலவற்றைச்‌ செய்ய 
வேண்டும்‌. புண்பட்டவர்கள்‌ மீது உண்மையான பரிவிரக்கம்‌ கொண்டிருத்தல்‌ 
என்பது அவர்களின்‌ தேவைகளில்‌ உதவ நம்மை வழிநடத்தும்‌ என்பதை 
இயேசுவின்‌ போதனை மறைமுகமாக உணர்த்துகிறது. 

நமது கொடையானது தேவனுடைய கண்களில்‌ மதிப்பிடப்படுவதற்கு, 
மனிதரின்‌ கண்களில்‌ பெரியதாக இருக்க வேண்டும்‌ என்று அவசியம்‌ 
இல்லை. ஏழை விதவையின்‌ காணிக்கையான, “ஒரு துட்டுக்குச்‌ சரியான 
இரண்டு காசுகள்‌” இயேசுவின்‌ கவனத்தை ஈர்த்தது (மாற்கு 12:41-44). 
உண்மையான ஈகைப்பண்பு என்பது, ஒரு உடைஇதமான உணவு அல்லது ஒரு 
கலசம்‌ தண்ணீர்‌ ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கலாம்‌ (10:42; 25:34-40). 


ஜெபம்‌ (6:5-8) 

நாம்‌ கேட்பதற்கு முன்பே, நமது தேவை என்ன என்பதை, பிதாவானவார்‌ 
அறிந்திருக்கிறார்‌ என்பதால்‌, நாம்‌ ஏன்‌ கேட்க வேண்டும்‌? நமது தேவை என்ன 
என்பதைத்‌ தேவன்‌ அறிந்திருக்கிறார்‌, ஆனாலும்‌ அவருடன்‌ நாம்‌ பேச வேண்டும்‌ 
என்று அவர்‌ இன்னமும்‌ விரும்புகிறார்‌ (7:7; பிலிப்பியர்‌ 4:6). சிலவேளைகளில்‌ 
அவர்‌, நாம்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ கேட்க வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. இந்த 
சத்தியத்தை விவரிப்பதற்கு இயேசு, இரண்டு உவமைகளைக்‌ கூறினார்‌, 
அவற்றில்‌ ஒன்று நள்ளிரவில்‌ வந்த நண்பனைப்‌ பற்றியதும்‌ (லூக்கா 11:5-10) 
மற்றொன்று விடாப்பிடியாகக்‌ கேட்ட விதவை பற்றியதும்‌ லூக்கா 18:1-8) 
ஆகும்‌. இயேசு ஓரே விஷயத்திற்காக கெத்செமெனே தோட்டத்தில்‌ மூன்று 
முறை ஜெபித்தார்‌ (26:36-46). பவுல்‌ தமது “மாம்சத்திலே இருந்த ஒரு முள்‌” 
நீக்கப்பட வேண்டும்‌ என்று மூன்று முறை ஜெபித்தார்‌ (2 கொரிந்தியர்‌ 12:7- 
10). ஜெபத்தை விட்டு முற்றிலும்‌ விலகுவதற்கான நமது விருப்பத்தின்மீது 
தேவன்‌ கொண்டுள்ள கவலைமிக்க அக்கறையானது, நமது ஜெபங்களின்நீளம்‌ 
மற்றும்‌ பொருட்சுருக்கம்‌ ஆகியவற்றின்‌ மீது அவர்‌ கொண்டுள்ள அக்கறையை 
விட அதிகமானது. நமது விருப்பங்களுக்கு இணங்கும்படி நாம்‌ தேவனை 
ஆட்டிப்படைக்க முடியாது, ஆனால்‌ சில வேளைகளில்‌ அவர்‌, ஒரு குறிப்பிட்ட 
ஜெபத்திற்கு அவரது பதில்‌ நமக்கு எவ்வளவு அவசியமாகத்‌ தேவை என்பதைப்‌ 


24 


புரிந்துகொள்ள வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 

சரியான வகையில்‌  ஜெபித்தலில்‌, உண்மையான இருதயமும்‌ 
தூய்மையான நோக்கங்களும்‌ அடங்கியுள்ளது. இதில்‌, தேவன்‌ தமது 
பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்தது என்று நினைக்கும்‌ வழியில்‌ ஜெபிக்கும்‌ 
ஒவ்வொரு ஜெபத்தையும்‌ அவர்‌ கேட்கிறார்‌ என்ற நம்பிக்கையுடன்‌ 
ஜெபித்தலும்‌ உள்ளடங்குகிறது (1 யோவான்‌ 5:14, 15). நாம்‌ எப்போதுமே, 
“தேவனுடைய சித்தத்தின்படி” ஜெபிக்க வேண்டும்‌. நாம்‌ அவரது சித்தத்தைச்‌ 
செய்யாத வரையிலும்‌, “உம்முடைய சித்தம்‌ செய்யப்படுவதாக” என்று 





உண்மைத்தன்மையுடன்‌ ஜெபிக்க இயலாது. தேவனுடைய சித்தத்தின்படி. 
ஜெபிப்பதற்கு, அவரது சித்தம்‌ என்ன என்பதை அறிந்துகொள்ள நாம்‌ அவரது 
வசனத்தைப்‌ படிக்க வேண்டும்‌. நாம்‌ “உம்முடைய சித்தம்‌ செய்யப்படுவதாக” 
என்று உண்மைத்தன்மையுடன்‌ ஜெபிக்கும்போது, அவர்‌ எப்போதுமே நமது 
“ம்‌,” “இல்லை” அல்லது “சற்றே காத்திரு? 
என்று கூறலாம்‌, ஆனால்‌ அவர்‌ தமது மக்களின்‌ ஜெபங்களுக்கு எப்போதுமே 
பதில்‌ அளிக்கிறார்‌. 


ஜெபங்களைக்‌ கேட்றொர்‌. அவர்‌, 





மாதிரி ஜெபம்‌ (6:9-13) 

இயேசு தமது சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடுத்தபோது அவர்‌, 
இன்றைய நாட்களில்‌ நமது ஜெபங்களின்‌ பாகமாக இருக்க வேண்டிய ஐந்து 
கூறுகளை ஒன்றிணைக்கார்‌. 

முதலாவுத நாம்‌, பிதொவுக்குக்‌ அுதிகளைச்‌ செலுத்த வேண்டும்‌ (6:9). 
நம்மைப்‌ படைத்தவர்‌ நிலைநிறுத்துபவர்‌ மற்றும்‌ மீட்பவர்‌ என்ற வகையில்‌ 
தேவன்‌ துதிக்கப்‌ பாத்திரராக இருக்கிறார்‌. அவரது அன்பு, பரிசுத்த தன்மை 
மற்றும்‌ கிருபை என்ற பண்புகளுக்காக அவரை நாம்‌ துதிக்க வேண்டும்‌ 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 4:8-11). 

இரண்‌? ரது BMD, இறாஹ்புதீஇற்கு Wir OBO வேண்டும்‌ 
(6:10). சபை என்ற இராஜ்யத்தை இயேசு ஏற்கனவே நிலைநாட்டியுள்ளார்‌ 
(16:18, 19; நடபடிகள்‌ 2). இருப்பினும்‌, இராஜ்யத்தின்‌ வளர்ச்சிக்காக, நமது 
ஊழியக்காரர்களுக்காக மற்றும்‌ தேவனுடைய வசனத்தைப்‌ பரப்புவதற்கு 
உண்மையுடன்‌ முயற்சி செய்யும்‌ ஒவ்வொரு பிரசங்கியார்‌ மற்றும்‌ 
போதகருக்காக, நாம்‌ இன்னமும்‌ ஜெபிக்க முடியும்‌. 

முன்றாவது நாம்‌, உணவ அனீிக்கும்படி ௪: வேண்டும்‌ (6:11). நமக்குத்‌ 
தேவையான பொருட்கள்‌ பற்றி தேவன்‌ ஏற்கனவே அறிந்துள்ளார்‌ (6:32), 
அனால்‌ - உணவு, உடை மற்றும்‌ உறையுள்‌ போன்ற - வாழ்வின்‌ அடிப்படைத்‌ 
தேவைகளுக்காக, நாம்‌ அவரை ஜெபத்தில்‌ அணுக வேண்டும்‌. கடந்த காலத்தில்‌ 
அவர்‌ ஏற்கனவே செய்துள்ளவற்றிற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்‌ 
மற்றும்‌ எதிர்காலத்தில்‌ அவர்‌ நம்மை நிலைநிறுத்தும்படி அவரிடம்‌ நாம்‌ கேட்க 
வேண்டும்‌. 

நான்காவது நாம்‌, டாவுத்திற்கு மன்னிப்பை நாட வெண்டும்‌ (6:12). 
கிறிஸ்தவர்களாயெ நாம்‌, கடந்தகாலப்‌ பாவங்களில்‌ இருந்து இரட்சிக்கப்‌ 
பட்டிருந்தாலும்‌, தேவனுடைய எதிர்பார்ப்புகளில்‌ இருந்து நாம்‌ தொடர்ந்து 
விழுந்து குறைவுபடுகிறோம்‌. கிறிஸ்துவினுடைய இரத்தம்‌ தொடர்ந்து நம்மை 
கழுவுதல்‌ தேவைப்படுகிறது மற்றும்‌ நாம்‌ ஜெபத்தில்‌ மன்னிப்புக்‌ கேட்க 


25 


வேண்டும்‌ (1 யோவான்‌ 1:7-10). தேவன்‌ நம்மை மன்னிக்க வேண்டும்‌ என்று 
நாம்‌ எதிர்பார்த்தால்‌, மற்றவர்களை மன்னிக்கும்‌ ஆவியை நாம்‌ காட்சிப்படுத்த 
வேண்டும்‌. 
அத்தா நாம்‌, பொல்லாங்கில்‌ இருந்து பாதுகா ]ிற்காம வேண்டுதல்‌ 
செய்ய்‌ வேண்டும்‌ (6:13). நம்மைச்‌ சுற்றிலும்‌ கொந்தளிக்கும்‌ ஆவிக்குரிய 
யுத்தம்‌ பற்றி நாம்‌ நிலையான எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌ 
(எபேசியர்‌ 6:10-20) மற்றும்‌ சோதனையில்‌ இருந்து பாதுகாக்கும்படியும்‌ 
நாம்‌ எதிர்கொள்ளும்‌ சோதனைகளைப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ மூலமாக 
வெற்றிகொள்ளும்படி பலம்‌ தரும்படியும்‌ தேவனிடத்தில்‌ கேட்க வேண்டும்‌. 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


மாதிரி ஜெபத்தை அப்படியே திரும்ப ஜெபித்தல்‌ 
(6:9-13) 

மாதிரி ஜெபம்‌ என்பது திரும்பத்‌ திரும்ப அப்படியே அதை ஜெபித்தல்‌ 
என்ற நோக்கத்தை ஒருக்காலும்‌ கொண்டிருக்கவில்லை. ஜெபத்தின்‌ 
அடிப்படைகளைக்‌ கற்றுக்கொள்ளும்படி கர்த்தரின்‌ சீஷர்களுக்கு அது 
ஒரு உதாரணமாகக்‌ கொடுக்கப்பட்டது லூக்கா 11:1-4). இந்த ஜெபத்தை 
தொடர்ந்து மனப்பாடமாக ஒப்புவித்தல்‌ என்பது, “வீண்வார்த்தைகளை 
அலப்பாதேயுங்கள்‌” என்று இயேசு ஏற்கனவே கூறியதை மீறுதலாக 
இருக்கும்‌ (6:7). மிகவும்‌ அடிக்கடி அலப்புதலாக சொல்லப்பட்டதால்‌ தங்கள்‌ 
அர்த்தத்தை இழந்து போனவைகளான, பொருளறியாது மனப்பாடமாக 
ஒப்புவிக்கப்பட்ட பல ஜெபங்கள்‌, யூதர்களிடம்‌ ஏற்கனவே இருந்தன. ஜெபப்‌ 
புத்தகங்களைப்‌ பயன்படுத்துறெவர்கள்‌ அதே விஷயத்தையே செய்வதாகத்‌ 
தோன்றுகிறது. அவர்கள்‌, வார்த்தைகளை வெறுமனே வாசித்தல்‌ அல்லது 
அவற்றின்‌ உண்மையான அர்த்தம்‌ பற்றிய எவ்வித சிந்தனையும்‌ இன்றி 
சொற்களைச்‌ சொல்லுதல்‌ ஆயெவற்றில்‌ முடிந்துபோகலாம்‌. இருதயத்தில்‌ 
இருந்து உண்மைத்தன்மையுடன்‌ ஜெபிக்கப்படாது, சொற்றொடர்களைத்‌ 
தொடர்ந்து திரும்பத்‌ திரும்ப நாம்‌ கூறும்போது, அதே விஷயத்தையே நாமும்‌ 
செய்யக்கூடும்‌. தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவர்கள்‌, இயேசுவின்‌ மாதிரி ஜெபத்தை 
மனப்பாடமாக ஓப்புவித்ததாக, புதிய ஏற்பாட்டில்‌ - சுவிசேஷங்களில்‌, 
அப்போஸ்தலருடைய நடபடிகளில்‌ அல்லது நிருபங்களில்‌ - எவ்விடத்திலும்‌ 
நாம்‌ காண்பதில்லை.” வேதவாக்கியங்களின்‌ வேறு எந்த வசனப்பகுதியையும்‌ 
போலவே, இவ்வார்த்தைகளையும்‌ மனப்பாடம்‌ செய்து இவற்றைக்‌ திரும்பத்‌ 
திரும்பக்‌ கூறுதல்‌ அல்லது இவற்றின்‌ அர்த்தத்தை சந்தித்துப்‌ பார்த்தல்‌ என்பது, 
இன்றைய நாட்களில்‌ நமக்கு நிச்சயமாகவே பயனுள்ளதாக இருக்கும்‌. 
இருப்பினும்‌ இது திரும்பத்திரும்ப சடங்காச்சாரமான முறையில்‌ ஜெபிக்கப்பட 
வேண்டும்‌ என்று இயேசு ஒருக்காலும்‌ நோக்கம்‌ கொண்டிருக்கவில்லை. 








“எங்கள்‌ பிதாவே” (6:9) 
தேவனுடைய குடும்பத்தில்‌ “மறுபடியும்‌ பிறந்துள்ளவர்கள்‌” மாத்திரமே 
அவரை ஆவிக்குரிய பிதாவாகக்‌ கொண்டுள்ளனர்‌ (யோவான்‌ 3:3; மத்தேயு 23:9). 
ஒரு கருத்தில்‌, எல்லா மக்களுமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்‌, 


26 


ஏனெனில்‌ அவரே தலைமுறைதோறும்‌ நம்மைப்‌ படைத்துள்ளார்‌; ஆனால்‌ 
“மறு உருவாக்கத்தினால்‌” அவரிடத்தில்‌ வருகிறவார்களே அவரது ஆவிக்குரிய 
பிள்ளைகளாக உள்ளனர்‌. இன்றைய நாட்களில்‌ சிலர்‌, விசுவாசத்தினால்‌ 
மாத்திரம்‌ தேவனுடைய “மகன்‌ என்ற உரிமையை” கோர விரும்புகின்றனர்‌, 
ஆனால்‌ அது போதுமானதாக இருப்பதில்லை (கலாத்தியர்‌ 3:26, 27). சிலர்‌ 
புதிய பிறப்பிற்குத்‌ தண்ணீரின்‌ அவசியத்தை விட்டுவிட விரும்புகின்றனர்‌, 
ஆனால்‌ “ஜலத்தினாலும்‌ ஆவியினாலும்‌” மறுபடியும்‌ பிறக்காமல்‌ (யோவான்‌ 
3:5) தேவனுடைய ஆவிக்குரிய மகனாக அல்லது மகளாக இருத்தல்‌ என்பது 
சாத்தியமற்றதாக உள்ளது. தேவனுக்கு, தத்துப்பிள்ளைகள்‌ என்று யாரும்‌ 
இருப்பதில்லை. பதில்‌ அளிக்கப்படும்‌ ஜெபம்‌ பற்றிய வாக்குத்தத்தம்‌ என்பது, 
தேவனுடைய பிள்ளைகளாக இருத்தலின்‌ ஆசீர்வாதங்களில்‌ ஒன்றாக உள்ளது 
(1 பேதுரு 3:12; 1 யோவான்‌ 5:14, 15). நாம்‌ கிறிஸ்தவர்களாக இருந்தால்‌, 
தேவன்‌ நமது பிதாவாக இருக்கிறார்‌ - அவர்‌ “பரலோகத்தில்‌ இருக்கிற 
நமது பிதாவாக இருக்கிறார்‌.” நாம்‌ ஜெபிக்கும்போது, பரலோகத்தின்‌ வள 





ஆதாரங்கள்‌ யாவையும்‌ நமக்கு வர வாய்ப்புள்ளவையாக உள்ளன. பவுல்‌, 
“அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ உன்னதங்களில்‌ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்‌ 
நம்மை ஆசீர்வதித்திருக்கறொர்‌” என்று எழுதினார்‌ (எபேசியர்‌ 1:3). தேவன்‌ தமது 
பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்‌ (7:7-11). 


“உம்முடைய ராஜ்யம்‌ வருவதாக” (6:10) 

வரவிருந்த இராஜ்யத்திற்கான ஜெபத்திற்கு, பெந்தெகொஸ்தே 
நாளில்‌ பதில்‌ அளிக்கப்பட்டது நடபடிகள்‌ 2). இன்றைய நாட்களில்‌ 
இராஜ்யத்தின்‌ வருகைக்காக ஜெபித்தல்‌ என்பது கிறிஸ்தவர்களுக்கு 
ஏற்புடையதல்ல என்றாலும்‌, தேவனுடைய சித்தம்‌ “பரலோகத்தில்‌ 
செய்யப்படுவது போலப்‌ பூமியிலும்‌ செய்யப்பட வேண்டும்‌” என்று 
ஜெபித்தல்‌ நமக்கு நல்லதாக உள்ளது. இராஜ்யம்‌ இப்போது இங்கு இருக்கும்‌ 
நிலையில்‌, தேவனைக்‌ கனப்படுத்துறெவர்களால்‌, தேவனுடைய சித்தம்‌ இந்த 
பூமியில்‌ செய்யப்படுகிறது. தேவன்‌ இராஜரீகம்‌ செய்கிறார்‌, ஆனால்‌ அவர்‌ 
மனிதகுலத்திற்குச்‌ சுயாதீனமான சித்தத்தைக்‌ கொடுத்தார்‌. இது, நாம்‌ அவரது 
சித்தத்தைச்‌ செய்ய அல்லது செய்யாதிருக்கத்‌ தேர்ந்துகொள்ள முடியும்‌ என்று 
அர்த்தப்படுத்துகிறது. 

இந்த சந்தர்ப்பப்‌ பொருளின்‌ அடிப்படையில்‌, இன்றைய நாட்களில்‌ 
நாம்‌ ஜெபிக்க வேண்டியது என்ன? முதலாவது, நம்மில்‌ ஒவ்வொருவரும்‌, 
நமது வாழ்வில்‌ தேவனுடைய சித்தம்‌ செய்யப்பட வேண்டும்‌ என்பதற்காக 
ஜெபிக்க வேண்டும்‌. இரண்டாவது, அவரது சட்டம்‌ பரலோகத்தில்‌ ஆளுகை 
செலுத்துவது போன்றே, பூமியில்‌ ஆளுகை செலுத்த வேண்டும்‌ என்று 
ஜெபித்தல்‌ சரியானதாக உள்ளது. கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒவ்வொரு 
நபரும்‌ தமது சித்தத்தைப்‌ பிதாவின்‌ சித்தத்திற்கு இணங்கச்‌ செய்ய வேண்டும்‌ 





என்பதற்காக நாம்‌ எப்போதும்‌ ஜெபிக்க வேண்டும்‌. 


உபவாசத்திற்கான காரணங்கள்‌ (6:16-18) 
உபவாரசிக்கும்படி கிறிஸ்தவர்களுக்குக்‌ கட்டளை எதுவும்‌ 


27 


இல்லாத நிலையில்‌, இயேசுவின்‌ சீஷர்கள்‌ உபவாசிப்பார்கள்‌ என்று 
இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ மறைமுகமாகக்‌ குறிப்பிடுகின்றன என்பது 
உறுதியானதாக உள்ளது. இந்த நடைமுறையைப்‌ புறக்கணிப்பதன்‌ மூலம்‌ 
நாம்‌, உலகத்திற்குரிய மற்றும்‌ ஆவிக்குரிய பல பயன்களைத்‌ தவறவிடலாம்‌. 
உபவாசத்தில்‌ ஈடுபடுவதற்குச்‌ சில நல்ல காரணங்கள்‌ இங்கு தரப்படுகின்றன: 

1. தேவனுடைய பார்வையில்‌ நம்மைத்‌ தாழ்த்த (1 இராஜாக்கள்‌ 
21:27-29; எஸ்றா 8:21; சங்கீதம்‌ 35:12, 13). 

2. நாம்‌ ஜெபிக்கத்‌ தேவையான விஷயங்கள்‌ பற்றிய குறிப்பிட்ட 
அக்கறை மீது கவனம்குவிக்க. 

3. நமது வாழ்வில்‌ ஆவிக்குரிய விஷயங்களுக்கு முதலிடம்‌ கொடுக்க. 
உபவாசித்தல்‌ என்பது, நாம்‌ இந்த உலகத்து விஷயங்களினால்‌ 
ஈர்க்கப்படுதலைக்‌ குறைக்கவும்‌ அவிக்குரிய விஷயங்களினால்‌ 
ஈர்க்கப்படுவதை அதிகரிக்கவும்‌ நமக்கு உதவ முடியும்‌. 

4. நமது சுயகட்டுப்பாட்டையும்‌ சோதனையைத்‌ தாங்கி நிற்கக்கூடிய 
நமது திறனையும்‌ அதிகரிக்க. உபவாசமானது, சுயகட்டுப்பாட்டை 
மேம்படுத்தும்படி நம்மை வழிநடத்தக்கூடும்‌, மேம்படுத்தப்பட்ட 
சுயகட்டுப்பாடு என்பது, ஆவிக்குரிய வகையில்‌ அதிக பக்குவத்திற்கு 
நம்மை வழிநடத்தக்கூடும்‌, மற்றும்‌ ஆவிக்குரிய பக்குவம்‌ என்பது 
தேவனுடன்‌ இன்னும்‌ அதிக நெருக்கமாக இருப்பதற்கு நம்மை 
வழிநடத்தக்கூடும்‌. 





குறிப்புகள்‌ 

Craig S. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1999), 207. தோபித்து 12:8ம்‌ வசனம்‌, “தர்மம்‌ செய்தல்‌,” 
“ஜெபம்‌” மற்றும்‌ “உபவாசம்‌” ஆகியவற்றை ஒன்றாகக்‌ குறிப்பிடுகிறது, ஆனால்‌ அது 
“நீதியை” ஒரு தனிப்பட்ட விஷயமாகவும்‌ உள்ளடக்குகிறது. 2Michael J. Wilkins, 
“Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, Mark, 
Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 43. தோபித்து 12:9 
(NRSV). “Mishna Shekalim 2.1; 6.1, 5. 57801 P. Lewis, The Gospel According to Matthew, Part 1, 
The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 98-99. “Ibid., 99. 
7Sirach 1:29. #Wilkins, 44. °Ceslas Spicq, Theological Lexicon of the New Testament, trans. and 
ed. James D. Ernest (Peabody, Mass.: Hendrickson Publishers, 1994), 1:162-64. Robert H. 
Gundry, Matthew: A Commentary on His Literary and Theological Art (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1982), 102. 

1Mishnah Shekalim 5.6. 2Talmud Baba Bathra 9b. 2°Ibid., 10b. “David Hill, The Gospel 
of Matthew, The New Century Bible Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1972), 133. காண்க Josephus Antiquities 14.4.3. 1*Didache 8.3. \’Robert H. 
Mounce, Matthew, New International Biblical Commentary (Peabody, Mass.: Hendrickson 
Publishers, 1991) 54-55. 1°Leon Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 141, n. 22. °ஒரு ரபீ 
அவர்கள்‌, “பெருக்கமாக ஜெபிக்கும்‌ ஒவ்வொரு ஜெபமும்‌ கேட்கப்படுறெது” என்று 
கூறினார்‌ (]௦hn Lightfoot, 4 Commentary on the New Testament from the Talmud and Hebraica: 


28 


Matthew-1 Corinthians, vol. 2, Matthew-Mark [Oxford: Oxford University Press, 1859; reprint, 
Grand Rapids, Mich.: Baker, 1979], 145). 20Keener, 213; citing John E. Stambaugh and David 
L. Balch, The New Testament in Its Social Environment, Library of Early Christianity, vol. 2 
(Philadelphia: Westminster Press, 1986), 129. 

21Mounce, 55. 22Wilkins, 44-45. °°John R. W. Stott, The Message of The Sermon on the 
Mount (Matthew 5-7): Christian Counter Culture, The Bible Speaks Today (Downers Grove, 111.: 
Inter-Varsity Press, 1978), 144. 2*Wisdom of Solomon 14:3; Sirach 23:1, 4. °Craig A. Evans, ed., 
The Bible Knowledge Background Commentary: Matthew-Luke, Bible Knowledge Series, vol. 
1 (Colorado Springs, Colo.: Victor, 2003), 232. °*Didache 8.2. “அவர்கள்‌ பாவங்களையும்‌ 
அக்ரெமங்களையும்‌ இனி நினையாமலிருப்பேன்‌” என்ற வாக்குத்தத்தம்‌ (எபிரெயர்‌ 
8:12; 10:17), நமது தவறான செயல்களுக்காகத்‌ தேவன்‌ நம்மைத்‌ தண்டிக்கமாட்டார்‌ 
என்று மாத்திரமே அர்த்தப்படுகிறது. காண்க F. F. Bruce, The Epistle to the Hebrews, 
The New International Commentary on the New Testament (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1964), 175. 2°Mishnah Yoma 8.1. “ஆஸ்க்‌ Taanith 1.4-7; 2.9. 
இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ இருந்த Dh என்ற நூல்‌, விசுவாசிகளுக்குப்‌ பின்வருமாறு 
அறிவுறுத்திற்று: “ஆனால்‌ உங்கள்‌ உபவாசங்கள்‌ மாய்மாலக்காரருடையவை போன்று 
இருக்க அனுமதிக்காதீர்கள்‌. அவர்கள்‌ திங்கள்‌ மற்றும்‌ வியாழன்‌ ஆயெ கிழமைகளில்‌ 
உபவாசிக்கின்றனர்‌, எனவே நீங்கள்‌ புதன்‌ மற்றும்‌ வெள்ளிக்கிழமைகளில்‌ உபவாசிக்க 
வேண்டும்‌” (Diஎche 8.1). தாவீது தனது உபவாசம்‌ முடத்தபின்னரே, “தரையைவிட்டு 
எழுந்து, ஸ்நானம்பண்ணி, எண்ணெய்‌ பூசிக்‌ கொண்டு, தன்‌ வஸ்திரங்களை மாற்றிக்‌ 
கொண்டார்‌ (2 சாமுவேல்‌ 12:20). 

Keener, 228. “இருப்பினும்‌ மாதிரி ஜெபத்தை அப்படியே திரும்ப ஜெபித்தல்‌ 
என்பது இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ காணப்பட்டது. ஒருவேளை, யூதத்துவ 
நடைமுறைகளைப்‌ பிரதிபலித்த ப என்ற நூல்‌, ஒரு நாளைக்கு மூன்று முறை 
மாதிரி ஜெபத்தகைச்‌ செய்யும்படி விசுவாசிகளுக்கு அறிவுறுத்துகிறது. (Didache 8.2, 3.) 


29 


14 
பாதுகாப்பாக வாருதல்‌ 


[6:19-54) 


6:19-34ல்‌ இயேசு, தேவன்மீது நம்பிக்கை வைக்கலுக்குப்‌ பதிலாகச்‌ 
செல்வத்தைக்‌ குவித்து வைத்தலுக்கு எதிராக எச்சரிக்கை செய்தார்‌. பூமிக்குரிய 
செல்வங்கள்‌ மீது மனதை முழுமையாகச்‌ செலுத்துதல்‌ என்பது பிரிவினையான 
பற்றுறுதியைக்‌ காட்டுகிறது மற்றும்‌ இது தேவன்‌ அளிப்பார்‌ என்பதன்‌ மீதான 
விசுவாசத்தில்‌ குறைவுபடுதலையும்‌ காண்பிக்கிறது. 





தேவனுக்கு அர்ப்பணிப்பு (6:19-24) 

மாய்மாலத்தின்‌ அபாயம்‌ குறித்த தமது எச்சரிப்பில்‌ இருந்து கடந்துசென்ற 
இயேசு, தேவனுக்கு உண்மையான அர்ப்பணித்தலின்‌ உயர்ந்த மட்டத்தை 
அணுகினார்‌. ஓரே சிந்தனையான பற்றுறுதியின்‌ ஆய்வுக்‌ கருத்தானது, 
செல்வம்‌ பற்றிய ஏற்புடைய கண்ணோக்குடன்‌ பிணையப்பட்டுள்ளது. இந்தச்‌ 
செய்தியை எடுத்துரைக்க மூன்று சிறு விளக்கங்கள்‌ முன்வைக்கப்பட்டுள்ளன. 
இவைகள்‌, அடிப்படையில்‌ முற்றிலும்‌ மாறுபட்ட, இருவகையான 
“செல்வங்கள்‌” (6:19-21), “கண்கள்‌” (6:22, 23) மற்றும்‌ “எஜமானர்கள்‌” 
(6:24) ஆகியவை பற்றிக்‌ கருதி உரைக்கின்றன. பலமான இந்த 
நேரெதிர்க்‌ கருத்துக்களைப்‌ பயன்படுத்தியதன்‌ மூலம்‌ இயேசு, தமது உரையைக்‌ 
கேட்பவர்கள்‌, உண்மையான சீஷத்துவத்துற்கு அறைகூவல்‌ விடுக்கும்‌ வாழ்வின்‌ 
பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கும்படி வற்புறுத்தினார்‌. 


இருவகையான செல்வங்கள்‌ (6:19-21) 


பூமியிலே உங்களுக்குப்‌ பொக்கிஷங்களைச்‌ சேர்த்துவைக்க 
வேண்டாம்‌; இங்கே பூச்சியும்‌ துருவும்‌ அவைகளைக்‌ கெடுக்கும்‌; 20இங்கே 
திருடரும்‌ கன்னமிட்டுத்‌ திருடுவார்கள்‌: பரலோகத்திலே உங்களுக்குப்‌ 
பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து வையுங்கள்‌; 21 அங்கே பூச்சியாவது துருவாவது 
கெடுக்றெதும்‌ இல்லை; அங்கே திருடர்‌ கன்னமிட்டுத்‌ திருடுறெதும்‌ 
இல்லை. உங்கள்‌ பொக்கிஷம்‌ எங்கேயிருக்கிறதோ அங்கே உங்கள்‌ 
இருதயமும்‌ இருக்கும்‌.” 


வசனம்‌ 19. இயேசுவின்‌ முதல்‌ எச்சரிக்கையான பூமியிலே 
உங்களுக்குப்‌ பொக்கிஷங்களைச்‌ சேர்த்துவைக்கவேண்டாம்‌ 
என்பது, மூலமொழியில்‌ வார்த்தைகளின்‌ மீதான விளையாட்டு 
ஒன்றைக்‌ கொண்டுள்ளது. 7h&எயர20 என்ற கிரேக்க வினைச்சொல்லில்‌ 
இருந்து வந்த “சேர்த்துவைக்க” என்ற வார்த்தை, 1898811௦05 என்ற 
பெயர்ச்சொல்லுடன்‌ தொடர்புடையதாக உள்ளது. இவ்வசனத்தின்‌ தொடக்க 





30 


வார்த்தை, ஆங்கிலத்தில்‌ “19௦ நல store up for yourselves treasures,” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்க முடியும்‌. 

பூமியிலே என்ற சொற்றொடர்‌, இந்த “செல்வங்களின்‌” தற்காலிக மற்றும்‌ 
உலகப்பிரகாரமான இயல்பைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. ஒருநபர்‌ தாம்‌ சேமித்து 
வைத்துள்ள உலகப்பிரகாரமான பொருள்களைத்‌ தவிர வேறு எதையும்‌ 
காண்பிக்க இயலாது என்றால்‌, அவர்‌ ஏழையாகவே உள்ளார்‌. ஒருவர்‌ தமது 
சொந்த சுயநலப்‌ பயன்பாட்டிற்காகப்‌ பொருள்செல்வங்களைச்‌ சேர்த்துக்‌ 
குவிப்பதற்கு அல்லது நிலையற்ற செல்வங்களின்‌ மீது தமது நம்பிக்கையை 
வைப்பதற்கு, முதல்‌ முன்னுரிமை ஏற்படுத்துவதில்‌ பாவம்‌ உள்ளது 
(1 தீமோத்தேயு 6:17-19; காண்க மாற்கு 10:17-24; லூக்கா 12:15; 18:24). 

பூமிக்குரிய செல்வங்களை பூச்சியும்‌ துருவும்‌ அழிக்கக்‌ கூடும்‌ என்பதால்‌ 
ஒருவர்‌, அவற்றைச்‌ சேர்த்து வைப்பதில்‌ அக்கறை செலுத்தக்கூடாது. 
இயேசுவின்‌ நாட்களில்‌ ஒரு நபருடைய செல்வம்‌ என்பது, உடை போன்ற 
உடமைகளை அவர்‌ சேர்த்து வைத்திருந்ததைக்‌ கொண்டு கணக்கிடப்‌ பட்டது. 





விலையுயர்ந்த இந்த உடைகளை -பூச்சி”யால்‌ சுலபமாக அழிக்க முடியும்‌. 
“துரு” என்ற வார்த்தை, “தின்பவன்‌” என்று நேரடியாக அர்த்தப்படும்‌ 671095 
என்ற கிரேக்க வார்த்தையில்‌ இருந்து வருகிறது. “துரு” என்பது விலையுயர்ந்த 
உலோகங்களை உண்டுவிடுகிறது (யாக்கோபு 5:2, 3). 

பூமிக்குரிய செல்வத்தைக்‌ கள்வர்கள்‌ கன்னமிட்டுத்‌ திருட முடியும்‌ 
என்பதையும்‌ இயேசு கூடுதலாகக்‌ கூறினார்‌. “கன்னமிட்டு” என்று 
மொழிபெயர்க்கப்பட்ட ௭10 என்ற வார்த்தை, “தோண்டி எடுத்தல்‌” 
என்று நேரடியாக அர்த்தப்படுகிறது. களிமண்ணால்‌ ஆன செங்கற்களினால்‌ 
கட்டப்பட்ட சுவர்களில்‌ திருடர்கள்‌ கன்னம்‌ தோண்டுவதுண்டு (யோபு 24:16). 
பூமிக்குரிய உடமைகள்‌ யாவும்‌ தற்காலிகமானவை, மாறக்கூடியவை மற்றும்‌ 
கடந்து செல்பவை என்று இயேசு வலியுறுத்தினார்‌. இயேசுவின்‌ சீஷர்கள்‌, 
அழியக்கூடிய மற்றும்‌ மறையக்கூடிய உடமைகள்‌ மீது தங்கள்‌ நம்பிக்கையைக்‌ 
கட்டி எழுப்புதலின்‌ மதியீனத்தை அவர்களுக்கு இயேசு நினைவூட்டினார்‌. 

வசனம்‌ 20. இந்தக்‌ காரணங்களினால்‌, பரலோகத்திலே 
பொக்கிஷங்களைச்‌ சேர்த்துவைத்தல்‌ நல்லறிவுடையதாக உள்ளது. 





“பரலோகத்தில்‌ பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து வைத்தல்‌” என்பது, இந்த 
உலகத்துப்‌ பொருள்களைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக, தேவனையும்‌, அவருடைய 
குமாரனையும்‌, மற்றும்‌ ஆவிக்குரிய விஷயங்களையும்‌ அன்புகூருதல்‌ என்று 
அர்த்தப்படுறெது (லூக்கா 14:26-33; காண்க கொலோசெயர்‌ 3:1, 2). ஒருவர்‌ 
தமது உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை, தேவனை மகிமைப்படுத்தவும்‌ 
அவரது இராஜ்யத்தை உயர்த்தவும்‌ பயன்படுத்தத்‌ தேர்ந்துகொண்டுள்ளார்‌ 
என்று இது அர்த்தப்படுகிறது. அவர்‌ சுவிசேஷத்தை மற்றவர்களுக்குப்‌ 
போதிக்கவும்‌ தேவையில்‌ உள்ளவர்களுக்கு உதவி செய்யவும்‌ முடிவு 
செய்துள்ளார்‌. தமது உடமைகளை உரிமையாகக்‌ கொண்டிருந்த செல்வந்தரான 
இளம்‌ அதிகாரிக்கு இயேசு, “நீ பூரண சற்குணனாயிருக்க விரும்பினால்‌, 
போய்‌ உனக்கு உண்டானவைகளை விற்று, தரித்திரருக்குக்‌ கொடு, 
அப்பொழுது, பரலோகத்தில்‌ உனக்குப்‌ பொக்கிஷம்‌ உண்டாயிருக்கும்‌; பின்பு 
என்னைப்‌ பின்பற்றி வா” என்று கூறினார்‌ (19:21). “பரலோகத்தில்‌ உனக்குப்‌ 
பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து வைத்தல்‌” என்பதைப்‌ பவுல்‌, “நற்கிரியைகளில்‌ 


31 


ஐசுவரியவான்களாகவும்‌” மற்றும்‌ “உதாரணமுள்ளவர்களுமாயிருக்கவும்‌” 
என்று விளக்கப்படுத்தினார்‌ (1 தீமோத்தேயு 6:18, 19). 

பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து வைத்தல்‌ என்ற கருத்து யூதத்துவத்தில்‌ தனது 
வேர்களைக்‌ கொண்டுள்ளது. தள்ளுபடி ஆகமங்களில்‌ உள்ள ஒரு புத்தகமான 
சீராக்‌ ஆகமம்‌, பின்வருமாறு கூறுறெது, 





பணத்தை உன்‌  சகோதரர்களுக்காகவேோ  நண்பர்களுக்காகவோ 
செலவிடு; அவர்கள்‌ தேவையிலிருக்கும்‌ போது வெறும்‌ கையோடே 
அனுப்பிவிடாதே. உன்‌ சகோதரன்‌ அல்லது நண்பனுக்காக உன்‌ 
வெள்ளியை இழந்து போ; மற்றும்‌ அது துருப்பிடித்து அழிந்து போகும்படி 
அதைக்‌ கல்லுக்கு அடியில்‌ மறைத்து வைக்காதே. உன்னத இறைவனின்‌ 
கட்டளைப்படி உன்‌ செல்வத்தைப்‌ பயன்படுத்து; அது பொன்னிலும்‌ 


மேலாக உனக்குப்‌ பயனளிக்கும்‌.” 


தல்மூத்‌, “கை எட்டக்கூடிய இடத்தில்‌ எனது தந்‌ைத பொருள்‌ சேர்த்து 
வைத்தார்‌, ஆனால்‌ கை எட்ட இயலாத இடத்தில்‌ நான்‌ பொருள்சேர்த்து 
வைத்தேன்‌ ... எனது தந்த இந்த உலகத்திற்காகப்‌ பொருள்‌ சேர்த்து வைத்தார்‌, 
அனால்‌ நானோ எதிர்கால உலகத்திற்காகப்‌ பொருள்சேர்த்திருக்கிறேன்‌” என்று 
கூறுகிறது.” 

வசனம்‌ 21. நமது பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து வைத்தலின்‌ நித்திய 
நோக்கத்தை வலியுறுத்தாமல்‌, இயேசு இந்த ஆய்வுக்கருத்து பற்றிய தமது 
கலந்துரையாடலை முடிக்கவில்லை: உங்கள்‌ பொக்கிஷம்‌ எங்கேயிருக்கிறதோ 
அங்கே உங்கள்‌ இருதயமும்‌ இருக்கும்‌. “இருதயம்‌” (௭௭) என்பது 
ஒருவரது இருத்தலின்‌ மையத்தை அடிக்கடி குறிப்பிடுகிறது. இங்கு, இதன்‌ 
பொதுவான பயன்பாட்டை மனதில்‌ கொண்டு, இது ஒரு நபரின்‌ “பிரியங்கள்‌, ” 
“முன்னுரிமைகள்‌” மற்றும்‌ “விருப்பங்கள்‌” ஆவியவற்றைக்‌ குறிக்கிறது. பூமியில்‌ 
ஒருவர்‌ தமக்கென்று “பொக்கிஷத்தை” சேர்த்து வைத்தால்‌, அங்குதான்‌ அவரது 
இருதயமும்‌ இருக்கும்‌. அவர்‌ அண்மைப்பார்வை உடையவராக, உலக சிந்தை 
கொண்டவராக மற்றும்‌ ஆவியற்றவராக இருக்கிறார்‌. அவர்‌ தேவனுடன்‌ 
இருக்க பரலோக இல்லம்‌ ஒன்றை எதிர்பார்க்கக்‌ கூடாது. இதற்கு நேர்மாறாக, 
ஒருவர்‌ பரலோகத்தில்‌ “பொக்கிஷத்தை” சேர்த்து வைத்தால்‌, அங்கே அவரது 
இருதயமும்‌ இருக்கும்‌. அவர்‌ கிறிஸ்துவையும்‌ அவரது இராஜ்யத்தையும்‌ 
முதலிடத்தில்‌ வைக்கிறார்‌, மற்றும்‌ அவர்‌ தமது செல்வங்களைக்‌ கொண்டு 
பிறருக்கு ஊழியம்‌ செய்கிறார்‌. அவர்‌ இங்கு பரிபூரண வாழ்வையும்‌ 
பரலோகத்தில்‌ தேவனுடன்‌ நித்திய வாழ்வையும்‌ மகிழ்வுடன்‌ அனுபவித்தலை 
எதிர்பார்க்க வேண்டும்‌. 

















இரு வகையான கண்கள்‌ (6:22, 23) 


22தண்ணானது சரீரத்தின்‌ விளக்காயிருக்கிறது; உன்‌ கண்‌ 
தெளிவாயிருந்தால்‌, உன்‌ சரீரம்‌ முழுவதும்‌ வெளிச்சமாயிருக்கும்‌. 

உன்‌ கண்‌ கெட்டதாயிருந்தால்‌, உன்‌ சரீரம்‌ முழுவதும்‌ இருளாயிருக்கும்‌; 
இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம்‌ இருளாயிருந்தால்‌, அவ்விருள்‌ எவ்வளவு 
அதிகமாயிருக்கும்‌! 


32 


வசனம்‌ 22. இயேசு, தேவனுக்கு அர்ப்பணித்தல்‌ என்ற தமது 
ஆய்வுக்கருத்தை, இரண்டாவது உவமை ஒன்றில்‌ தொடர்ந்தார்‌. அவரது 
உறுதிப்பாடு பின்வருமாறு: கண்ணானது சரீரத்தின்‌ விளக்காயிருக்கிறது. முதல்‌ 
நூற்றாண்டு பலஸ்கீன நாட்டில்‌ வெளிச்சத்திற்கு முதன்மை ஆதாரங்களாக 
எண்ணெய்‌ விளக்குகளே பயன்படுத்தப்பட்டன (5:15ன்‌ மீதான விளக்க 
உரையைக்‌ காணவும்‌). மனித உடலுக்கு விளக்கு ஆதாரமூலமாகக்‌ கண்‌ 
செயல்படுகிறது; இது உடலுக்கு பயனளிப்பதும்‌ அதன்‌ இயக்கத்தின்‌ மீது செல்‌ 
வாக்குச்‌ செலுத்துவதுமான வெளிச்சத்தை உணர்ந்தறிகிறது. 

இயேசு இந்த ஒப்பீட்டை ஏற்படுத்திய நிலையில்‌, பின்வரும்‌ முடிவைக்‌ 
கொடுத்தார்‌: உன்‌ கண்‌ தெளிவாயிருந்தால்‌, உன்‌ சரீரம்‌ முழுவதும்‌ 
வெளிச்சமாயிருக்கும்‌. “தெளிவு” என்பதற்கான (/:2ற/௦0௦) கிரேக்க வார்த்தை 
“தனித்த [ஒரே]” என்றும்‌ மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ளது, இது “ஓரே சிந்தை 
கொண்ட அர்ப்பணிப்பு” என்று மறைமுகமாக உணர்த்தலாம்‌. “தெொரக்கத்தின்‌ 
சுணீத்தன்மை என்பது ஆவிக்குரிய வளமையின்‌ மாபெரும்‌ இரகசியங்களில்‌ 
ஒன்றாக உள்ளது” என்று 1. C. ரைல்‌ அவர்களுடன்‌ சேர்ந்து நாம்‌ கவனிக்க 
வேண்டும்‌.” இருப்பினும்‌ இவ்வார்த்தை, “ஆரோக்யெமான” மற்றும்‌ “நல்ல” 
என்றும்‌ தரவமைக்கப்‌ பட்டுள்ளது, இது, “பெருந்தன்மை” என்று மறைமுகமாக 
உணர்த்தலாம்‌. பழங்காலங்களில்‌, ஒரு “நல்ல கண்‌” என்பது பெருந்தன்மைக்கு 
மரபுச்‌ சொற்றொடராக இருந்தது. நீதிமொழிகள்‌ 22:9ம்‌ வசனம்‌, 
“தருணைக்கண்ணன்‌ ஆசீர்வதிக்கப்படுவான்‌; அவன்‌ தன்‌ ஆகாரத்தில்‌ 
குரித்திரனுக்குக்‌ கொடுக்கிறான்‌” என்று கூறுகிறது. மேலும்‌ இதனுடன்‌ 
தொடர்புடைய [௦&5 என்ற வார்த்தை, பெருந்தன்மையாக இருத்தல்‌ பற்றிய 
சந்தர்ப்பப்‌ பொருள்களில்‌ காணப்படுகிறது (ரோமர்‌ 12:8; 2 கொரிந்தியர்‌ 8:2; 
9:11, 13). “ஒருவேளை இவ்வசனத்தில்‌ //8ற/௦02 என்ற வார்த்தை இரட்டை 
அர்த்தம்‌ கொண்டதாக, அர்ப்பணித்தலில்‌ தனித்தன்மையையும்‌ 
பெருந்தன்மையையும்‌ ஒன்றிணைப்பதாக இருக்கலாம்‌. 

வசனம்‌ 23. “வெளிச்சம்‌ நிறைந்த” பாக்கியமான நபர்‌, முழுவதும்‌ 
இருளாயிருக்கும்‌ தேவபக்தியற்ற நபருடன்‌ மிகவும்‌ நேரெதிராக 
ஒப்பிடப்படுறொர்‌. இந்தத்‌ தனிநபரின்‌ கண்‌ கெட்டதாயிருக்கிறது என்று 
இயேசு கூறினார்‌. “கெட்டது” என்பதற்கான (0௦8௦9) கிரேக்க வார்த்தை 





“துன்மார்க்கம்‌” என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. “கெட்ட கண்‌” “வன்‌ 
கண்ணன்‌” என்ற சொல்விளக்கம்‌, “கஞ்சத்தனமான,” “பேராசையான” அல்லது 
“விரோதமான” தன்மைகொண்ட ஒருவர்‌ தொடர்பாகப்‌ பயன்படுத்தப்பட்டது 
(உபாகமம்‌ 15:9; நீதிமொழிகள்‌ 23:6; 1877). நீதிமொழிகள்‌ 28:22ம்‌ வசனம்‌, 
“வன்‌ கண்ணன்‌ செல்வனாகிறதற்குப்‌ பதறுறொன்‌; வறுமை தனக்கு 
வருமென்று அறியாதிருக்கிறான்‌” என்று கூறுகிறது. இயேசுவின்‌ உவமைகளில்‌ 
ஒன்றில்‌, தோட்டக்காரர்‌ பின்வரும்‌ கேள்வியைக்‌ கேட்டார்‌: “என்னுடையதை 
என்‌ இஷ்டப்படி செய்ய [றஊச66] எனக்கு அதிகாரமில்லையா? நான்‌ 
குயாளனாயிருக்கிறபடியால்‌, நீ வன்கண்ணனாயிருக்கலாமா?” (20:15). 
ஒருவார்‌ பேராசையினால்‌ வெற்றிகொள்ளப்பட்டால்‌, அவரது வாழ்வு 
பரிதாபகரமானதாக இருக்கும்‌.£ இயேசு, இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம்‌ 
இருளாயிருந்தால்‌, அவ்விருள்‌ எவ்வளவு அதிகமாயிருக்கும்‌! என்று 
வியப்படைந்தார்‌. 


33 


இரண்டு வகையான எஜமானர்கள்‌ (6:24) 


“இரண்டு எஜமான்களுக்கு ஊழியஞ்‌ செய்ய ஒருவனாலும்‌ கூடாது. 
ஒருவனைப்‌ பகைத்து, மற்றவனைச்‌ சிநேகிப்பான்‌; அல்லது ஒருவனைப்‌ 
பற்றிக்கொண்டு, மற்றவனை அசட்டைபண்ணுவான்‌; தேவனுக்கும்‌ 
உலகப்பொருளுக்கும்‌ ஊழியஞ்‌ செய்ய உங்களால்‌ கூடாது. 


வசனம்‌ 24. “எஜமானர்‌” என்பதற்கான (/877௦௦) கிரேக்க வார்த்தை, 
“ஆண்டவர்‌” என்று அடிக்கடி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, இது 
தலைமைத்துவம்‌, உரிமைத்துவம்‌, உயர்பதவி மற்றும்‌ அதிகாரத்துவம்‌ 
ஆகியவற்றைப்‌ பிரதஇபலிக்கிறது. இந்த சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ இது, 
அடிமைகளை உரிமையாகக்‌ கொண்டுள்ள ஒருவரைக்‌ குறிக்கிறது. முதல்‌ 
நூற்றாண்டில்‌, அடிமையின்‌ வாழ்வின்‌ ஒவ்வொரு அம்சத்திலும்‌, எஜமானர்‌ 
முழுமையான கட்டுப்பாட்டைக்‌ கொண்டிருந்தார்‌. அடிமை ஏதொன்றையும்‌ 
எவர்‌ ஒருவருக்கும்‌ அளிக்க இயலாதவராக இருந்தார்‌, ஏனெனில்‌ அவர்‌ 
முற்றிலும்‌ தனது எஜமானருக்கு உரியவராக இருந்தார்‌. 

இரண்டு எஜமானர்கள்‌ இணைந்து ஒரு அடிமையை உரிமையாகக்‌ 
கொண்டிருத்தல்‌ என்பது கேள்விப்படாததாக இருக்கவில்லை (ஆதியாகமம்‌ 
37:28; நடபடிகள்‌ 16:16, 19). இருப்பினும்‌ அவ்விரண்டு எஜமானர்களும்‌ 
நேரெதிரான ஆர்வங்களைக்‌ கொண்டிருந்தனர்‌ என்றால்‌, அடிமையாயிருப்பவர்‌ 
இருவருக்கும்‌ முழுமையான அர்ப்பணித்தலுடன்‌ இருத்தல்‌ என்பது இயலாத 
விஷயமாக இருக்கும்‌. ஒருவரைக்‌ காட்டிலும்‌ இன்னொருவர்‌ அதிகம்‌ 
விரும்பப்படுவார்‌. இந்த சந்தர்ப்பப்பொருளில்‌ பகைத்தல்‌ என்பது “குறைவாக 
அன்புகூருதல்‌” என்று அர்த்தப்படுவதாக, ஜேக்‌ லூயிஸ்‌ அவர்கள்‌ கருத்துத்‌ 
தெரிவித்தார்‌ (காண்க ஆதியாகமம்‌ 29:31-35; உபாகமம்‌ 21:15). 

இயேசு, தேவனுக்கும்‌ உலகப்பொருளுக்கும்‌ ஊழியஞ்செய்ய 
உங்களால்‌ கூடாது என்று சுருக்கமாக உரைத்தார்‌. (NASB வேதாகமத்தில்‌ 
இது “eh” என்றுள்ளது ஆனால்‌.) K]V வேதாகமத்தில்‌, “உலகப்பொருள்‌” 
என்று அர்த்தப்படும்‌ “றக” என்ற வார்த்தை உள்ளது. இதுஅரமாயிக்‌ 
மொழியில்‌ உள்ள 7181௦௭ என்ற வார்த்தையில்‌ இருந்து கொண்டுவரப்பட்ட 





1147110102 என்ற கிரேக்க வார்த்தையின்‌ நேரடி மொழிபெயர்ப்பு ஆகும்‌. இது 
புதிய ஏற்பாட்டில்‌ லூக்கா 16:9, 11, 13 ஆதிய வேறொரு இடத்தில்‌ மாத்திரம்‌ 
காணப்படுகிறது. “கற” அல்லது “veh” என்பது இங்கு ஒரு எஜமானராக 
நபர்த்துவப்‌ படுத்தப்படுறெது. லூயிஸ்‌ அவர்கள்‌, “பல மனிதர்கள்‌, தாங்கள்‌ 
எதை உரிமைகொண்டுள்ளதாக நினைக்கிறார்களோ, அதினால்‌ உரிமை 


கொள்ளப்‌ பட்டிருக்கின்றனர்‌” என்று குறிப்பிட்டார்‌.” 


கவலையை ஜெயித்தல்‌ (6:25-34) 

அ கையால்‌, என்னத்தை உண்போம்‌, என்னத்தைக்‌ குடிப்போம்‌ 
என்று உங்கள்‌ ஜீவனுக்காகவும்‌; என்னத்தை உடுப்போம்‌ என்று 
உங்கள்‌ சரீரத்துக்காகவும்‌ கவலைப்படாதிருங்கள்‌ என்று, உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌; ஆகாரத்தைப்பார்க்கிலும்‌ ஜீவனும்‌, உடையைப்பார்க்கிலும்‌ 
சரீரமும்‌ விசேஷித்தவைகள்‌ அல்லவா? 


34 


அகாயத்துப்‌ பட்சிகளைக்‌ கவனித்துப்பாருங்கள்‌; அவைகள்‌ 
விதைக்றெதுமில்லை, அறுக்றெதுமில்லை, களஞ்சியங்களில்‌ 
சோர்த்துவைக்கிறதுமில்லை; அவைகளையும்‌ உங்கள்‌ பரமபிதா 
பிழைப்பூட்டுகிறார்‌; அவைகளைப்பார்க்கிலும்‌ நீங்கள்‌ விசேஷித்தவர்கள்‌ 
அல்லவா? 

**கவலைப்படுகிறதினாலே உங்களில்‌ எவன்‌ தன்‌ சரீர அளவோடு ஒரு 
முழத்தைக்‌ கூட்டுவான்‌? 

28உடைக்காகவும்‌ நீங்கள்‌ கவலைப்படுகிறதென்ன? காட்டுப்‌ 
புஷ்பங்கள்‌ எப்படி வளருகிறதென்று கவனித்துப்‌ பாருங்கள்‌; அவைகள்‌ 
உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை; 

2 என்றாலும்‌, சாலொமோன்‌ முதலாய்த்‌ தன்‌ சர்வ மகிமையிலும்‌ 
அவைகளில்‌ ஒன்றைப்போலாகிலும்‌ உடுத்தியிருந்ததில்லை என்று, 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

அற்ப விசுவாசிகளே! இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே 
போடப்படும்‌ காட்டுப்‌ புல்லுக்குத்‌ தேவன்‌ இவ்விதமாக உடுத்துவித்தால்‌, 
உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? 

“அ கையால்‌, என்னத்தை உண்போம்‌, என்னத்தைக்‌ குடிப்போம்‌, 
என்னத்தை உடுப்போம்‌ என்று, கவலைப்படாதிருங்கள்‌. 

2 இவைகளையெல்லாம்‌ அஞ்ஞானிகள்‌ நாடித்தேடுகிறார்கள்‌; 
இவைகளெல்லாம்‌ உங்களுக்கு வேண்டியவைகள்‌ என்று உங்கள்‌ பரமபிதா 
அறிந்திருக்கிறார்‌. 

முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்‌ அவருடைய 
நீதியையும்‌ தேடுங்கள்‌, அப்பொழுது இவைகளெல்லாம்‌ உங்களுக்குக்கூடக்‌ 
கொடுக்கப்படும்‌. 

“ஆகையால்‌, நாளைக்காகக்‌ கவலைப்படாதிருங்கள்‌; நாளையத்தினம்‌ 
தன்னுடையவைகளுக்காகக்‌ கவலைப்படும்‌. அந்தந்த நாளுக்கு அதினதின்‌ 
பாடுபோதும்‌. 


தேவனுக்கு தம்மை முழுமனதுடன்‌ அர்ப்பணித்துள்ள ஒருவர்‌, 
செல்வத்திற்கு அடிமையாக இருக்க மாட்டார்‌. அவர்‌ பூமியில்‌ 
பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து வைக்கமாட்டார்‌. அதற்குப்பதிலாக அவர்‌, 
பெருந்தன்மையுடன்‌ இருந்து, மற்றவர்கள்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றி அறிய உதவி 
தேவையில்‌ இருப்பவர்களுக்கு உதவுபவராக இருப்பார்‌ (6:19-24). இந்த நபர்‌, 
தம்மைப்‌ பற்றித்‌ தேவன்‌ கவனித்துக்‌ கொள்வார்‌ என்று நம்பிக்கை வைத்து, 
தமது வாழ்வில்‌ தேவனுடைய இராஜ்யத்திற்கு முதலிடம்‌ கொடுப்பார்‌ 
(6:25-34). 

இயேசு கவலைப்படுவதற்கு எதிரான (6:25) புத்தி கூறுதலுடன்‌ துவங்கினார்‌ 
மற்றும்‌ “பறவைகளைக்‌” கொண்டும்‌ (6:26, 22) மற்றும்‌ “புஷ்பங்களைக்‌” 
கொண்டும்‌ (6:28-30) இயற்கையிலிருந்து கருத்துக்களை சித்தரித்தார்‌. அவர்‌, 
கும்‌ சீஷர்களை கவலைப்படுவதை நிறுத்தும்படியும்‌ இராஜ்யத்தைத்‌ (6:31-34) 
தொடரும்படியும்‌ அழைத்து, மறுபடியும்‌ புத்தி கூறுவதை தொடர்ந்தார்‌. 

வசனம்‌ 25. இயேசு “ஆகையால்‌” என்று கூறியதில்‌, தாம்‌ முன்பு 
கூறியவற்றைக்‌ குறிப்பிட்டார்‌. ஒருவர்‌ தமது எஜமானர்‌ என்ற வகையில்‌ 


35 


தேவனுக்கு ஊழியம்‌ செய்தால்‌, அவர்‌ கவலைப்படுவதற்குக்‌ காரணமில்லை; 
ஏனெனில்‌ அவரது ஊழியத்திற்கு தேவையானது எதுவோ அதைத்‌ தேவன்‌ 
அளிப்பார்‌. “கவலை” என்பதற்கான (11274101௦0) கிரேக்க வார்த்தை, “கவலை 
கொண்டிருத்தல்‌” அல்லது “அளவுக்கு அதிகமாகக்‌ கவலையாயிருத்தல்‌” 
என்று அர்த்தப்படுகிறது. கவலையானது, ஒருவர்‌ தமது எஜமானருக்கு 
ஊழியத்தில்‌ செலவிட வேண்டிய ஆற்றலை வெளியேற்றி விடுகிறது. அது 
வீணானதாக உள்ளது; மற்றும்‌ அதுபோன்றது தடைசெய்யப்‌ பட்டுள்ளது. 
பவுல்‌, “நீங்கள்‌ ஒன்றுக்குங்‌ கவலைப்படாமல்‌, எல்லாவற்றையுங்குறித்து 
உங்கள்‌ விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும்‌ 
வேண்டுதலினாலும்‌ தெரியப்படுத்துங்கள்‌” என்று எழுதினார்‌ (பிலிப்பியர்‌ 4:6; 
காண்க 1 பேதுரு 5:7). 

புதிய ஏற்பாட்டில்‌, ஜீவன்‌ என்பதற்கான (5h) கிரேக்க வார்த்தை 
பல்வேறு வழிகளில்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. இவ்வசனத்தில்‌ “ஜீவன்‌” 
என்பது “உடலின்‌ இயக்குவிக்கும்‌ கொள்கை”! மற்றும்‌ சரீரத்துடன்‌ (50110) 
இணைகருத்தின்‌ வடிவங்கள்‌ ஆஇியவற்றைக்‌ குறிக்கிறது என்பது உறுதி. 
மனிதர்கள்‌ உடல்ரீதியாக உயிர்வாழ்வதற்கு, உணவு, பானம்‌ மற்றும்‌ 
உடை ஆகியவற்றைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. மைக்கேல்‌ ]. வில்க்கின்ஸ்‌ 
அவர்கள்‌, “மக்களுக்கு அன்றாட வாழ்வுப்‌ போராட்டத்தில்‌ பழக்கமாக 
உள்ளவற்றைப்‌ பற்றி இயேசு பேசினார்‌. அவர்களின்‌ அன்றாடப்‌ பழக்கத்தில்‌ 
பெரும்பான்மையானது, தினசரி உயிர்வாழப்‌ போதுமானவற்றைப்‌ பெறுவதற்கு 
முயற்சி செய்யச்‌ செலவிடப்பட்டது” என்று சுட்டிக்காண்பிகத்தார்‌.!! 
இருப்பினும்‌ வாழ்வு என்பது இகைக்‌ காட்டிலும்‌ மாபெரும்‌ அர்த்தத்தையும்‌ 
வெறுமனே உடல்‌ பாதுகாக்கப்படுதலைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌ மாண்புமிக்க 
குறிக்கோள்களையும்‌ கொண்டுள்ளது. 

வசனம்‌ 26. இயேசு தமது முதலாவது விவரிப்பில்‌, ஆகாயத்துப்‌ 





பறவைகளுக்குத்‌ தேவன்‌ உணவு அளிக்கிறார்‌ என்ற உறுதிப்பாட்டைக்‌ 
கொடுத்தார்‌. மனிதர்களைப்‌ போலின்றி, அவைகள்‌ விதைக்கிறதுமில்லை, 
அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில்‌ சேர்த்துவைக்கிறதுமில்லை. இந்தக்‌ 
கூற்றில்‌ இருந்து ஒருவர்‌, பறவைகள்‌ தங்கள்‌ உணவிற்காக ஒன்றும்‌ செய்வதில்லை 
என்று முடிவுசெய்துவிடக்‌ கூடாது. அவைகள்‌ அதிகாலையில்‌ தங்கள்‌ காலை 
உணவிற்காக மண்புழுக்களைச்‌ சேகரிப்பவைகளாகக்‌ காணப்பட முடியும்‌. 
இருப்பினும்‌ இந்தப்‌ படைப்புயிர்கள்‌ தாங்கள்‌ உண்பவற்றை உற்பத்தி செய்ய 
எதுவும்‌ செய்வதில்லை; அது தேவனால்‌ அருளப்படுகிறது. அவற்றிற்குத்‌ 
தேவன்‌ ஏற்கனவே அருளியவற்றைப்‌ பெறுவதற்கு அவைகள்‌, முயற்சி 
மாத்திரம்‌ மேற்கொள்கின்றன. இந்த விவரிப்பில்‌ இயேசு, சிறியவற்றில்‌ இருந்து 
பெரியவற்றிற்கு என்ற விவாதத்தைப்‌ பயன்படுத்தினார்‌. அற்பமான பறவைகள்‌ 
மீது தேவன்‌ அக்கறை எடுத்துக்கொள்கிறார்‌ என்றால்‌, தமது சாயலில்‌ 
படைக்கப்பட்ட மக்களுக்கு (ஆதியாகமம்‌ 1:27) அவர்‌ உணவளிப்பது 
நிச்சயம்‌. சொல்லப்போனால்‌ பறவைகளைக்‌ காட்டிலும்‌ மனிதர்கள்‌ 
விசேஷித்தவர்களாக உள்ளனர்‌ (காண்க சங்கீதம்‌ 8:3-8). 

வசனம்‌ 27. கவலைப்படுதலைப்‌ பற்றி முழுமையாகச்‌ 
செயல்விளக்கப்‌ படுத்துவதற்கு இயேசு, “கவலைப்படுகிறதினாலே உங்களில்‌ 
எவன்‌ குன்‌ வாழ்வில்‌ ஒரு மணிநேரத்தையாவது கூட்டிக்கொள்வான்‌?” என்று 


36 


கேட்டார்‌. சொல்லாடல்‌ கலையான இந்தக்‌ கேள்விக்கு, “எவரும்‌ இல்லை” 
என்பதே பதிலாக உள்ளது. 

“தவலைப்படுகிறகினாலே உங்களில்‌ எவன்‌ தன்‌ வாழ்வில்‌ ஒரு 
மணிநேரத்தையாவது கூட்டிக்கொள்வான்‌?” என்பதற்குப்‌ பதிலாக, 
KJV மற்றும்‌ தமிழ்‌ வேதாகமத்தில்‌ “கவலைப்படுகிறதினாலே உங்களில்‌ 
எவன்‌ கன்‌ சரீர அளவோடு ஒரு முழத்தைக்‌ கூட்டுவான்‌?” என்றுள்ளது. 
“முழம்‌” என்பதற்கான (ஸர) கிரேக்க வார்த்தை, தோற்றகாலத்தில்‌ 
“முழங்கை” என்று அர்த்தப்பட்டது, மற்றும்‌ பின்பாடு இது அளக்கும்‌ அலகு 
(சுமார்‌ பதினெட்டு அங்குலங்கள்‌ கொண்டது) ஒன்றைக்‌ குறிப்பிடலாயிற்று. 
இருப்பினும்‌, காலத்தின்‌ பகுதியைக்‌ குறிப்பிட விசேஷ அளவீடுகள்‌ 
சிலவேளைகளில்‌ பயன்படுத்தப்பட்டன (சங்கதம்‌ 39:5). “சரீர அளவு” (hசlikia) 
என்ற வார்த்தை ஒருவரின்‌ “வயதையும்‌” குறிப்பிட முடியும்‌ (யோவான்‌ 9:21; 
எபிரெயர்‌ 11:11). இயேசு “மிகவும்‌ அற்பமான காரியத்தை” லூக்கா 12:25, 
26) குறிப்பிட்டதால்‌, வேதாகமத்தின்‌ பெரும்பான்மையான நவீன பதிப்புகள்‌, 
இந்த வார்த்தையை ஒருவரின்‌ வாழ்நாள்‌ காலத்துடன்‌ ஒரு சுருக்கமான 
கால அளவைக்‌ கூட்டுதல்‌ என்ற சொற்றொடர்களில்‌ இவ்வார்த்தைகளை 
மொழிபெயர்க்கின்றன. ஒருவரின்‌ சரீர அளவுடன்‌ ஒருமுழத்தைக்‌ கூட்டுதல்‌ 
என்ற மாற்றுக்கருத்தைப்‌ பகுத்தறிவுடன்‌ பயன்படுத்துதல்‌ என்பது 
வியப்புக்குரிய அருஞ்செயலாக இருக்கும்‌! ஆகையால்‌ NASB வேதாகமத்தின்‌ 
சொற்றொடராக்கமே சரியாக இருப்பதாகக்‌ காணப்படுகிறது. 

வசனங்கள்‌ 28, 29. இயேசு தமது இரண்டாவது விவரிப்பில்‌, உடைகள்‌ 
மீது கவனம்‌ குவித்தார்‌. காட்டுப்புஷ்பங்கள்‌ என்பதைப்‌ பயன்படுத்தி, 
மீண்டும்‌ ஒருமுறை அவர்‌, இயற்கையின்‌ மீது கவனம்‌ செலுத்த அழைத்தார்‌. 
ஒரு மலர்‌ தனது அழகுநிலைக்குச்‌ செய்வது என்ன? அது உழைக்கிறதுமில்லை, 
நூற்கிறதுமில்லை, இருப்பினும்‌ வண்ணங்கள்‌ நிறைந்த ஓவியத்திரைபோன்ற 
தோற்றத்தை அவை கொண்டுள்ளன, அவற்றில்‌ இருந்து கவரப்பட்ட நிறங்கள்‌, 
அழகுமிக்க ஆடைகளை உருவாக்கப்‌ பயன்படுகின்றன. மலர்களின்‌ வகைகள்‌, 
வண்ணங்கள்‌, உருவங்கள்‌ மற்றும்‌ மணம்‌ ஆகியவை பிரமிக்கச்‌ செய்வதாக 
உள்ளன. 





மலர்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ இயேசு, சாலொமோன்‌ தமது மகிமையில்‌ 
எல்லாம்‌ - அவர்‌ உடுத்திக்கொண்ட நேர்த்தியான உடைகள்‌ எதுவும்‌ - இவற்றில்‌ 
ஒன்றுடனாவது ஒப்பிடப்பட இயலாது என்று கூறினார்‌. சாலொமோன்‌ அரசர்‌ 
தமது மாபெரும்‌ ஞானத்திற்காக மாத்திரமல்ல, ஆனால்‌ தமது மாபெரும்‌ 
செல்வத்திற்காகவும்கூடப்‌ பழமொழியாகக்‌ குறிப்பிடப்பட்டவராக இருந்தார்‌ 
(1 இராஜாக்கள்‌ 3:12, 13; 10:1-29; 2 நாளாகமம்‌ 9:1-28); இருப்பினும்‌, தேவன்‌ 
தமது அழகைக்‌ கொண்டு உடுத்தியிருந்த மலர்களுடன்‌ ஒப்பிடுகையில்‌, அவரது 
(சாலொமோனின்‌) மிகநேர்த்தியான இராஜாரீக உடைகளும்கூட மங்னெ 
நிறமாக இருந்தன. இயேசு ஒரு குறிப்பிட்ட மலரைத்‌ தமது சிந்தையில்‌ 
கொண்டிருக்கவில்லை எனலாம்‌. இருப்பினும்‌, இரத்தச்‌ சிவப்பான அனிமோன்‌ 
(நிறத்தில்‌ செம்பருத்திப்‌ பூவைப்‌ போன்றது) என்ற மலர்‌, சாலொமோனின்‌ 
உடைகளுடன்‌ ஒப்பிடப்படலாம்‌ என்று கருத்துத்‌ தெரிவிக்கப்படுகிறது (காண்க 
நியாயாதிபதிகள்‌ 8:26). வில்க்கின்ஸ்‌ அவர்கள்‌, “இன்றைய நாட்களிலும்கூட, 
கலிலேயாக்‌ கடலின்‌ மேல்பகுதியில்‌ உள்ள மலைச்சாரலில்‌ உள்ள வனத்தில்‌, 


37 


சிவப்பு மற்றும்‌ கருஞ்சிவப்பு நிறமான அனிமோன்‌ மலர்கள்‌ (௨௭௦௭௦௦ coronaria) 
பத்து அங்குல நீளத்‌ தண்டுகளின்‌ உச்சியில்‌ தங்கள்‌ நீலநிற மையப்பகுதியுடன்‌ 
வளருகின்றன” என்று குறிப்பிட்டார்‌.!? 

வசனம்‌ 30. தேவன்‌ வயல்வெளியில்‌ உள்ள புற்செடிகளுக்கு 
அழகிய மலர்களை உடையாக அளிக்கிறார்‌. இருப்பினும்‌ இந்தப்‌ புற்செடிகள்‌ 
தற்காலிகமானவையாகவே உள்ளன: “சூரியன்‌ கடும்‌ வெய்யிலுடன்‌ 
உதித்து, புல்லை உலர்த்தும்போது, அதின்‌ பூ உதிர்ந்து, அதின்‌ அழகான 
வடிவு அழிந்துபோம்‌” (யாக்கோபு 1:11; காண்க 1 பேதுரு 1:24). அது 
இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும்‌. ஏழைமக்கள்‌ 
இந்தக்‌ காய்ந்த மலர்களை எடுத்து அவற்றை நெருப்புக்கு எரிபொருளாகப்‌ 
பயன்படுத்துவார்கள்‌. மீண்டுமாக இயேசுவின்‌ விவாதம்‌, சிறியதில்‌ இருந்து 
பெரியதற்குச்‌ செல்வதாக உள்ளது. அற்பமான தாவரத்திற்குத்‌ தேவன்‌ 
இவ்விதமாக உடுத்துவிப்பார்‌ என்றால்‌, நிச்சயமாகவே அவர்‌ தமது மக்களுக்கு 
உடுத்துவிப்பார்‌. 

அற்ப விசுவாசிகளே என்ற சொல்விளக்கம்‌ மத்தேயு சுவிசேஷத்தில்‌ 
பலமுறைகள்‌ (8:26; 14:31; 16:8; 17:20) காணப்படுகிறது. தல்மூத்‌, 
“தமது உணவுக்கூடைக்குள்‌ ஒரு துண்டு அப்பத்தை வைத்துக்‌ கொண்டு, 
நாளைக்கு நான்‌ எதை உண்பேன்‌?” என்று கூறுகிற எவரும்‌, அற்பவிசுவாசம்‌ 
கொண்டுள்ளவராக மாத்திரமே இருக்கிறார்‌” என்று கூறுகிறது.” 

வசனங்கள்‌ 31, 32. இந்த இடத்தில்‌ இயேசு, ஒருவர்‌ எதை உண்பது, 
குடிப்பது அல்லது உடுத்துவது என்பது பற்றிக்‌ கவலைப்படக்கூடாது என்ற 
தமது தோற்றகால புத்திமதியைத்‌ திரும்ப கூறினார்‌ (காண்க 6:25). நமக்குக்‌ 
குறிப்பிட்ட சில தேவைகள்‌ வேண்டும்‌ என்பதைத்‌ தேவன்‌ அறிந்திருக்றொர்‌, 
மற்றும்‌ நமது பகுதிப்பணியை நாம்‌ செய்யும்போது, அவற்றை அவர்‌ நமக்கு 
அருளுவார்‌. கவலைப்படுதல்‌ என்பது நமக்கு உணவையோ, உடையையோ 
அல்லது உறையுளையோ அளிக்காது, அல்லது அது எவரொருவரின்‌ 
வாழ்நாள்காலத்திலும்‌ ஒரு நிமிடத்தையாவது கூட்டாது. நமக்கு உணவும்‌, 
உடையும்‌ நமது தலைகளைச்‌ சாய்க்க ஒரு இடமும்‌ இருந்தால்‌, அதைவிட 
அதிகமாக நமக்குத்‌ தேவைப்படுவது என்ன? கவலைப்படுதல்‌ எந்த 
பயனையும்‌ கொண்டுவருவதில்லை. பவுல்‌, “போதுமென்கிற மனதுடனே 
கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம்‌. உலகத்திலே நாம்‌ ஒன்றும்‌ கொண்டு 
வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம்‌  ஒன்றும்கொண்டுபோவதுமில்லை 
என்பது நிச்சயம்‌. உண்ணவும்‌ உடுக்கவும்‌ நமக்கு உண்டாயிருந்தால்‌ அது 
போதுமென்றிருக்கக்‌ கட வோம்‌” என்று எழுதினார்‌ (1 தீமோத்தேயு 6:6-8). 

இவைகளையெல்லாம்‌ அஞ்ஞானிகள்‌ நாடித்தேடுகிறார்கள்‌ என்று 





இயேசு கூறினார்‌. வேறுவார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, உணவு, பானம்‌ 
மற்றும்‌ உடை ஆகியவற்றின்‌ பின்னால்‌ ஓடுதல்‌ என்பது ஒருவரை, 
தேவனை அறியாத புறதெய்வ வணக்கத்தாரைப்‌ போலாக்குகிறது (காண்க 
எபேசியர்‌ 2:11, 12). 150081 1]. Mowce அவர்கள்‌, “கவலைப்படுதல்‌ என்பது 
நடைமுறை நாத்திகமாகவும்‌ தேவனை அவமதித்தலாகவும்‌ உள்ளது” என்று 
கூறினார்‌.” அஞ்ஞானிகளுடன்‌ ஒப்பிடுதல்‌ என்பது, இயேசுவின்‌ உரையைக்‌ 
கேட்டவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி, அவரது வார்த்தைகளைக்‌ கவனமாகக்‌ 
கருதும்படி அவர்களை வற்புறுத்தியிருக்கும்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. இது 


38 


மலைப்பிரசங்கத்தில்‌ “அஞ்ஞானிகள்‌” பற்றிய மூன்றாவது குறிப்பாக உள்ளது 
(5:47; 6:7 ஆ௫ியவற்றின்‌ விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

வசனம்‌ 33. வாழ்வின்‌ உலகப்பிரகாரமான அத்தியாவசியத்‌ தேவைகளை 
தேடுவதற்குப்‌ பதிலாக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்‌ 
அவருடைய நீதியையும்‌ தேடுங்கள்‌ என்று, இயேசு தமது சீஷர்களுக்கு 
அறிவுறுத்தினார்‌. “இராஜ்யம்‌” (8851/2/௭) மற்றும்‌ “நீதி” (41/87/௦௮4௪) ஆதிய 
வார்த்தைகள்‌ மலைப்பிரசங்கம்‌ முழுவதிலும்‌ அடிக்கடி காணப்படுகின்றன 
(5:3, 6, 10, 19, 20; 6:1, 10, 13, 33; 7:21). 

“அவருடைய இராஜ்யம்‌” என்பது, கிறிஸ்துவின்‌ சபை 
நிலைநாட்டப்பட்ட போது, உருவம்‌ எடுத்த, தேவனுடைய ஆளுகை 
அல்லது ஆட்சியைக்‌ குறிக்றெது (6:10ன்‌ மீதான விளக்கத்தைக்‌ காணவும்‌). 
மத்தேயு சுவிசேஷேத்தின்‌ பிற்பகுதியில்‌, “இராஜ்யம்‌” (மய) மற்றும்‌ 
“சபை” (௪&0) ஆகிய சொற்றொடர்கள்‌ ஏறக்குறைய ஒன்றுக்குப்பதில்‌ 
இன்னொன்றாகவே பயன்படுத்தப்பட்டுள்ளன (16:18, 19). “அவருடைய 
நீதி” என்பது, அவருடைய கட்டளைகளை இருதயத்தில்‌ இருந்து பின்பற்றுதல்‌ 
என்பதைக்‌ கேட்பதான, வாழ்விற்கான தேவனுடைய தர அளவையைக்‌ 





குறிக்றெது (5:6, 20ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). கடந்த காலங்களில்‌ 
தேவனுடைய நீதியான ஆணைகள்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ 
மூலமாக வெளிப்படுத்தப்பட்டன. இருப்பினும்‌ ஒரு புதிய உடன்படிக்கையை 
ஏற்படுத்தவே கிறிஸ்து வந்தார்‌. இந்த உடன்படிக்கையில்‌ பங்கேற்பவர்கள்‌, 
தோவுசெய்த கழ்ப்படிதலை நடைமுறைப்படுத்தாமல்‌, கிறிஸ்துவின்‌ 
போதனைகள்‌ யாவற்றையும்‌ ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. 

மக்கள்‌ தேவனை “தேட” வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்புகிறார்‌ 
(காண்க நடபடிகள்‌ 17:26, 27: எபிரெயர்‌ 11:6). “தேடுதல்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (2220) கிரேக்க வார்த்தை, புதிய ஏற்பாட்டில்‌ 
எண்ணற்ற முறைகள்‌ காணப்படுகிறது. இங்கு இது, ஒருமுறை நடக்கும்‌ 
நிகழ்வையல்ல ஆனால்‌ தொடர்ந்து தேடுதலைச்‌ சுட்டிக்காண்பிக்கும்‌ நிகழ்கால 
வினைமுற்றாக உள்ளது. தேவனுடைய “இராஜ்யத்தையும்‌ அவருடைய 
நீதியையும்‌” தேடுதல்‌ என்பது, ஒருவரின்‌ வாழ்வின்‌ முன்னுரிமையாக இருக்க 
வேண்டும்‌. இதன்‌ விளைவானது. பவுலின்‌ வார்த்தையில்‌ சொல்வதென்றால்‌, 
“நீதியும்‌ சமாதானமும்‌ பரிசுத்த ஆவியினாலுண்டாகும்‌ சந்தோஷமும்‌” 
என்பதாக இருக்கும்‌ (ரோமர்‌ 14:12). தேவனுடைய இராஜ்யத்தையும்‌ 
அவருடைய நீதியையும்‌ முதலாவதாக நாடுகல்‌ என்பது, உலகப்பொருள்‌ 
ரீதியான அறிவற்ற கவலைகளை நீக்குகிறது தேவனுடைய பிள்ளைகள்‌ இதைச்‌ 
செய்தால்‌, இவைகளெல்லாம்‌ (வாழ்விற்கு அத்தியாவசியமானவை) நமக்குக்‌ 
கிடைக்கும்‌ என்று நமது கர்த்தர்‌ வாக்குத்தத்தம்‌ செய்தார்‌ (காண்க பிலிப்பியர்‌ 
4:11-13). 

வசனம்‌ 34. இயேசு, ஆகையால்‌, நாளைக்காகக்‌ கவலைப்படாதிருங்கள்‌; 
நாளையத்தினம்‌ தன்னுடையவைகளுக்காகக்‌ கவலைப்படும்‌. அந்தந்த 
நாளுக்கு அதினதின்‌ பாடுபோதும்‌ என்று கூறி இப்பகுதியை முடித்தார்‌. சீஷா்‌ 
என்பவர்‌, நாளைய தினத்தைப்‌ பற்றி அதிகம்‌ கவலைகொண்டிருக்கக்‌ கூடாது, 
ஆனால்‌ அன்றைய நாளை நன்கு வாழவேண்டும்‌. அவர்‌ எதிர்காலத்தில்‌ 
வரக்கூடிய பிரச்சனைகளினால்‌ மூழ்கடிக்கப்படுவதற்கு மாறாக நிகழ்காலத்தின்‌ 


39 


உண்மையான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும்‌. 

எதிர்காலத்தைப்‌ பற்றி கவலை கொள்ளுதல்‌ என்பது, உண்மையில்‌ 
நிகழ்காலத்தை சமாளிக்கக்‌ கூடிய திறமையை ஒருவரிடத்தில்‌ ஊனப்படுத்தி 
விடுகிறது, இது அவரது வாழ்நாள்‌ காலத்தைக்‌ குறுக்கக்‌ கூடும்‌. தள்ளுபடி 
ஆகமங்களில்‌ ஓன்றான சீராக்‌ ஆகமம்‌, “கவலை, உரிய காலத்திற்கு 
முன்பே முதுமையை வருவிக்கும்‌” என்று கூறுஇறது.'” மற்றும்‌ மக்கள்‌ 
கவலைப்படுபவற்றில்‌ பல விஷயங்கள்‌ ஒருக்காலும்‌ நடப்பதில்லை; வாழ்வின்‌ 
சூழ்நிலைகள்‌ தொடர்ந்து மாறுகின்றன (நீதிமொழிகள்‌ 27:1; யாக்கோபு 
4:13-17). தல்மூத்‌, “நாளைய தினத்தைப்‌ பற்றிப்‌ பதற்றம்‌ கொள்ளாதீர்கள்‌, 
ஏனென்றால்‌ ஒருநாள்‌ எதைக்‌ கொண்டுவரும்‌ என்பதை நீங்கள்‌ அறிவதில்லை, 
மற்றும்‌ ஒரு வேளை நாளையதினம்‌ அவர்‌ இல்லாமல்‌ போகலாம்‌, இவ்வாறு 
அவர்‌ தம்முடையதல்லாததாகப்‌ போகிற உலகத்தைப்‌ பற்றிப்‌ புலம்புபவராகக்‌ 
காணப்படுவார்‌” என்று கூறுறெது.'£ மேலும்‌ அது, “ஒருமணி நேரத்திலேயே 
போதுமான அளவு தொந்தரவு உள்ளது” என்றும்‌ உரைக்கிறது.” 


௮ பாடங்கள்‌ “5444 


பொக்கிஷத்தைச்‌ சேர்த்துவைத்தல்‌ (6:19-24) 

இன்றைய நாட்களில்‌ அமெரிக்கர்கள்‌, செலவிடக்‌ கொண்டுள்ள 
தங்கள்‌ வருமானத்தில்‌ அதிகமானவற்றை, நாளைய தினத்தில்‌ 
(விரைவான எதிர்காலத்தில்‌) குப்பையாகப்போக இருக்கும்‌ பொக்கிஷங்களில்‌ 
செலவிடுகின்றனர்‌. அடுத்த ஆண்டு கள விற்பனையில்‌, சில புதையல்‌ 
வேட்டைக்காக பேரம்பேசுவதாக இருக்க மாத்திரம்‌ அந்தப்‌ பொருளைக்‌ 
கொண்டிருப்பதாக நாம்‌ நினைக்கிறோம்‌. ஞானமுள்ள ஒரு மனிதர்‌, 
“அமெரிக்கர்கள்‌, தாங்கள்‌ விரும்பாத மக்களின்‌ மனங்களை ஈர்ப்பதற்காக, 
தங்களுக்குத்‌ தேவையற்ற பொருட்களை வாங்குவதற்கு, தாங்கள்‌ கொண்டிராத 
பணத்தைச்‌ செலவிடுகின்றனர்‌” என்று எழுதினார்‌. 

மக்களில்‌ பலர்‌, தாங்கள்‌ ஏற்கனவே கொண்டுள்ள பொருள்‌ 
செல்வங்களை மகிழ்வுடன்‌ அனுபவிக்காத அளவுக்கு, பொருள்களை 
நாடித்தேடுதலினால்‌ வெற்றிகொள்ளப்பட்டுள்ளனர்‌. பொருள்‌ 
உடமைகளினால்‌  அலைக்கழிக்கப்படுகல்‌ என்பது, “பெரும்பாலான 
பொம்மைகளுடன்‌ இறப்பவர்‌ வெற்றிபெறுகிறார்‌” என்ற வரிகளைக்‌ 
கொண்டுள்ள பம்ப்பர்‌ ஸ்டிக்கரினால்‌ பிடித்துக்‌ காட்டப்படுகிறது. இருப்பினும்‌ 
நாம்‌ யாவருமே, “நீங்கள்‌ செல்லும்போது எதையும்‌ கொண்டு செல்ல இயலாது” 
என்பதை அறிந்துள்ளோம்‌. பவுல்‌, “உலகத்திலே நாம்‌ ஒன்றும்‌ கொண்டு 
வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம்‌ ஒன்றும்கொண்டுபோவதுமில்லை என்பது 
நிச்சயம்‌” என்று எழுதினார்‌ (1 தீமோத்தேயு 6:7). எகிப்திய பார்வோன்களில்‌ 
சிலர்‌, மரணத்திற்குப்‌ பிந்திய வாழ்வில்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்கலாம்‌ 
என்று கருதப்பட்டு, பெரிய பிரமிடுகளில்‌ தங்கள்‌ செல்வங்களுடன்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டனர்‌. ஆனால்‌ அவ்வாறு அனுபவிப்பதற்குப்‌ பதிலாக 





அந்தச்‌ செல்வங்கள்‌, அடுத்தடுத்து வந்த தலைமுறைகளில்‌, கொள்ளைக்காரர்கள்‌, 
புதைபொருள்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ மற்றும்‌ அருங்காட்சியங்களின்‌ 
உடைமைகள்‌ ஆயின. 


40 


உலக உடைமைகளைச்‌ சேர்த்துக்‌ குவிப்பதன்‌ மீதல்ல, ஆனால்‌ 
தேவனுடைய இராஜ்யத்தைக்‌ கட்டியெழுப்புதல்‌ மற்றும்‌ பிறருக்கு உதவுதல்‌ 
அகியவற்றின்மீதே நமது கவனக்குறிப்பு இருக்க வேண்டும்‌. தேவனிடத்தில்‌ 
இருந்து நமக்குக்‌ கிடைத்துள்ள ஆசீர்வாதங்களை, இந்த நோக்கங்களுக்காக நாம்‌ 
பயன்படுத்துவதினால்‌, பரலோகத்தில்‌ பொக்கிஷங்களை நாம்‌ சேர்த்து வைக்க 
முடியும்‌. நமது பொக்கிஷங்கள்‌ பூமியில்‌ இருந்தால்‌, பரலோகத்திற்கு நம்மை 
நாம்‌ ஆயத்தப்படுத்த மாட்டோம்‌: “உங்கள்‌ பொக்கிஷம்‌ எங்கேயிருக்கிறதோ 
அங்கே உங்கள்‌ இருதயமும்‌ இருக்கும்‌” (6:21). பின்பு நாம்‌, பரலோகத்தில்‌ 
காணப்படும்‌ நித்திய சந்தோஷத்தை இழந்து போவோம்‌. நமது கணக்கில்‌ 
“போதுமான நிதி இல்லை” அல்லது “கணக்கும்‌ முடிக்கப்பட்டுவிட்டது” என்று 
நியாயத்தீர்ப்பு நாளில்‌ காணுதல்‌ எவ்வளவு கவலைக்குரியதாக இருக்கும்‌! 

கிறிஸ்தவர்கள்‌ என்ற வகையில்‌ நமது பற்றுறுதி கறிஸ்துவினிடம்‌ இருக்க 
வேண்டும்‌. அவருக்கும்‌ செல்வத்திற்கும்‌ ஒரேவேளையில்‌ நம்மால்‌ ஊழியம்‌ 
செய்ய முடியாது. ஒருமுறை ஒரு நபர்‌, தமது பொருள்‌ உடைமைகளுக்கு 
அடிமையானார்‌, அவர்‌ தமது வாழ்வில்‌ இருந்து கிறிஸ்துவை வெளியேற்றினார்‌. 
பொருளாதாய விஷயங்களால்‌ நிறைந்துள்ள இருதயத்தில்‌ கிறிஸ்து வாழ 
இயலாது. ஒரு தெரிவு மேற்கொள்ளப்பட்டாக வேண்டும்‌. நாம்‌ தேவனுடன்‌ 
நித்தியத்திற்கும்‌ இருக்க விரும்பினால்‌, பாவம்‌ மற்றும்‌ நமது உடைமைகள்‌ 
ஆகியவற்றிற்கு மேலாக, அவருக்கு ஊழியம்‌ செய்வதையும்‌ அவருடைய 
நீதியையும்‌ நாம்‌ தோந்துகொள்ளவேண்டும்‌ (காண்க ரோமர்‌ 6:16-18). 


சர்வ வல்லமையுள்ள தேவன்‌ (6:24) 
அமெரிக்க ஐக்கிய நாட்டை தோற்றுவித்த பிதாக்கள்‌, ஒரு மக்களினம்‌ 
என்ற வகையில்‌ நமது வெற்றியானது தேவனிடத்தில்‌ இருந்து வருகிற 
ஆசீர்வாதமாக இருந்தது என்று நம்பினர்‌. அவர்கள்‌, “தேவனில்‌ நாங்கள்‌ 
நம்பிக்கை கொண்டுள்ளோம்‌” என்ற வார்த்தைகளை தமது நாணயங்களில்‌ 
மற்றும்‌ ரூபாய்‌ நோட்டுகளில்‌ அச்சிடும்‌ பாரம்பரியத்தைக்‌ தொடங்கினர்‌, 
ஏனென்றால்‌ அவரது அருளிரக்கமே நமது சுதந்தரங்களுக்குப்‌ பொறுப்பானதாக 
இருந்தது மற்றும்‌ அது எதிர்கால வெற்றியையும்‌ உறுதிப்படுத்துறெது என்று 
அவர்கள்‌ நம்பினர்‌. “சர்வ வல்ல டாலர்‌” மீதல்ல, ஆனால்‌ அதற்கு மாறாக, சர்வ 
வல்லமையுள்ள தேவன்மீது நாம்‌ நம்பிக்கை வைக்க வேண்டும்‌ என்று அவர்கள்‌ 
விரும்பினர்‌. டாலர்‌ நோட்டின்‌ பின்‌ பக்கத்தில்‌, பாலைவனத்தில்‌ இருந்து 
எழும்‌ பிரமிடு (நமது வெற்றியின்‌ அடையாளம்‌), எல்லாவற்றையும்‌ காணும்‌ 
கண்ணினால்‌ (தேவனுடைய அருளிரக்கத்தின்‌ அடையாளம்‌) முடிசூட்டப்‌ 
பட்டுள்ளது. அதற்கு மேல்‌ காணப்படும்‌ யர! மற என்ற இலத்தீன்‌ 
சொற்றொடர்‌, “நமது பொறுப்புகளுக்கு அவர்‌ ஆதரவு தருகிறார்‌” அல்லது 
“தேவன்‌ நம்மைக்கண்டு புன்னகை செய்கிறார்‌” என்று மொழிபெயர்க்கப்பட 
முடியும்‌. 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


கவலை (6:25-34) 
“Wr” என்ற ஆங்கில வார்த்தை “நெறித்தல்‌” என்று அர்த்தப்படும்‌ 


41 


பழைய ஜெர்மானிய வார்த்தையில்‌ இருந்து வருகிறது. கவலை என்பது 
அதையே செய்கிறது: அது வாழ்வில்‌ இருந்து சந்தோஷங்களை நெறித்து 
நம்மை அதிக சிக்கல்கள்‌ கொண்டவர்களாக விடுகிறது. மக்களில்‌ பலர்‌ 
குங்கள்‌ கவலையின்‌ காரணமாக, தங்கள்‌ விரல்‌ நகங்களைக்‌ கடிக்கின்றனர்‌, 
அங்குமிங்குமாக நடக்கின்றனர்‌ அல்லது தங்கள்‌ சிந்தனைகளுடன்‌ 
போராடிக்கொண்டு இரவெல்லாம்‌ கண்‌ விழிக்கின்றனர்‌. சிலர்‌, சிகரெட்டுகள்‌, 
மதுபானம்‌ மற்றும்‌ போதை மருந்து உட்கொள்ளுதல்‌ ஆகியவற்றிற்கு 
அடிமையாகின்றனர்‌. கவலை என்பது பரிபூரண வாழ்வை நாம்‌ வாழுதலை 
நம்மிடம்‌ இருந்து நிச்சயமாகவே திருடி விடுகிறது. 

இளம்பிராயத்தினரும்‌ இளம்‌ முதிர்‌ வயதினரும்‌ தங்கள்‌ நண்பர்கள்‌, 
நேசித்தல்‌ உறவுமுறைகள்‌, படிப்புகள்‌ மற்றும்‌ எதிர்காலம்‌ உள்ளடங்கப்‌ 
பல விஷயங்களைப்‌ பற்றி அடிக்கடி கவலைப்படுகின்றனர்‌. சிலர்‌ தங்கள்‌ 
உடைகளைப்‌ பற்றிக்‌ கவலைப்படுகின்றனர்‌; அவர்கள்‌ நவீன உடைகளையும்‌ 
மிகச்சிறந்த தயாரிப்புகளையும்‌ உடுத்த வேண்டும்‌ என்று நினைக்கின்றனர்‌. 
வயது முதிர்ந்தவர்கள்‌, இளையோராகக்‌ காணப்படுதல்‌ மற்றும்‌ நீண்ட 
நாட்கள்‌ வாழுதல்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிக்‌ கவலைப்படுகின்றனர்‌. 
“வாலிபமாக” நிலைத்திருத்தலுக்கான சில முயற்சிகள்‌, வாழ்வின்‌ மிகச்சிறந்த 
தரத்தை அளிக்கலாம்‌, ஆனால்‌ அப்படிப்பட்ட விஷயங்களைப்‌ பற்றிக்‌ 
கவலைப்படுதல்‌ என்பது நமது வாழ்நாளை உண்மையில்‌ குறுக்கி விடுகிறது. 
கவலைப்படுதல்‌ என்பது தீவிரமான உடல்நலப்‌ பிரச்சனைகளுக்குப்‌ 
பங்களிப்பதாக உள்ளது என்பதைப்‌ பல ஆராய்ச்சிப்‌ படிப்புகள்‌ 
சுட்டிக்காண்பித்துள்ளன. மருத்துவர்‌ சார்லஸ்‌ 11. மேயோ அவர்கள்‌, தமது 
சகோதரருடன்‌ இணைந்து மேயோ மருத்துவமனையைக்‌ தோற்றுவித்தார்‌, 
இவர்‌ “கவலை என்பது இரத்த ஓட்டத்தைப்‌ பாதிக்கிறது, இருதயத்தையும்‌ 
சுரப்பிகளையும்‌ நரம்பு மண்டலம்‌ முழுவதையுமே அது பாதிக்கிறது. அதிக 
வேலையினால்‌ இறந்த மனிதர்‌ யாரையும்‌ நான்‌ அறிந்ததில்லை, ஆனால்‌ பலர்‌ 
சந்தேகத்தினால்‌ இறக்கின்றனர்‌” என்று எழுதினார்‌. 18 








குறிப்புகள்‌ 

Tobit 4:9, 10; 4 Ezra 6.5; Testament of Levi 13.5; Psalms of Solomon 9.5; Mishnah Peah 
1.1. 2Sirach 29:10, 11 (NRSV). Talmud Baba Bathra 1la. “7. C. Ryle, Ryle § Expository Thoughts 
on the Gospels: Matthew-Mark (Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, n.d.), 56. 
*R. 7. France, The Gospel According to Matthew, The Tyndale New Testament Commentaries 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 138-39. ‘sகாண்க Sirach 
14:9. Testament of Joseph 14.2; Mishnah Pesahim 8.1. ‘Jack P. Lewis, The Gospel According 
to Matthew, Part 1, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 
107. Ibid. William Hendriksen, New Testament Commentary: Exposition of the Gospel 
According to Matthew (Grand Rapids, Mich.: Baker Book House, 1973), 349, n. 334. 

Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, 
vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 
48. '2Ibid., 49. ‘°Talmud Sotah 48b. “Robert H. Mounce, Matthew, New International Biblical 
Commentary (Peabody, Mass.: Hendrickson Publishers, 1991), 61. Sirach 30:24 (NRSV). 1°Tal- 


42 


mud Sanhedrin 100. 17Talmud Berakoth 9b. 1500௦1௦01௦. Worries: Websters Quotations, Facts 
and Phrases (San Diego: Icon Group International, 2008), 8. 


43 


15 


பகுத்துறிந்து வாமுகல்‌ 


[71-29] 


மலையின்‌ மீது இயேசுவின்‌ பிரசங்கத்தினுடைய நிறைவுப்பகுதியில்‌ 
அவர்‌, மாய்மாலம்‌, ஜெபம்‌, நீதியான வாழ்வின்‌ நியாயமான சட்டம்‌ மற்றும்‌ 
சத்தியத்திற்கு ஊக்கமாகக்‌ கீழ்ப்படிதல்‌ ஆகியவற்றின்‌ ஆய்வுக்கருத்துக்களை 
எடுத்துரைத்தார்‌. மற்றவர்களை நியாயந்தீர்த்தலில்‌ மாய்மாலமாயிருத்தல்‌ பற்றி 
அவர்‌ எச்சரிக்கை செய்தார்‌ (2:1-6). இயேசு தமது உரையைக்‌ கேட்டவர்கள்‌, 
ஜெபத்திலும்‌ தேவனால்‌ அளிக்கப்படும்‌ நல்ல ஈவுகளை நாடுதலிலும்‌ 
விடாமுயற்சியுடன்‌ இருக்க வேண்டும்‌ என்று புத்திமதி கூறினார்‌ (7:7-11). 
பொன்விதி (7:12) என்று அறியப்பட்டுள்ள கொடுத்து வாங்கும்‌ நடக்கையின்‌ 
கொள்கையை அவர்‌, தமது உரையைக்‌ கேட்டவர்கள்‌, தெரிவு செய்யும்படி 
அறைகூவல்‌ விடுத்து நேர்மாறுகளின்‌ வரிசை ஒன்றை முன்வைத்தார்‌ (713-27). 
அவர்‌ தமது போதனைகளை முடித்தபின்பு, கூட்டத்தினர்‌ ஆச்சரியப்பட்டனர்‌ 
(7:28, 29). 


நீதியான நியாயத்தீர்ப்பு (7:1-6) 


நீங்கள்‌ குற்றவாளிகளென்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களைக்‌ 
குற்றவாளிகளென்று தீர்க்காதிருங்கள்‌. 

2ஏனெனில்‌, நீங்கள்‌ மற்றவர்களைத்‌ தீர்க்றெ தீர்ப்பின்படியே நீங்களும்‌ 
தீர்க்கப்படுவீர்கள்‌; நீங்கள்‌ மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே 
உங்களுக்கும்‌ அளக்கப்படும்‌. 

நீ உன்‌ கண்ணிலிருக்றெ உத்திரத்தை உணராமல்‌, உன்‌ சகோதரன்‌ 
கண்ணிலிருக்றெ துரும்பைப்‌ பார்க்கிறதென்ன? 

“இதோ, உன்‌ கண்ணில்‌ உத்திரம்‌ இருக்கையில்‌ உன்‌ சகோதரனை 
நோக்கி: நான்‌ உன்‌ கண்ணிலிருக்கும்‌ துரும்பை எடுத்துப்போடட்டும்‌ என்று நீ 
சொல்வதெப்படி 2? 

மாயக்காரனே! முன்பு உன்‌ கண்ணிலிருக்கிற உத்திரத்தை 
எடுத்துப்போடு; பின்பு உன்‌ சகோதரன்‌ கண்ணிலிருக்கிற துரும்பை 
எடுத்துப்போட வகைபார்ப்பாய்‌. 

பரிசுத்‌ குமானதைநாய்களுக்குக்‌ கொடாதேயுங்கள்‌; உங்கள்‌ முத்துகளைப்‌ 
பன்றிகள்முன்‌ போடாதேயுங்கள்‌; போட்டால்‌ தங்கள்‌ கால்களால்‌ 
அவைகளை மிதித்து, திரும்பிக்கொண்டு உங்களைப்‌ பீறிப்போடும்‌. 


இயேசு, 6ம்‌ அதிகாரத்தில்‌ கவலைப்படுதல்‌ என்ற தலைப்பில்‌ இருந்து 7ம்‌ 
அதிகாரத்தில்‌ நியாயந்தீர்த்தல்‌,/முடிவுசெய்தல்‌ என்ற தலைப்பிற்குக்‌ கடந்து 
சென்று, தம்மைப்‌ பின்பற்றுபவர்கள்‌, மற்றவர்களைக்‌ குறித்து அவசரமான 


44 


எதிர்மறை நியாயந்தீர்த்தல்களை/முடிவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது என்று 
அறிவுறுத்தினார்‌. அவர்‌ தமது சீஷர்கள்‌, எல்லா நியாயந்தீர்த்தல்களையும்‌/ 
முடிவு செய்தல்களையும்‌ விட்டுச்செல்லும்படி வழிநடத்தவில்லை, ஏனெனில்‌ 
தேவனுடைய இராஜ்யத்தின்‌ குடிமக்களாக வாழுதல்‌ என்பது நீதியான 
பகுத்தறிதலை அடிக்கடி வேண்டிக்‌ கேட்டுறது. 

வசனம்‌ 1. இயேசு, நீங்கள்‌ குற்றவாளிகளென்று தீர்க்கப்படாதபடிக்கு 
மற்றவர்களைக்‌ குற்றவாளிகளென்று தீர்க்காதிருங்கள்‌ என்று 
கட்டளையிட்டார்‌. இயேசுவின்‌ குடைக்கூற்றினுடைய கிரேக்க 
மொழிக்கட்டமைப்பு - நிகழ்காலக்‌ கட்டளை வினைச்சொல்லுடன்‌ ச என்பது 
வளர்நிலையில்‌ உள்ள ஒரு செயலை விட்டொழித்தலை வேண்டிக்கேட்றெது. 
NLT வேதாகமத்தில்‌ “மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதை நிறுத்துங்கள்‌” 
என்றுள்ளது. எவ்வவகையான நியாயந்தர்த்தலையும்‌ இயேசு வன்மையாகக்‌ 
கண்டிக்கிறாரா? மற்ற வசனப்பகுதிகளில்‌ இருந்து, விஷயம்‌ இப்படியாக 
இருப்பது இல்லை என்று நாம்‌ அறிகிறோம்‌. உதாரணமாக, இந்தப்‌ 
பிரசங்கத்தின்‌ பிற்பகுஇயில்‌ அவர்‌, “கள்ளத்‌ தூர்க்கதரிசிகளுக்கு 
எச்சரிக்கையாயிருங்கள்‌ ... அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை 
அறிவீர்கள்‌” என்று கூறினார்‌ (7:15, 16). இந்த போதகர்கள்‌ 
உண்மையானவர்களா அல்லது பொய்யானவர்களா என்பதைக்‌ தீர்மானிக்கவும்‌ 





அவர்களின்‌ “கனிகள்‌” நல்லவையா அல்லது கெட்டவையா என்பதை முடிவு 
செய்யவும்‌, இவர்களின்‌ உபதேசத்தையும்‌ வாழ்வுநடையையும்‌ அவர்கள்‌ 
(இயேசுவின்‌ சீஷர்கள்‌) நியாயந்தீர்க்க வேண்டியிருக்கும்‌ என்று அவர்‌ கூறினார்‌. 
யோவான்‌ சுவிசேஷத்தில்‌ இயேசு, “தோற்றத்தின்படி தீர்ப்புசெய்யாமல்‌, 
நீதியின்படி தீர்ப்புசெய்யுங்கள்‌” என்றும்‌ கூறினார்‌ (யோவான்‌ 7:24). தனிநபரின்‌ 
சொந்த நிர்ணயத்தை மாத்திரம்‌ முழுமையாக அடிப்படையாக வைத்துக்‌ 
தனிப்பட்ட வகையில்‌ நியாயந்தீர்க்குதலை அவரது புத்திமதி தடைசெய்கிறது, 
ஆனால்‌ அதே புத்திமதி, நியாயந்தீர்த்தலில்‌ தேவனுடைய நீதியான தர 
அளவையைப்‌ பயன்படுத்தும்படி வேண்டுகோள்‌ விடுக்கிறது. 
“தூர்க்காதிருங்கள்‌” என்ற நமது ஆண்டவரின்‌ கூற்று, நன்மைக்கும்‌ 
தீமைக்கும்‌ இடையில்‌ அவற்றைப்‌ பகுத்தறிதலைக்‌ கண்டனம்‌ செய்வதில்லை, 
ஏனெனில்‌ இவ்விதமான தீர்ப்புகளை ஏற்படுத்தும்படி மற்ற வேதவசனங்களில்‌ 
நமக்குக்‌ கட்டளையிடப்பட்டுள்ளது (ரோமர்‌ 16:17, 18; 1 கொரிந்தியர்‌ 5:9- 
13; 2 கொரிந்தியர்‌ 6:14-18; கலாத்தியர்‌ 1:9; இத்து 1:9-14; 3:10, 11; 1 யோவான்‌ 
4:1-8; 2 யோவான்‌ 9-11; யூதா 3, 4). இயேசுவின்‌ வார்த்தைகள்‌, சபை 








ஒழுங்கு நடவடிக்கையைக்‌ கண்டனம்‌ செய்வதாகப்‌ புரிந்து கொள்ளப்படக்‌ 
கூடாது. இதை இயேசுதாமே 18:15-18ல்‌ கட்டளையிட்டார்‌, இதேடோன்று 
பவுலும்‌ செய்தார்‌ (1 கொரிந்தியர்‌ 5:1-5; 2 தெசலோனிக்கேயர்‌ 3:6, 14, 15). 
தேவனுடைய நீதியான தர அளவையைக்‌ கொண்டு ஒரு சகோதரரைத்‌ 
தீர்ப்பிடாமல்‌, அவர்‌ தவறில்‌ உள்ளார்‌ என்று நாம்‌ எவ்வாறு அறிய முடியும்‌? 
(காண்க கலாத்தியர்‌ 6:1.) 

ஆகையால்‌ இயேசுவின்‌ கட்டளை - தேவனுடைய நீதியை வேதபாரகார்‌ 
மற்றும்‌ பரிசேயர்‌ ஆகியோரின்‌ நீதியுடன்‌ நெரெதிராக ஒப்பிடுதல்‌ என்ற 
(2:20) - மலைப்பிசங்கத்தின்‌ நோக்கத்தனுடைய சந்தர்ப்பப்பொருளில்‌ 
கண்ணோக்கப்பட வேண்டும்‌. “இர்ப்பிடுதல்‌”” என்பதற்குப்‌ 


45 


பயன்படுத்தப்பட்டுள்ள (4876) கிரேக்க வார்க்கை, தீர்ப்பிடுதல்களைத்‌ 
தேர்ந்துகொள்ளுதல்‌, தெரிந்தெடுத்தல்‌ அல்லது தீர்மானித்தல்‌ என்பதைக்‌ 
குறிக்கக்‌ கூடும்‌. வேதபாரகர்‌ மற்றும்‌ பரிசேயர்களால்‌ காட்‌ சிப்படுத்தப்பட்டது 
போன்ற, சுயநீதியான மற்றும்‌ கடுமையான தீர்ப்பிடும்‌ எண்ணப்போக்குகளை, 
இவ்வசனப்பகுதியில்‌ இயேசு கண்டனம்‌ செய்தார்‌ என்பது தெளிவாக உள்ளது. 
இவ்வகையான ஆவியைக்‌ கொண்டிருத்தலைத்‌ தவிர்க்கும்படி அவர்‌ தம்மைப்‌ 








பின்பற்றுபவர்களை வேண்டிக்கொண்டார்‌. அவரது கட்டளையானது, 
வெளித்தோற்றங்களைக்‌ கொண்டு அல்லது இன்னொரு நபரின்‌ நோக்கங்கள்‌ 
அல்லது இருதயத்தைக்‌ கொண்டு தீர்ப்பிடுதலைத்‌ தடைசெய்கிறது (காண்க 
யோவான்‌ 7:24; 1 கொரிந்தியர்‌ 2:11). இது, தமது சொந்தப்‌ பாவங்களைக்‌ 
கண்ணோக்க மறுக்கும்‌ அதே வேளையில்‌, மற்றொரு நபரின்‌ வாழ்வில்‌ 
உள்ள தவறுகளையே எப்போதும்‌ கண்ணோக்கும்‌ எண்ணப்போக்கையும்‌ 
கண்டனம்‌ செய்கிறது (7:3, 4). இன்னொரு நபரின்‌ மீது நாம்‌, நித்தியத்திற்கும்‌ 
நியாயத்தீர்ப்பைச்‌ செலுத்த இயலாது, ஏனெனில்‌ இயேசு கிறிஸ்து என்ற 
நீதியுள்ள நியாயாதிபதியால்‌ நாம்‌ யாவரும்‌ நியாயந்தீர்க்கப்படுவோம்‌ 
(யோவான்‌ 5:22; ரோமர்‌ 2:1, 2; 14:4, 10-12; 2 கொரிந்தியர்‌ 5:10; 2 தீமோத்தேயு 
4:8; வெளிப்படுத்தின விசேஷேம்‌ 20:11-15). 

சமனான இடத்தில்‌ செய்த பிரசங்கத்தில்‌ இயேசுவின்‌ கூற்றானது 
இரக்கத்தின்‌ சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ வைக்கப்பட்டுள்ளது: “ஆகையால்‌ 





உங்கள்‌ பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறதுபோல, நீங்களும்‌ 
இரக்கமுள்ளவர்களாயிருங்கள்‌. மற்றவர்களைக்‌ குற்றவாளிகளென்று 
தீர்க்காதிருங்கள்‌; அப்பொழுது நீங்களும்‌ குற்றவாளிகளென்று 
தீர்க்கப்படாதிருப்பீர்கள்‌; மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி 
தீர்க்காதிருங்கள்‌, அப்பொழுது நீங்களும்‌ ஆக்கினைக்குள்ளாகத்‌ 
தர்க்கப்படாதிருப்பீர்கள்‌; விடுகலைபண்ணுங்கள்‌, அப்பொழுது நீங்களும்‌ 
விடுதலைபண்ணப்படுவீர்கள்‌” லூக்கா 6:36, 37). ஒரு விளக்கவுரையாளர்‌, 
“நாம்‌ மன்னிக்கப்பட்டிருப்பதால்‌ மன்னிப்பது போன்றே, தேவன்‌ நம்மைப்‌ 
பெருந்தன்மையுடன்‌ நடத்தி இருப்பதால்‌, மற்றவர்களைப்‌ பற்றிய நமது 
முடிவுகளில்‌ நாமும்‌ பெருந்தன்மையாக இருக்க வேண்டும்‌” என்று கூறினார்‌.' 

வசனம்‌ 2. இயேசு, தீர்ப்பிடுதலுக்கு எதிரான தமது கட்டளைக்கு 
அடிப்படையான விஷயத்தை அளித்தார்‌: ஏனெனில்‌, நீங்கள்‌ மற்றவர்களைத்‌ 
தீர்க்றெ தீர்ப்பின்படி யே நீங்களும்‌ தீர்க்கப்படுவீர்கள்‌; நீங்கள்‌ மற்றவர்களுக்கு 
அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும்‌ அளக்கப்படும்‌. இவ்வசனம்‌ 
“தூர்ப்பிடுதல்‌” (kஈimati krinete krithesesthe) மற்றும்‌ “அளவு” (Metroi metreite 
metrethésetai). என்ற வார்த்தைகளைத்‌ திரும்பத்‌ திரும்பக்‌ கூறுதலில்‌, அவற்றைக்‌ 
கவிதை நடையில்‌ பயன்படுத்துகிறது. “ஏனெனில்‌, நீங்கள்‌ மற்றவர்களைத்‌ 
தர்க்க தீர்ப்பின்படியே நீங்களும்‌ தீர்க்கப்படுவீர்கள்‌; நீங்கள்‌ மற்றவர்களுக்கு 
அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும்‌ அளக்கப்படும்‌” என்பது மிகவும்‌ 
நேரடியான மொழிபெயர்ப்பாக இருக்கும்‌. 

“தூர்ப்பிடுதல்‌” மற்றும்‌ “அளத்தல்‌” ஆகியவை சமமானவைகளாக உள்ள, 
ஒருபொருட்பன்மொழி இணைவியத்தை இவ்வசனம்‌ கட்டமைக்கிறது. இயேசு 
பயன்படுத்திய அளவையின்‌ மொழிக்கூறு பழமொழிரீதியானது போன்றுள்ளது 
(காண்க மாற்கு 4:24; லூக்கா 6:38). மிஷ்னா, “ஒரு மனிதர்‌ எந்த அளவையைக்‌ 








46 


கொண்டு அளக்கிறாரோ, அதே அளவை அவருக்குத்‌ திருப்பி அளக்கப்படும்‌” 
என்று கூறுகிறது.” இந்த உருவகம்‌, வாங்குபவர்‌ வாங்க விரும்பும்‌ பொருள்களை 
ஏற்புடைய அளவையினால்‌ விற்பவர்‌ அளக்கும்‌ இடமான சந்தையில்‌ இருந்து 
தரவழைக்கப்பட்டுள்ளது. மைக்கேல்‌ ]. வில்க்கின்ஸ்‌ அவர்கள்‌, “ அளவை” 
என்பது, எடை அல்லது தூரத்தை அளக்கப்‌ பயன்படுத்தப்பட்ட ஒரு 
அளவுகோலாக அல்லது அளவுப்பாத்திரமாக அல்லது கோலாக இருக்க முடியும்‌, 
அனால்‌ இங்குபோல இது அடிக்கடி உருவக நடையில்‌ பயன்படுத்தப்பட்டது 
என்று விளக்கப்படுத்தினார்‌ (01. 23:23). 

இயேசு தடைசெய்த வகையிலான நியாயந்தர்த்தலை ஏற்படுத்துவதில்‌, 
ஒருவர்‌ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்‌, ஏனெனில்‌ அவர்‌ (ஒருவர்‌) 
மற்றவர்களை நியாயந்தீர்க்கப்‌ பயன்படுத்திய அதே தர அளவையினாலேயே 
தாமும்‌ நியாயந்தீர்க்கப்படுவார்‌. மற்றவர்களை நாம்‌ கடுமையாக 
நியாயந்தீர்த்தால்‌, மிகமேன்மையான நியாயாதிபதியான தேவனால்‌ நாம்‌ 
கடுமையாக நியாயந்தீர்க்கப்‌ படுதலை எதிர்ப்பார்த்தாக வேண்டும்‌. தல்மூத்‌ 
புத்தகம்‌, “தனது அயலாருக்கு (தெய்வீக) நியாயத்தீர்ப்பு இறங்கி வரவேண்டும்‌ 
என்று கூப்பிடுபவர்‌, தாமே குமது சொந்த பாவங்களுக்காக) முதலில்‌ 
குண்டிக்கப்படுவார்‌” என்று கூறுகிறது.” டேவிட்‌ ஹில்‌ - அவர்கள்‌, “ரபீக்களின்‌ 
கூற்றுப்படி, தேவன்‌ உலகத்தை - இரக்கம்‌ மற்றும்‌ நீதி என்ற இரண்டு 
அளவைகளினால்‌: நியாயந்தீர்த்தார்‌” என்று விளக்கப்படுத்தினார்‌.” ஒருவர்‌ 
கும்மிடத்தில்‌ தேவன்‌ இரக்கமாக இருக்க வேண்டுமென்று நினைத்தால்‌, அவர்‌ 
மற்றவரா்களிடத்தில்‌ இரக்கம்‌ நிறைந்தவராக இருக்க வேண்டும்‌ (யாக்கோபு 
2:13). 

வசனங்கள்‌ 3, 4. இந்தக்‌ கருத்து பற்றிய விஷயத்திற்குத்‌ தொடர்புடைய 
விவரிப்புகள்‌ இரண்டை இயேசு அளித்தார்‌. அவற்றில்‌ முதலாவது, தவறை 
உற்றுநோக்குதலை உள்ளடக்கிற்று (பார்க்கிறது; 7:3), மற்றும்‌ இரண்டாவது 
அதனைத்‌ திருத்துதல்‌ (எடுத்துப்போடுதல்‌; 7:4) என்பதாக உள்ளது. செயல்‌ 
விளைவில்‌ அவர்‌, “உன்னிடத்தில்‌ பெரிய தவறு இருக்கும்போது உன்‌ 
சகோதரன்‌ கொண்டுள்ள சிறிய தவறை நீ எப்படி விமர்சிக்க முடியும்‌?” என்று 
கேட்டார்‌. துரும்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (84ற/௦8) கிரேக்க 





வார்த்தை, வைக்கோல்‌ அல்லது மரத்துகளைக்‌ குறிக்கிறது. IV வேதாகமத்தில்‌ 
“speck of sawdust,” என்றுள்ளது, அதேவேளையில்‌ 1411 வேதாகமத்தில்‌ 
“ரமன” என்றுள்ளது. தீர்ப்பிடப்படும்‌ இந்த நபரின்‌ வாழ்வில்‌ உள்ள 
பாவத்தை இயேசு நியாயப்படுத்தவில்லை, ஆனால்‌ இந்த நபரின்‌ மிகச்சிறிய 
பாவத்தை, விமர்‌சிப்பவரின்‌ வாழ்வில்‌ உள்ள மிகப்பெரிய பாவத்துடன்‌ 
நேரெதிராக ஒப்பிட்டார்‌. உத்திரம்‌ என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (4௦/08) 
வார்த்தை, வீட்டின்‌ கூரையைத்‌ தாங்கி நிற்கப்‌ பயன்படுத்தப்பட்ட உத்திரம்‌ 
உட்பட, பெரிய மரக்கட்டை எதையும்‌ குறிக்கக்‌ கூடும்‌. இங்கு இயேசு 
பயன்படுத்திய உருவகம்‌, “தச்சர்‌” (1241௪) அல்லது “கட்டுபவர்‌” என்ற வகையில்‌ 
அவரது பல ஆண்டுகள்‌ அனுபவத்தில்‌ இருந்து தரவழைக்கப்பட்டிருக்கலாம்‌ 
(13:55; மாற்கு 6:3). 

இப்பிரசங்கத்தின்‌ முந்திய பகுதிகளில்‌ போலவே, இயேசு தமது 
சிந்தனையைத்‌ தெளிவாக்குவதற்கு, மிகைப்படுத்தும்‌ கூற்றைப்‌ 
பயன்படுத்தினார்‌ (காண்க 5:23, 24, 29, 30, 34-86, 40). இருப்பினும்‌, 





47 


இவ்விடத்தில்‌ அவர்‌ பயன்படுத்திய மிகை உவமையானது அதிகம்‌ 
நகைக்சுவையானதாக, பகுத்தறிவுக்கு ஒவ்வாததாகக்‌ கூட உள்ளது. ஒருவேளை 
இது, ஊசியின்‌ காதில்‌ ஓட்டகம்‌ நுழைதல்‌ (19:24) அல்லது கொசுவை 
வடிகட்டி ஓட்ட கத்தை விழுங்குதல்‌ (23:24) என்ற இயேசுவின்‌ உருவகத்துடன்‌ 
ஒப்பிடப்படக்‌ கூடியதாக இருக்கலாம்‌. கிரெய்க்‌ கனெர்‌ அவர்கள்‌, “ஒருவரை 
குழியினாடாக வழிநடத்த பார்வையற்றவரை எவரும்‌ விரும்பமாட்டார்‌ 
என்பதைப்‌ போன்றே (15:14; 23:16), ஒருவரின்‌ கண்களில்‌ மருத்துவ அறுவைச்‌ 
சிகிச்சை செய்வதற்குப்‌ பார்வையற்ற கண்‌ அறுவைச்‌ சிகிச்சை நிபுணர்‌ 
ஒருவரை எவரும்‌ விரும்பமாட்டார்‌” என்று குறிப்பிட்டார்‌.” ஒருவரின்‌ 
கண்ணில்‌ “துரும்பு” அல்லது “உத்திரம்‌” என்பதைக்‌ கொண்டிருத்தல்‌ என்பது, 
குறைவான மற்றும்‌ அதிகமான பாவங்கள்‌ என்ற கருத்திற்கான பழமொழி 
நடையாக இருக்கலாம்‌.” 

வசனம்‌ 5. திருத்துதல்‌ பற்றிய இரண்டாவது விவரிப்பை இயேசு 
பயன்படுத்தினார்‌. பெரிய பாவம்‌ கொண்ட மனிதரை மாயக்காரன்‌ என்று 
அவர்‌ அழைத்தார்‌ (காண்க 6:2, ன்‌ மீதான விளக்கங்கள்‌). அவர்‌ மற்றவர்களைக்‌ 
காட்டிலும்‌ தாம்‌ மேன்மையானவர்‌ என்று கருதிய சுயநீதியுள்ள தனிநபராகச்‌ 
சித்தரிக்கப்பட்டார்‌. ஒருவர்‌ மற்றவரைக்‌ தீர்ப்பிடும்போது, அவரது சுயநீதியின்‌ 
இயல்பு நியாயப்படுத்தப்பட வேண்டியதாக உள்ளது (காண்க 2 சாமுவேல்‌ 
12:1-14). இந்த உண்மையின்‌ வெளிச்சத்தில்‌, தல்மூத்‌ பின்வரும்‌ நல்ல 
அறிவுரையை அளிக்கிறது: “நீங்களே கொண்டுள்ள பிழையைக்‌ கொண்டு 
உங்கள்‌ அயலாரைக்‌ கறைப்படுத்தாதர்கள்‌.”” 

குறைவான பாவம்‌, காணப்படாது விட்டுவிடப்பட வேண்டும்‌ என்று 
இயேசு கூறவில்லை. அதற்குப்‌ பதிலாக அவர்‌, முன்பு உன்‌ கண்ணிலிருக்கிற 
உத்திரத்தை எடுத்துப்போடு; பின்பு உன்‌ சகோதரன்‌ கண்ணிலிருக்கிற 








துரும்பை எடுத்துப்போட வகைபார்ப்பாய்‌ என்று கூறினார்‌. விமர்சிப்பவர்‌ 
தமது சகோதரரைக்‌ தீர்ப்பிடும்படிக்கு “உத்திரத்தை” எடுத்துப்போட 
வேண்டும்‌ என்பதல்ல, அதற்கு மாறாக, தமது சகோதரரின்‌ கண்ணில்‌ 





உள்ள “துரும்பை” எடுத்துப்போட எவ்வாறு உதவலாம்‌ என்று இன்னும்‌ 
தெளிவாகக்‌ காணக்கூடியவராவதற்காக அதை (“உத்திரத்தை”) எடுத்துப்போட 
வேண்டும்‌ என்பதே கருத்தாக உள்ளது. இப்படிப்பட்ட “துரும்பை” 
எடுத்துப்போடுகலுக்கான வல்லமை என்பது, ஒருவரின்‌ சுய நீதியில்‌ 
இருப்பதில்லை, ஆனால்‌ தவறு செய்யும்‌ சகோதரர்‌ மீது அவர்‌ கொண்டுள்ள 
அன்பு மற்றும்‌ அவருக்கு உதவ வேண்டும்‌ என்ற உண்மையான விருப்பம்‌ 
ஆகியவற்றையே சார்ந்துள்ளது (லூக்கா 17:8; ரோமர்‌ 15:1; கலாத்தியர்‌ 6:1; 
2 தீமோத்தேயு 4:2; இத்து 1:13). 

வசனம்‌ 6. நியாயமற்ற தீர்ப்பிடுதலில்‌ இருந்து விலகி இருக்க வேண்டும்‌ 
என்ற தமது கட்டளையைத்‌ தொடர்ந்து இயேசு, ஒரு முக்கியமான 
வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படி தமது சீஷா்களிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌: 
பரிசுத்தமானதை நாய்களுக்குக்‌ கொடாதேயுங்கள்‌; உங்கள்‌ முத்துகளைப்‌ 








பன்றிகள்முன்‌ போடாதேயுங்கள்‌; போட்டால்‌ தங்கள்‌ கால்களால்‌ 

அவைகளை மிதித்து, திரும்பிக்கொண்டு உங்களைப்‌ பீறிப்போடும்‌. 
பழங்காலத்தில்‌ நாய்கள்‌ மிக அரிதாகவே வீட்டுவிலங்குகளாகப்‌ 

பழக்கப்படுத்தப்பட்டிருந்தன. அவைகள்‌ கூட்டம்‌ கூட்டமாகத்‌ திரிந்தன மற்றும்‌ 


48 


கோபப்படுத்தப்படும்போது அல்லது போதிய அளவு பசியாக இருக்கும்போது 
அவைகள்‌ மனிதர்களைத்‌ தாக்கும்‌. இதன்‌ விளைவாக, அவற்றைப்பற்றி யூதர்கள்‌ 
மிகவும்‌ எதிர்மறையான கண்ணோக்குக்‌ கொண்டிருந்தனர்‌ (சங்கீதம்‌ 22:16; நீதி 
மொழிகள்‌ 26:11; லூக்கா 16:21; 2 பேதுரு 2:22; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
22:15). ஒரு நபரை “நாய்‌” என்று கூப்பிடுதல்‌, அவர்மீது சுழற்றி எறியப்படக்‌ 
கூடிய மிகப்பெரிய அவமானங்களில்‌ ஒன்றாக இருந்தது (1 சாமுவேல்‌ 17:43; 
2 சாமுவேல்‌ 16:9). யூதர்கள்‌ புறஜாதியாரை “நாய்கள்‌” என்று அழைத்தனர்‌ 
(15:26, 27), மற்றும்‌ பவுல்‌, கள்ளப்போதகர்களுக்கு இந்தச்‌ சொற்றொடரைப்‌ 
பயன்படுத்தினார்‌ (பிலிப்பியர்‌ 3:2). 

“பரிசுத்தமானது” என்ற சொற்றொடர்‌ (£௦ ௭21௦7) சற்று வேறுபாட்டுடன்‌ 
பலி மாம்சத்தைக்‌ குறிப்பதற்கு செப்துவஜிந்த்‌ வேதாகமத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது (யாத்திராகமம்‌ 29:33, 34; லேவியராகமம்‌ 2:3; 22:10- 
16; எண்ணாகமம்‌ 18:8-19). சுயமரியாதையுள்ள எந்த யூதரும்‌, தேவனுக்குப்‌ 
பலியாகச்‌ செலுத்தப்பட்ட மாம்சத்தின்‌ ஒரு துண்டை, நாய்களுக்குக்‌ 
கொடுத்தலைப்‌ பற்றி நினைத்துக்கூடப்‌ பார்க்கமாட்டார்‌. சுவிசேஷமாகிய 
நற்செய்தி மாபெரும்‌ மரியாதையை வேண்டிக்‌ கேட்கிறது என்றும்‌ அதைக்‌ 
கேள்விப்பட மறுக்கும்‌ எவருக்காவும்‌ அது வீணாக்கப்படக்‌ கூடாது என்றும்‌ 
இயேசு அறிவித்தார்‌. 

வேதவசனத்தின்‌ வேறொரு இடத்தில்‌, நாய்களுடன்‌ பன்றிகள்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளன (2 பேதுரு 2:22). இவைகள்‌ சுத்தமற்ற மிருகங்களாக 
இருந்தன (லேவியராகமம்‌ 11:7; உபாகமம்‌ 14:8), எனவே இவைகள்‌ 
புறஜாதியாருடைய பகுதியிலேயே பிரதானமாகக்‌ காணப்பட்டன (8:30- 
32; லூக்கா 15:15, 16). கனம்பெற்ற யூதர்‌ ஒருவர்‌ இவற்றில்‌ ஒன்றைக்கூடத்‌ 
தொடமாட்டார்‌. ஏற்பாடுகளுக்கு இடையிலான காலகட்டத்தில்‌, செலூக்கயெ 
சர்வாதிகாரியான அந்தியோகஸ்‌ என்பவர்‌, யூதர்களைப்‌ பன்றியைப்‌ பலி 
செலுத்தும்படியும்‌ பன்றி மாம்சத்தை உண்ணும்படியும்‌ கட்டாயப்படுத்தினார்‌. 
இருப்பினும்‌ யூதர்கள்‌ அப்படிப்பட்ட இழிவான செயல்களைச்‌ செய்வதற்கு 
மாறாக இறக்க மனவிருப்பமாக இருந்ததை அவர்‌ கண்டறிந்தார்‌.” யூதர்கள்‌ 
பன்றிகளை வளர்த்ததில்லை என்பதால்‌, யூதருடைய நிலப்பகுதிகளில்‌ 
வாழ்ந்த பன்றிகள்‌, எந்தப்‌ பொருளையும்‌ உண்ணும்‌ தோட்டி மிருகங்களாக, 
காட்டுத்தனமாக ஓடின (சங்கீதம்‌ 80:13). 

மிகவும்‌ விலைமதிப்புள்ள முத்துக்களை, பன்றிகள்‌ போன்ற தாழ்ந்த 
மிருகங்களிடத்தில்‌ தூக்கி எறிதல்‌ என்பது கற்பனை செய்தும்‌ பார்க்க இயலாத 
செயலாக இருக்கும்‌. பரிசுத்தமான உணவை நாய்களுக்குக்‌ கொடுத்தல்‌ என்ற 
முந்திய உருவகத்தைப்‌ போன்றே, இவ்விரு விஷயங்களுமே உயர்வான 
ஒத்திசைவு உடையவையாகும்‌ (காண்க நீதிமொழிகள்‌ 11:22). முத்துக்களின்‌ 
மதிப்பைப்‌ பன்றிகள்‌ அறியாது இருப்பதால்‌, அவற்றைத்‌ தங்கள்‌ கால்களின்கழ்‌ 
அவைகள்‌ மிதித்துப்‌ போடும்‌ (காண்க 5:13; எபிரெயர்‌ 10:29). பன்றிகளுக்கு 
யாரேனும்‌ முத்துக்களைக்‌ கொடுக்க முயற்சி செய்தால்‌, அந்த மிருகங்கள்‌ 
பழிவாங்கும்‌ உணர்வுடன்‌ திரும்பி அந்த நபரைப்‌ பீறிப்போடவும்‌ கூடும்‌. 

மீண்டுமாக, “பரிசுத்தமானது, ” “முத்துக்கள்‌” ஆகியவை 
இராஜ்யத்தின்‌ நற்செய்தியைக்‌ குறித்து நிற்கின்றன (காண்க 13:45, 469.1? இந்த 
சந்தர்ப்பப்பொருளில்‌, நாய்கள்‌ மற்றும்‌ பன்றிகள்‌ என்பவை, புறஜாதியாரை 


49 


அல்ல ஆனால்‌ தேவபக்தியற்றவர்களையே குறிக்கின்றன. இவைகள்‌, மக்களினம்‌ 
அல்லது நாடு என்பதைப்‌ பொருட்படுத்தாமல்‌, சுவிசேஷத்திற்கு வெறுப்பைக்‌ 
கொண்டுள்ள எல்லா மக்களையும்‌ குறிக்கின்றன. பரிசுத்தமானதை அவர்கள்‌ 
வெறுப்புணர்வுடன்‌ நடத்துவதால்‌, செய்திக்குப்‌ பாத்திரர்களாக அவர்கள்‌ 
இருப்பதில்லை (காண்க நீதிமொழிகள்‌ 9:7-9; 23:9). 

பிற்பாடு இயேசு தமது சீஷர்களிடம்‌, அவர்கள்‌ ஒரு நகரத்திற்கோ அல்லது 
ஒரு வீட்டிற்கோ சென்று, அங்கு அவர்களின்‌ செய்தி புறக்கணிக்கப்பட்டால்‌, 
அவர்கள்‌ “கால்களில்‌ படிந்த தூசியை உதறிப்போடும்‌”படியும்‌ ஏற்றுக்கொள்ளக்‌ 
கூடிய மக்களைக்‌ கண்டறியும்படி வேறொரு நகருக்கோ அல்லது வீட்டிற்கோ 
செல்லும்படியும்‌ கூறினார்‌ (10:13, 14). அவிசுவாசிகளான யூதர்களிடத்தில்‌ 
வெறுப்பை அனுபவித்தபோதெல்லாம்‌ பவுல்‌, அவர்களை விட்டுவிட்டு 
ஏற்றுக்கொள்ளக்‌ கூடிய புறஜாதியாரிடத்தில்‌ செய்தியை எடுத்துச்‌ சென்றார்‌ 
(நடபடிகள்‌ 13:45-52; 18:5-7; 28:23-28). 


ஜெபத்தில்‌ விடாமுயற்சி (7:7-11) 


7“கேளுங்கள்‌, அப்பொழுது உங்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌; தேடுங்கள்‌, 
அப்பொழுது கண்டடைவீர்கள்‌; தட்டுங்கள்‌, அப்பொழுது உங்களுக்குத்‌ 
திறக்கப்படும்‌; “ஏனென்றால்‌, கேட்கிறவன்‌ எவனும்‌ பெற்றுக்கொள்ளுகிறான்‌; 
தேடுகிறவன்‌ கண்டடைகிறான்‌; தட்டுகிறவனுக்குத்‌ திறக்கப்படும்‌. 
“உங்களில்‌ எந்த மனுஷனானாலும்‌ குன்னிடத்தில்‌ அப்பத்தைக்‌ 
கேட்கிற தன்‌ மகனுக்குக்‌ கல்லைக்‌ கொடுப்பானா? மீனைக்‌ 
கேட்டால்‌ அவனுக்குப்‌ பாம்பைக்‌ கொடுப்பானா? 1! ஆகையால்‌, 
பொல்லாதவர்களாயை நீங்கள்‌ உங்கள்‌ பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளைக்‌ 
கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதா 
தம்மிடத்தில்‌ வேண்டிக்‌ கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளைக்‌ 
கொடுப்பது அதிக நிச்சயம்‌ அல்லவா!” 


ஜெபம்‌ என்ற தலைப்பிற்கு இயேசு திரும்பினார்‌, இது அவரது 
பிரசங்கத்தின்‌ முற்பகுதியில்‌ கலந்துரையாடப்பட்டதாகும்‌ (65-15). அவர்‌ 
ஜெபித்தலுக்கான மூன்று புத்திமதிகளுடன்‌ இதைத்‌ தொடங்கினார்‌: 
“கேளுங்கள்‌,” “தேடுங்கள்‌” மற்றும்‌ “தட்டுங்கள்‌” (7:7, 8). இந்தக்‌ 
கட்டளைகளைத்‌ தொடர்ந்து, “அப்பம்‌” மற்றும்‌ “மீன்‌” ஆகியவற்றிற்காக மகன்‌ 
விடுத்த வேண்டுகோளுக்குத்‌ தந்தையின்‌ பதில்‌ செயல்‌ உள்ளடங்யெ இரு 
விவரிப்புகள்‌ வருகின்றன (7:9, 10). ஜெபத்தின்‌ மீதான அவரது விளக்கங்கள்‌, 
குறைவானதில்‌ இருந்து பெரியவற்றிற்குச்‌ செல்லும்‌ கருத்துடன்‌ (“அதிக 
நிச்சயம்‌ அல்லவா?”) முடிகின்றன, இக்கருத்து பரலோக பிதாவின்‌ அன்பை 
வலியுறுத்துகிறது. 

வசனங்கள்‌ 2, 8. மூன்று வெவ்வேறு கட்டளைகளைக்‌ கொண்டு, 
ஜெபத்தின்‌ முக்கியத்துவத்தை இயேசு வலியுறுத்தினார்‌. கேளுங்கள்‌ என்பது 
ஜெபத்திற்கான சாதாரண குறிப்பாக உள்ளது (காண்க 21:22; மாற்கு 11:24; 
யோவான்‌ 14:13, 14; 15:7, 16; 16:23, 24), அதே வேளையில்‌ தேடுங்கள்‌ 
மற்றும்‌ தட்டுங்கள்‌ ஆகியவை ஒப்புவமை வகையில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன 





20 


(காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 3:20).!! 7ம்‌ வசனத்தில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ள நிகழ்கால கட்டளை வினைச்சொல்லானது, தொடர்ந்து நடைபெறும்‌ 
செயலைக்‌ கருத்தாகக்‌ தெரிவிக்கிறது. NT வேதாகமத்தில்‌ “தொடர்ந்து 
கேளுங்கள்‌ ... தொடர்ந்து தேடுங்கள்‌ ... தொடர்ந்து தட்டுங்கள்‌” என்றுள்ளது. 

“தேடுதல்‌” மற்றும்‌ “தட்டுதல்‌” என்ற ஆய்வுக்கருத்துடன்‌ தொடர்புடைய 
வகையில்‌, ஜெபத்தில்‌ விடாமுயற்சியுடன்‌ இருத்தல்‌ பற்றிய, இயேசுவின்‌ 
இரண்டு உவமைகளை லூக்கா பதிவுசெய்தார்‌. லூக்கா 18:1-8 வசனப்பகுதி, 
அநீதியான ஒரு நியாயாதிபதியிடத்தில்‌ நீதியை நாடிக்கொண்டிருந்து 
கடைசியில்‌ தனது விடாமுயற்சிக்காகப்‌ பலன்‌ அளிக்கப்பட்ட ஒரு விதவையைச்‌ 
சித்தரிக்கிறது. லூக்கா 11:5-8ல்‌ ஒரு மனிதர்‌, தமது வீட்டிற்குத்‌ திட் ரென்று வந்த 
தமது நண்பருக்குக்‌ கொடுப்பதற்காக, அப்பங்கள்‌ சிலவற்றைக்‌ கடனாகப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக, நள்ளிரவு வேளையில்‌ தமது நண்பரின்‌ வீட்டிற்கு 
வந்தார்‌. அவரது விடாமுயற்சியினால்‌, அவரது நண்பர்‌ படுக்கையில்‌ இருந்து 
எழுந்து வந்து அவருக்குத்‌ தேவையானவற்றைக்‌ கொடுத்தார்‌. 

இயேசு, ஏனென்றால்‌, கேட்கிறவன்‌ எவனும்‌ பெற்றுக்கொள்ளுகிறான்‌; 

















தேடுகிறவன்‌ கண்டடைகிறான்‌; தட்டுறெவனுக்குத்‌ திறக்கப்படும்‌ 
என்று வாக்களித்தார்‌. தேவன்‌ நமது ஜெப வேண்டுகோள்களைக்‌ குறித்து 
மனக்கசப்புக்‌ கொள்வதில்லை, அல்லது அவர்‌ அவற்றைப்‌ புறக்கணிப்பதும்‌ 
இல்லை. அவர்‌ நமக்காக எப்போதும்‌ கதவைக்‌ திறக்கிறார்‌ மற்றும்‌ நமக்குத்‌ 
தேவைப்படுபவற்றைத்‌ தராமல்‌ அவர்‌ நம்மை ஒருக்காலும்‌ அனுப்பி 
வைப்பதில்லை. யாக்கோபு, “யாவருக்கும்‌ சம்பூரணமாய்க்‌ கொடுக்கிறவரும்‌ 
ஒருவரையும்‌ கடிந்துகொள்ளாதவருமாகிய தேவன்‌” என்று கூறினார்‌ 
(யாக்கோபு 1:5). 

வசனங்கள்‌ 9, 10. பூமிக்குரிய தந்தையர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளுடைய 
வேண்டுகோள்களுக்கு எவ்வாறு பதில்‌ அளிக்றொர்கள்‌ என்பதைக்‌ காண்பிக்க 
இரு விளக்கங்கள்‌ பின்தொடருகின்றன. முதலில்‌ இயேசு, உங்களில்‌ எந்த 
மனுஷனானாலும்‌ தன்னிடத்தில்‌ அப்பத்தைக்‌ கேட்கிற தன்‌ மகனுக்குக்‌ 
கல்லைக்‌ கொடுப்பானா? என்று கேட்டார்‌. இந்தக்‌ கேள்விக்கு “ஒருவரும்‌ 
இல்லை!” என்பதே தன்னில்‌ சாட்சியுள்ள பதிலாக இருக்கிறது. “அப்பம்‌” 
மற்றும்‌ “கல்‌” ஆகியவை உருண்டை வடிவத்தில்‌ உள்ளன என்பதே அவற்றிற்கு 
இடையிலான தொடர்பாகும்‌. இந்த ஒப்பீடு, கற்களை அப்பங்களாக்கும்படி 
பிசாசினால்‌ இயேசு கேட்டுக்‌ கொள்ளப்பட்ட இடமான, வனாந்தரத்தில்‌ 
அவருக்கு ஏற்பட்ட முகல்‌ சோதனையிலும்‌ கருத்தாகக்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது 
(4:3). 

திரும்பக்கூறுதல்‌ என்ற கலையைப்‌ பயன்படுத்தி, இதேபோன்ற ஒரு 
கேள்வியை இயேசு கேட்டார்‌: மீனைக்‌ கேட்டால்‌ அவனுக்குப்‌ பாம்பைக்‌ 
கொடுப்பானா? “இல்லை!” என்பதே திரும்பவும்‌ ஒலிக்கும்‌ பதிலாக மீண்டும்‌ 
உள்ளது. இவ்வசனப்பகுதியை மேம்போக்காக வாசித்தலே, குழந்தைக்கு 
வலிவான புண்படுத்துதலை ஏற்படுத்தக்‌ கூடிய அல்லது கொல்லக்கூடிய 





நஞ்சுள்ள பாம்பு ஒன்றைச்‌ சிந்தனைக்குக்‌ கொண்டுவருகிறது - மற்றும்‌ 
இது சரியாகவே இருக்கலாம்‌. 02 என்ற வார்த்தை, புதிய ஏற்பாட்டில்‌ 
பாம்புகளைக்‌ குறிப்பிட்டது (மாற்கு 16:18; 1 கொரிந்தியர்‌ 10:9). 
இருப்பினும்‌, இது கலிலேயாக்‌ கடலில்‌ காணப்பட்ட ஈல்‌ போன்ற மீனை 


51 


இவ்விடத்தில்‌ குறிப்பிட்டிருக்கவும்‌ சாத்தியம்‌ உள்ளது.'” பழங்காலக்‌ 
கலாச்சாரங்கள்‌ பலவற்றில்‌, பாம்பு போன்ற மீன்களைப்‌ பாம்புகள்‌ என்றே 
அடையாளப்படுத்துதல்‌ பொதுவான வழக்கமாக இருந்தது என்று எட்வின்‌ 
ஃபார்மேஜ்‌ அவர்கள்‌ கருத்துத்‌ தெரிவித்தார்‌. விஷயம்‌ இவ்வாறு இருந்தால்‌, 
“பாம்பு” என்பது மேலே கூறப்பட்ட கல்‌ - உண்ண இயலாத பொருள்‌ - 
போன்றதாக மாத்திரம்‌ இருந்திருக்கும்‌. லேவியராகமம்‌ 11:9-12 வசனப்பகுதி, 
சிறகும்‌ செதில்களும்‌ இல்லாத எந்த மீனையும்‌ யூதர்கள்‌ உண்ணுவதைத்‌ 
தடைசெய்கது. 

அப்பமும்‌ மீன்களும்‌, கலிலேயாக்‌ கடலைச்‌ சுற்றிலும்‌ இருந்த 
மக்கள்கூட்டமான பகுதிகளில்‌ மிகவும்‌ சாதாரணமாக உண்ணப்பட்ட 
உணவைக்‌ குறிக்கின்றன. ஐயாயிரம்‌ பேர்களுக்கும்‌ நாலாயிரம்‌ பேர்களுக்கும்‌ 
இயேசு அற்புதவிதமாக உணவளித்தபோது, அவர்களின்‌ உணவு, அப்பமும்‌ 
மீனும்‌ கொண்டதாக இருந்தது (14:15-21; 15:32-88). லூக்கா சுவிசேஷ 
விபரம்‌, இயேசு “அல்லது முட்டையைக்‌ கேட்டால்‌, அவனுக்குத்‌ தேளைக்‌ 
கொடுப்பானா?” என்றும்‌ கூறினார்‌ என்பதைக்‌ கூடுதலாகச்‌ சொல்கிறது 
லூக்கா 11:12). தேள்கள்‌ என்பவை “ஊரும்‌ பிராணிகளில்‌” அசுத்தமான 
வகையைச்‌ சேர்ந்தவையாக இருந்தன (லேவியராகமம்‌ 11:29-31) மற்றும்‌ 
இவைகள்‌ அந்த அடிப்படையில்‌ மாத்திரம்‌, உணவாக உண்ணக்‌ கூடாது 
என்று தடை செய்யப்பட்டிருந்தன. தேள்களின்‌ ஒரு குறிப்பிட்ட வகையானது 
ஓடு போன்ற மேல்பகுதியைக்‌ கொண்டு, அவைகள்‌ சுருண்டு தூங்கும்போது, 
முட்டையைப்‌ போன்றே இருந்தன. இவ்வகையான தேளை முட்டை என்று 
நினைத்து யாரேனும்‌ எடுத்து அதை உண்பதற்கு ஆயத்தம்‌ செய்தார்‌ என்றால்‌, 
அவர்‌ கடுமையாகப்‌ பாதிக்கப்படுவார்‌. 

வசனம்‌ 11. இயேசு தரவழைத்த முடிவு தெளிவானதாகவும்‌ 
வல்லமை நிறைந்ததாகவும்‌ இருக்கிறது: ஆகையால்‌, பொல்‌ 
லாதவர்களாகிய நீங்கள்‌ உங்கள்‌ பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளைக்‌ 
கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதா 
தம்மிடத்தில்‌ வேண்டிக்கொள்ளுறெவர்களுக்கு நன்மையானவைகளைக்‌ 
கொடுப்பது அதிக நிச்சயம்‌ அல்லவா? தேவன்‌ தமது மக்களிடத்தில்‌ 
எப்போதுமே தாராளகுணம்‌ உள்ளவராக இருக்கிறார்‌ என்பதைச்‌ 
செயல்விளக்கப்படுத்துவதற்கு, குறைவானதில்‌ இருந்து பெரியதற்கு 
என்ற விவாதத்தை இயேசு பயன்படுத்தினார்‌. இவ்வாறு செய்ததில்‌ 
அவர்‌, தமது உரையைக்‌ கேட்டவர்களை “பொல்லாதவர்கள்‌” (2௦1209) 
என்று குறிப்பிட்டார்‌. இந்தப்பிரசங்கத்தில்‌ எட்டுமுறைகள்‌ (5:11, 37, 
39, 45; 6:13, 23; 7:17, 18) காணப்படும்‌ இவ்வார்த்தை, இவ்விடத்தில்‌ 
முற்றிலும்‌ “நல்லவராக” (19:17; காண்க 5:48) இருக்றெ தேவனுடன்‌ 
ஒப்பிடுகலுக்குப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேவனுடன்‌ ஒப்பிடுகையில்‌, 
மிகச்சிறந்த பெற்றோர்களும்கூட பொல்லாதவர்களாக இருப்பதாகக்‌ 
காண்பிக்கப்படுகின்றனர்‌.* 

அன்புகாட்டும்‌ எந்தப்‌ பெற்றோரும்‌, தனது பிள்ளை அப்பம்‌ 
அல்லது மீனைக்‌ கேட்கும்போது, அதற்கு கல்லையோ அல்லது பாம்பையோ 
கொடுக்கும்‌ அளவுக்குக்‌ கொடூரமாக இருக்கமாட்டார்‌. நல்ல பெற்றோர்கள்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்தவற்றையே விரும்புகின்றனர்‌. மனிதப்‌ 





52 


பெற்றோர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளின்‌ தேவைகளை நிறைவேற்ற விரும்புவதால்‌, 
பரலோகத்தில்‌ உள்ள நமது பிதா தமது பிள்ளைகளின்‌ தேவைகளை 
நிச்சயமாக நிறைவேற்றுவார்‌ என்று நாம்‌ அறிகிறோம்‌ (பிலிப்பியர்‌ 4:19; 
யாக்கோபு 1:17; 1 பேதுரு 3:12; 5:7; 1 யோவான்‌ 5:14, 15). தேவன்‌ தமது 
பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார்‌. விசுவாசத்துடனும்‌ தேவனுடைய 
சித்தத்தின்படியும்‌ கேட்கிறவர்களுக்கு, அவற்றைச்‌ செய்ய அவர்‌ கொண்டுள்ள 
மனவிருப்பத்திற்கு, வேதவசனங்கள்‌ எந்த வரையறையையும்‌ அமைத்து 
வைப்பதில்லை. 

இயேசுவின்‌ மனிதரீதியான விவரிப்புகள்‌ (அப்பமும்‌ மீன்களும்‌) உலகம்‌ 
சார்ந்தவையாக உள்ளன, மற்றும்‌ “ஈன்மையானவைகள்‌” என்ற சொற்றொடரை, 
உலகப்பிரகாரமான வழியில்‌ விளக்கி உரைத்தல்‌ சுலபமானதாக உள்ளது. 
இருப்பினும்‌, தேவன்‌ தமது பிள்ளைகளுக்கு உடல்ரீதியான தேவைகளை 
அளிக்கும்போது (6:83), அவர்‌ விசேஷமாக அவர்களின்‌ ஆவிக்குரிய 
தேவைகளை அளிக்கிறார்‌. “நன்மையானவைகளை” என்பதற்குப்‌ பதில்‌ லூக்கா 
11:13ல்‌ “பரிசுத்த ஆவியை” என்றுள்ளது. சீஷா்களின்‌, கேட்டல்‌, தேடுதல்‌ 
மற்றும்‌ தட்டுதல்‌ ஆகியவை, இந்தப்‌ பிரசங்கத்தில்‌ காணப்படுகிற அறைகூவல்‌ 
விடுக்கும்‌ போதனைகளை நிறைவேற்ற, அவர்களுக்குத்‌ தேவைப்படும்‌ 
ஆவிக்குரிய வல்லமையுடன்‌ குறிப்பாகத்‌ தொடர்பு கொண்டிருக்கலாம்‌ 





(காண்க ரோமர்‌ 8). 


ஒரு தொகுப்புரை: பொன்விதி (7:12) 


2௮. தலால்‌, மனுஷர்‌ உங்களுக்கு எவைகளைச்‌ செய்ய விரும்புகிறீர்களோ, 
அவைகளை நீங்களும்‌ அவர்களுக்குச்‌ செய்யுங்கள்‌; இதுவே 
நியாயப்பிரமாணமும்‌ தீர்க்கதரிசனங்களுமாம்‌. 


வசனம்‌ 12. முன்பு கூறப்பட்டவற்றின்‌ தொகுப்புரை என்ற 
வகையில்‌ இயேசு, “பொன்விதி” என்று பரவலாக அறியப்பட்டுள்ளதான, 
மற்றவர்களுடன்‌ நடந்துகொள்ளும்‌ வகைபற்றிய வழிகாட்டு குறிப்பு 
ஒன்றைக்‌ கொடுத்தார்‌. இந்த அடிப்படைக்‌ கொள்கையானது, மனிதர்கள்‌ 
மத்தியில்‌ தரப்பட்டுள்ளவற்றிலேயே மிகவும்‌ உயர்வான ஒழுக்கநெறியாக, 
அவிசுவாசிகளால்கூட ஓஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆசியா, கிரேக்க 
ரோமானியம்‌ மற்றும்‌ யூதத்துவப்‌ பின்னணியைக்‌ கொண்ட சாதுக்கள்‌, 
இதேபோன்ற புத்திமதிகளைக்‌ கொடுத்துள்ளனர்‌. இருப்பினும்‌, அவர்களின்‌ 
விதிகளில்‌ பெரும்பான்மையானவை எதிர்மறையாக உரைக்கப்பட்டன. 


சீன தத்துவஞானியான கன்‌ஃப்யூஸியஸ்‌ என்பவர்‌, “உங்களுக்கு 
எவைகள்‌ செய்யப்படுவதை நீங்கள்‌ விரும்பவில்லையோ, அவைகளை 
நீங்கள்‌ மற்றவர்களுக்குச்‌ செய்யாதீர்கள்‌” என்று கூறினார்‌.” இரேக்கத்‌ 


குத்துவஞானியான ஐசோகிரேட்டஸ்‌ என்பவர்‌, “நீங்கள்‌ மற்றவர்களின்‌ 
கைகளால்‌ அனுபவிக்கும்‌ விஷயங்களில்‌ உங்களைக்‌ கோபமூட்டுவது எதுவோ, 
அதை மற்றவர்களுக்கு நீங்கள்‌ செய்யாதீர்கள்‌” என்று புத்திமதி கூறினார்‌. 
கிரேக்க தத்துவஞானியான அரிஸ்டோட்டில்‌ என்பவரிடம்‌, நண்பர்களிடம்‌ 
எவ்வாறு நடந்துகொள்ள வேண்டும்‌ என்று கேட்கப்பட்டபோது, “அவர்கள்‌ 


53 


நம்மிடம்‌ எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்‌ என்று விரும்புகிறோமோ, 
அவ்வாறே நாமும்‌ அவர்களிடம்‌ நடந்துகொள்ள வேண்டும்‌” என்று பதில்‌ 
அளித்தார்‌.” ஹில்லல்‌ ரபீ அவர்கள்‌, புறஜாதியில்‌ இருந்து யூதமார்க்கத்து 
அமைந்த ஒருவரிடத்தில்‌, “உங்களுக்கு வெறுப்புநிறைந்ததாக உள்ளது எதுவோ, 
அதை உங்கள்‌ அயலாருக்குச்‌ செய்யாதீர்கள்‌” என்று கூறினார்‌.!” தள்ளுபடி 
ஆகமத்தில்‌ உள்ள தோபித்தின்‌ வரலாறு என்ற புத்தகம்‌, “உனக்குப்‌ பிடிக்காத 
எதையும்‌ பிறருக்குச்‌ செய்யாதே” என்று அறிவுரை கூறுஇறது.'” மேலும்‌ 
சீராக்கின்‌ ஞானம்‌ என்ற புத்தகம்‌, “உனக்கு அடுத்திருப்பவரின்‌ தேவைகளை, 





உன்னுடையவற்றைக்‌ கொண்டே அறிந்துகொள்‌; எல்லாவற்றிலும்‌ 
அடுத்திருப்பவர்களைப்‌ பற்றிக்‌ கருத்தாய்‌ இரு” என்று கூறுகிறது.”? அரிஸ்டியஸ்‌ 
என்பவரின்‌ கடிதம்‌, “நீ செய்பவை எல்லாவற்றினாலும்‌ பொல்லாங்கு 
உன்மீது வருவதை நீ விரும்பாது இரு, ஆனால்‌ உனது குடிமக்களிடம்‌ இதை 
நீ நடைமுறையில்‌ செயல்படுத்தினால்‌ (இது ஞானமான காரியமாயிருக்கும்‌) 
ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும்‌ பங்கடைவாய்‌” என்று உரைக்கிறது.”' 

இயேசுவின்‌ புத்திமதி நேர்மறையாக விளக்கப்பட்டுள்ளது, மற்றும்‌ அதன்‌ 
செயல்கள்‌ (ஒருவரின்‌ நண்பர்கள்‌ போன்ற) எந்த ஒரு குறிப்பிட்ட குழுவுடனும்‌ 
மட்டுப்படுத்தப்‌ படுவதில்லை: மனுஷர்‌ உங்களுக்கு எவைகளைச்செய்ய 
விரும்புகிறீர்களோ, அவைகளை நீங்களும்‌ அவர்களுக்குச்‌ செய்யுங்கள்‌.22 
இந்தக்‌ கருத்தை இயேசு எதிர்மறையாக உரைத்திருப்பார்‌ என்றால்‌, 
“பொன்விதியானது ஒன்றும்‌ செய்யாமலே திருப்திப்படுத்தப்‌ பட்டிருக்கக்‌ 
கூடும்‌. நேர்மறையான வடிவமானது மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்‌ செயல்‌ 
களை நோக்கி நம்மை இட்டுச்‌ செல்கிறது; இது நமக்குச்‌ செய்யப்படும்படி 
நாம்‌ மதித்துப்‌ பாராட்டும்‌ விஷயங்கள்‌ எல்லாவற்றையும்‌ மற்றவர்களுக்குச்‌ 
செய்யும்படி நம்மை அழைக்கிறது.” ஜேக்‌ பி. லூயிஸ்‌ அவர்கள்‌, “விதியின்‌ 
நேர்மறையான இந்த வடிவமானது, [நல்ல] சமாரியனுடைய செயல்களுக்கு) 
ஒப்பிடப்படக்‌ கூடிய செயல்களைச்‌ செய்யும்படி மனிதரைக்‌ கட்டுவிக்கிறது 
என்று கூறினார்‌ லூக்கா 10:30). 54 

பொன்விதியை இயேசு முன்வைத்தபோது, நியாயப்பிரமாணம்‌ மற்றும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ ஆகியவற்றின்‌ சாராம்சத்தைத்‌ தொகுத்து உரைத்தாரேயன்றி 
அவர்‌ ஒரு புதிய பிரமாணத்தைத்‌ தரவில்லை. பிற்பாடு அவர்‌, “நீ உன்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ ... அன்புகூருவாயாக” (உபாகமம்‌ 65) 





மற்றும்‌ “உன்னில்‌ நீ அன்புகூருவதுபோல்‌ பிறனிலும்‌ அன்புகூருவாயாக” 
(லேவியராகமம்‌ 19:18) என்ற பழைய ஏற்பாட்டுக்‌ கட்டளைகள்‌ பற்றி, 
இதேபோன்ற ஒரு கூற்றைக்‌ கூறினார்‌. அவர்‌, “இவ்விரண்டு கற்பனைகளிலும்‌ 
நியாயப்பிரமாணம்‌ முழுமையும்‌ தீர்க்கதரிசனங்களும்‌ அடங்கியிருக்கிறது” 
என்று கூறினார்‌ (22:40). ஹில்லல்‌ ரபீ, பொன்விதியின்‌ எதிர்மறைக்‌ கூற்றைக்‌ 
கொடுத்தபின்பு, “இதுவே நியாயப்பிரமாணம்‌ முழுமையுமாக உள்ளது, 
எஞ்சிய மற்ற யாவும்‌ விளக்கமாக உள்ளது” என்று கூறினார்‌.”” இயேசுவினால்‌ 
போதிக்கப்பட்டபடி, பொன்விதியானது “உன்னிடத்தில்‌ நீ அன்புகூருவது 
போலப்‌ பிறனிடத்திலும்‌ அன்புகூருவாயாக” என்ற கட்டளையைப்‌ 
போன்றதாகவே உள்ளது (காண்க ரோமர்‌ 13:8-10; கலாத்தியர்‌ 5:14). 

ஆதலால்‌ என்ற வார்த்தையைக்‌ கொண்டு அறிமுகப்படுத்தப்படும்‌ 
12ம்‌ வசனம்‌, மலைப்பிரசங்கத்தின்‌ தொகுப்புரையாகச்‌ செயல்படலாம்‌. 


54 


நியாயப்பிரமாணமும்‌ இயேசுவின்‌ போதனைகளும்‌, பொன்விதி 
என்ற உருப்பெருக்கி வழியே உற்றுநோக்கப்பட வேண்டும்‌. “நியாயப்‌ 
பிரமாணமும்‌ தீர்க்க தரிசனங்களும்‌” என்ற சொற்றொடர்‌, 5:17ல்‌ உள்ள 
“நியாயப்பிரமாணக்கையானாலும்‌ தீர்க்ககரிசனங்களையானாலும்‌” 
என்ற சொற்றொடருக்கு இணையாக உள்ளது. இந்தக்‌ குறிப்புகள்‌, 
பிரசங்கத்தின்‌ முதன்மைக்‌ கருத்துப்‌ பொருளுக்கு அடைப்புக்குறிகள்‌ என்ற 
வகையில்‌ குறிப்புகளாகச்‌ செயல்படுகின்றன (5:17-7:12). 


இறுதிப்‌ புத்திமதிகள்‌ (7:13-27) 

இந்தப்‌ பிரசங்கத்தின்‌ முடிவுப்பகுதியில்‌ இயேசு, தமது போதனைக்குக்‌ 
தீழ்ப்படியும்படி தம்‌ சீஷர்களுக்குப்‌ புத்திகூறினார்‌. அவர்கள்‌ தேர்ந்துகொள்ளக்‌ 
கடமைப்பட்ட, நேர்மாறுகளின்‌ வரிசை ஒன்றை அவர்களுக்கு முன்பாக அவர்‌ 
அமைத்து வைத்தார்‌: வேறுபட்ட இரு வழிகள்‌ (7:13, 14), மரங்களின்‌ இரு 
பிரிவுகள்‌ (7:15-20), பின்பற்றுவோர்களின்‌ இரு வகைகள்‌ (7:21-23) மற்றும்‌ 
இரு வகையான கட்டிடம்‌ கட்டுவோர்‌ (7:24-27). . 1. ஃபிரான்ஸ்‌ அவர்கள்‌, 
“ஒவ்வொன்றும்‌, உண்மையானது மற்றும்‌ போலியானது ஆகியவற்றிற்கு 
இடையில்‌ வேறுபாட்டை முன்வைக்கிறது, மற்றும்‌ இந்த உண்மைத்தன்மை, 
சீஷரின்‌ அறிக்கை செய்தலில்‌ அல்ல, ஆனால்‌ அவரது செயல்பாட்டிலேயே 
காணப்படுகிறது” என்று எழுதினார்‌.26 சரியான பதில்செயலைச்‌ செய்தல்‌ 
என்பதில்தான்‌ வலியுறுத்தம்‌ உள்ளது. “ஏற்படுத்துதல்‌” அல்லது “செய்தல்‌” 
என்று வழக்கமாக மொழிபெயர்க்கப்படும்‌ ற௦/2, என்ற கிரேக்க வினைச்சொல்‌, 
கீழ்ப்படிதல்‌ பற்றிய இந்தப்‌ பகுதியில்‌ ஒன்பதுக்கும்‌ அதிகமான முறைகள்‌ 
காணப்படுகிறது. 





இரண்டு வெவ்வேறு வழிகள்‌ (7:13, 14) 


13இடுக்கமான வாசல்வழியாய்‌ உட்பிரவேசியுங்கள்‌; கேட்டுக்குப்‌ 
போகிற வாசல்‌ விரிவும்‌, வழி விசாலமுமாயிருக்கிறது; அதின்‌ வழியாய்ப்‌ 
பிரவேசிக்றெவர்கள்‌ அநேகர்‌. 

“ஜீவனுக்குப்‌ போகிற வாசல்‌ இடுக்கமும்‌, வழி நெருக்கமுமாயிருக்கிறது; 
அதைக்‌ கண்டுபிடிக்றெவர்கள்‌ சிலர்‌. 


வசனங்கள்‌ 13, 14. இயேசு, தம்மைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ இடுக்கமான 
வாசல்வழியாய்‌ உட்பிரவேசிக்க வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்டார்‌. 
இங்கு “இடுக்கமான” என்பதற்குப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள (512104) கிரேக்க 
வார்த்தை, “திறப்பு ஒன்றிற்குள்ளாக ஒருவர்‌ பிழியப்படுதல்‌” போன்று “மிகவும்‌ 
கடினமானது” என்ற கருத்தைக்‌ தெரிவிக்கிறது. மூடப்பட்ட கதவு பற்றிய 
தமது உவமையில்‌ இயேசு, “இடுக்கமான வாசல்வழியாய்‌ உட்பிரவேசிக்கப்‌ 
பிரயாசப்படுங்கள்‌” என்று கூறினார்‌ லூக்கா 13:24). “பிரயாசப்படுங்கள்‌” 
என்பதற்கான (எஜம்ரப்20ா!) கிரேக்கச்‌ சொற்றொடர்‌, “82012” மற்றும்‌ 
“வாஜர்ஸ்‌” என்ற வார்த்தைகளுக்கு ஆதாரமூலமாக உள்ளது. பரலோகத்தில்‌ 
பிரவேசிக்க அதிகமான முயற்சி தேவைப்படுகிறது என்பதே மறைமுகமான 
கருத்தாக உள்ளது (காண்க 5:20; 19:24). 


55 


உட்பிரவேசியுங்கள்‌ என்பதற்கு இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள (ei5elthate) 
வார்த்தை ஒருமுறை மாத்திரம்‌ செய்யப்படும்‌ செயல்‌ பற்றிய கட்டளை என்ற 
வகையில்‌ உள்ளது, இது குறிப்பிட்ட செயலை வற்புறுத்துகிறது; இது ஒரு 
கட்டளையாக உள்ளது. இந்த வார்த்தைகளை இயேசு பேசியபோது, இவைகள்‌ 
எச்சரிக்கை என்ற வகையில்‌ அல்ல, ஆனால்‌ புத்திமதி அல்லது அழைப்பு என்ற 
வகையிலேயே அர்த்தப்பட்டன. அவர்‌, தம்மிடத்தில்‌ வருகிற யாவரையும்‌ 





வரவேற்றார்‌. 

இடுக்கமான வாசல்‌ வழியாக உட்பிரவேசிப்பவார்கள்‌ 
நெருக்கமான வழியாகவும்‌ பயணம்‌ செல்வார்கள்‌. “நெருக்கமான” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (14/0௦) கிரேக்க வினைச்சொல்‌, “அமுத்துதல்‌, ” 
“கட்டுப்படுத்துதல்‌” மற்றும்‌ “துன்புறுத்துதல்‌” என்றும்‌ அர்த்தப்படக்‌ 
கூடும்‌. இயேசுவின்‌ சீஷர்கள்‌ பயணம்‌ மேற்கொள்ளும்‌ சாலை, சிரமங்கள்‌, 
இடர்ப்பாடுகள்‌ மற்றும்‌ துன்புறுத்தப்படுதல்கள்‌ என்பவற்றினால்கூட 
நிரப்பப்பட்டி ருக்கும்‌. பலஸ்தனத்தின்‌ பழங்காலச்‌ சாலைகள்‌ இயேசுவின்‌ 
உருவகத்திற்குப்‌ பின்னணியாகப்‌ பயன்பட்டன. ராபர்ட்‌ 11. குண்ட்ரீ அவர்கள்‌, 
“சார்பளவில்‌ சமதளமாக இருக்கும்‌ கிராமப்பகுதி, பயணம்‌ செய்ய அகலமான 
சாலைகளை அனுமதித்தது. ஆனால்‌ மலைப்பிரதேசத்தில்‌ இருந்த சாலைகளில்‌ 
பயணம்‌ செய்தல்‌ மிகவும்‌ கடினமாக இருந்தது” என்று குறிப்பிட்டார்‌.”” 

இயேசுவின்‌ உருவகத்தில்‌, இடுக்கமான வாசலும்‌ நெருக்கமான வழியும்‌, 
ஒன்றுடன்‌ மற்றொன்று எவ்வாறு உறவுபடுகிறது? ஃபிரான்ஸ்‌ “அவர்கள்‌, 
“இடுக்கமான வாசல்‌: என்பது, கடினமான வழியின்‌” தொடக்கத்திலா 
அல்லது முடிவிலா, எங்கிருக்கிறது? அல்லது கடினமான வழி என்பது, வாசல்‌ 
வழியாகப்‌ பார்க்கக்கூடிய வகையில்‌ உள்ள, இரு உருவகங்களும்‌ ஓன்றுகலந்த 
நிலையில்‌ இருக்கின்றனவா?” என்று கேட்டார்‌.” இந்தக்‌ கேள்விகளுக்குப்‌ 
பதில்‌ என்னவாக இருந்தாலும்‌, இயேசுவின்‌ கருத்து தெளிவாக உள்ளது. 
மக்கள்‌, நித்திய வாழ்வு மற்றும்‌ நித்திய அழிவு என்ற, பெரிதும்‌ மாறுபட்ட 
இரு அடைவிடங்களுக்கு இட்டுச்செல்லக்கூடிய, வாழ்வின்‌ மாற்று 
வழிகள்‌ இரண்டில்‌ ஒன்றைத்‌ தேர்ந்து கொள்ள வேண்டும்‌ என்று அவர்‌ 
கேட்டுக்கொண்டார்‌.” இவ்விரண்டு பாதைகளில்‌, ஏதேனும்‌ ஒன்றை 
மாத்திரமே நாம்‌ பின்பற்ற முடியும்‌. ஒன்றைத்‌ தேர்ந்துகொள்வதன்‌ மூலம்‌ 
நாம்‌ இன்னொன்றைப்‌ புறக்கணிக்கிறோம்‌. இவைகள்‌ இரு மாறுபட்ட 
இடங்களில்‌ இருந்து இன்னொன்றுக்குச்‌ செல்வதற்குக்‌ குறுக்குப்பாதைகள்‌ 
எதுவும்‌ இருப்பதில்லை. எந்தச்‌ சாலையில்‌ நடப்பது மற்றும்‌ நாம்‌ சென்று சேர 
விரும்பும்‌ அடைவிடம்‌ எது என்பதை, இந்த வாழ்வில்‌ நாம்‌ முடிவு செய்ய 
வேண்டும்‌. முடிவுசெய்தலை நாம்‌ தவிர்த்தோம்‌ என்றால்‌, அது நெருக்கமான 
வழியாக நடக்காது இருத்தல்‌ என்ற முடிவாக உள்ளது. 

இயேசு தமது உரையைக்‌ கேட்டவர்களிடத்தில்‌, நெருக்கமான வழியே 
நடக்கும்படி வேண்டிக்‌ கேட்டுக்கொண்டார்‌, ஏனெனில்‌ இதற்கு மாற்றாக 
உள்ள வழியானது பரிதாபமான அழிவிற்கு வழிநடத்துவதாக உள்ளது: 
கேட்டுக்குப்‌ போகிற வாசல்‌ விரிவும்‌, வழி விசாலமுமாயிருக்கிறது. 
“விசாலம்‌” என்பதற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட (௮90௦) கிரேக்க வார்த்தை 
“போதிய இடப்பரப்புள்ள” என்று அர்த்தப்படுகிறது. இந்தப்‌ பாதையானது, 
நிபந்தனைகளேயோ அல்லது கட்டுப்பாடுகளையோ கொண்டி ருப்பதில்லை. 





26 


இது ஒப்புவித்தல்‌, ஒழுக்கநெறிகள்‌ அல்லது ஆவிக்குரிய பக்குவத்தன்மை 
ஆகியவற்றை வேண்டிக்கேட்பதில்லை, ஆனால்‌ மரணமும்‌ அழிவுமே இதன்‌ 
இறுதி வெகுமதியாக உள்ளது (ரோமர்‌ 6:23). இது அகலமாகவும்‌ அழைப்பு 
விடுப்பதாகவும்‌ இருப்பதால்‌, இது மரணத்திற்கு ஏதுவான பாதையாக 
இருந்தாலும்‌, இதில்‌ பயணம்‌ செய்வதை அநேகர்‌ தேர்ந்து கொள்கின்றனர்‌. 
தேவனுடைய மக்கள்‌ எப்போதுமே சிறுபான்மையினராகவே இருந்துள்ளனர்‌ 
(காண்க ஆதியாகமம்‌ 6:1-22). 

இவ்வசனங்களைக்‌ குறித்து டொனால்டு A. ஹேங்கர்‌ அவர்கள்‌, “இரண்டு 
வழிகள்‌” என்ற ஒப்புவமையானது, பொதுவாகப்‌ பயன்படுத்தப்பட்ட சொல்‌ 
லாட்சிக்கலைக்‌ கருவியாக இருந்தது என்று சுட்டிக்காண்பித்தார்‌, இதற்கு 
அவர்‌ பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில்‌ 
எழுதப்பட்ட இலக்கெங்கள்‌, சவக்கடல்‌ சுருள்கள்‌, ரபீத்துவ இலக்யெங்கள்‌ 
மற்றும்‌ அப்போஸ்தலிக்கப்‌ பிதாக்களின்‌ எழுத்துக்கள்‌ ஆகியவற்றில்‌ இருந்து 
உதாரணங்களைச்‌ சுட்டிக்காண்பித்தார்‌.? பழைய ஏற்பாட்டில்‌ மாத்திரம்‌ 
பின்கண்டவை உள்ளன: தேவனுடைய மக்கள்‌, “ஆசீர்வாதம்‌” மற்றும்‌ “சாபம்‌” 
(உபாகமம்‌ 11:26), “ஜீவனும்‌ நன்மையும்‌” மற்றும்‌ “மரணமும்‌ இமையும்‌” 
(உபாகமம்‌ 30:15), “கர்த்தர்‌” மற்றும்‌ “தங்கள்‌ பிதாக்கள்‌ சேவித்த தேவர்கள்‌” 
(யோசுவா 24:14, 15), “நீதி மற்றும்‌ துன்மார்க்கம்‌” (சங்கதம்‌ 1:1-6) மற்றும்‌ 
“ஜீவ வழி” மற்றும்‌ “மரண வழி” (எரேமியா 21:8) ஆகியவற்றிற்கு இடையில்‌ 
தோர்வுசெய்தல்‌ என்பதை அவர்கள்‌ எதிர்கொள்ள வேண்டி இருந்தன. 


மரங்களின்‌ இருவகைகள்‌ மற்றும்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
கனிகள்‌ (7:15-20) 


கள்ளத்தர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌; அவர்கள்‌ 
ஆட்டுத்தோலைப்‌ போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில்‌ வருவார்கள்‌; 
உள்ளத்திலோ அவர்கள்‌ பட்சிக்கிற ஓநாய்கள்‌. 

16 அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்‌; முட்செடிகளில்‌ 
திராட்சப்பழங்களையும்‌, முட்பூண்டுகளில்‌ அத்திப்பழங்களையும்‌ 
பறிக்கறொர்களா? 

அப்படியே நல்லமரமெல்லாம்‌ நல்ல கனிகளைக்‌ கொடுக்கும்‌; 
கெட்டமரமோ கெட்ட கனிகளைக்‌ கொடுக்கும்‌. 

18நல்ல மரம்‌ கெட்ட கனிளைக்‌ கொடுக்கமாட்டாது; கெட்ட மரம்‌ நல்ல 
கனிகளைக்‌ கொடுக்கமாட்டாது. 

நல்ல கனிகொடாத மரமெல்லாம்‌ வெட்டுண்டு, அக்கினியிலே 
போடப்படும்‌. 


20அ தலால்‌, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்‌. 


வசனம்‌ 15. இரு வேறுபட்ட வழிகளில்‌ இருந்து - நல்ல மரம்‌ மற்றும்‌ 
கெட்ட மரம்‌ என்ற மரங்களின்‌ இருவகைகளுக்கு இயேசு கடந்து சென்றார்‌. 
கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக அவர்‌ எச்சரிக்கை செய்தார்‌. வரவிருந்த 
“கள்ளத்தூர்க்கதரிசிகள்‌” மக்களை “விசாலமான வழியில்‌” நடக்கும்படி 
அவர்களின்‌ மதியை மயக்குவார்கள்‌ என்பதே, முந்திய புத்திமதியுடன்‌ இது 





27 


கொண்டுள்ள தெளிவான தொடர்பாக உள்ளது. 

கள்ளத்தூர்க்கதரிசிகளுக்கு எதிரான எச்சரிக்கை, இஸ்ரவேல்‌ 
மக்களின்‌ கோற்றுவிப்பு காலம்‌ தொடங்கி தரப்பட்டதாக உள்ளது. 
மோசே, “ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின்‌ நாமத்தினாலே சொல்லும்‌ காரியம்‌ 





நடவாமலும்‌ நிறைவேறாமலும்போனால்‌, அது கர்த்தர்‌ சொல்லாத வார்த்தை; 
அந்தத்‌ தீர்க்கதரிசி அதைத்‌ துணிகரத்தினால்‌ சொன்னான்‌; அவனுக்கு நீ 
பயப்படவேண்டாம்‌” என்று கூறியபோது (உபாகமம்‌ 18:22), மக்களிடையே 
இருக்கும்‌ கள்ளத்‌ தீர்க்ககரிசிகளை அவர்‌ அடையாளப்படுத்தினார்‌. வேறு 
வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, தீர்க்கதரிசி என்று உரிமைகோரும்‌ ஒரு நபர்‌, 
உண்மையற்ற ஒரு முன்னுரைத்தலை வெளிப்படுத்தினால்‌, அவர்‌ அல்லது 
அவள்‌ கள்ளத்தீர்க்தரிசி என்பதை வெளிப்படுத்துகிறார்‌. 
இயேசுவினால்‌ பேசப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ யார்‌? 
யூதமக்கள்‌ கூட்டத்திற்கு இயேசு உரை நிகழ்த்தியதால்‌, மேசியா என்று 
உரிமைகோரிய  கள்ளத்தீர்க்ககரிசகளை அவர்‌ மனதில்‌ கொண்டு 
இருந்திருக்கலாம்‌. பிற்பாடு அவர்‌ தமது அப்போஸ்தலா்களுக்கு, 
“அதநேகங்கள்ளத்கூர்க்ககரிசிகளும்‌ எழும்பி, அநேகரை வஞ்சிப்பார்கள்‌ 
ஏனெனில்‌, கள்ளக்கிறிஸ்துக்களும்‌ கள்ளத்தீர்க்ககரிசிுகளும்‌ எழும்பி, 
கூடுமானால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்களையும்‌ வஞ்சிக்கத்தக்கதாகப்‌ பெரிய 
அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ செய்வார்கள்‌” என்று கூறினார்‌ 
(24:11, 24). மேசியாவாக நடித்த இப்படிப்பட்டவர்கள்‌ முதல்‌ நூற்றாண்டில்‌ 
எழும்பினும்‌, இவர்கள்‌ ரோமானியர்களைத்‌ துரத்துவதற்காக இராணுவங்களைக்‌ 
கூடச்‌ சேர்த்தனர்‌. இருப்பினும்‌, இவர்களும்‌ இவர்களின்‌ படைகளும்‌ தோல்வி 
அடைந்தபோது, இந்தத்‌ தலைவர்கள்‌ அழைக்கப்பட்டவர்கள்‌ அல்ல மற்றும்‌ 
இவர்கள்‌ தேவனால்‌ அபிஷேகம்‌ பெற்றவர்களும்‌ அல்ல என்பது தெளிவாயிற்று. 
இப்படிப்பட்ட நடிப்பாளர்களில்‌ மூவரைப்‌ பற்றி அப்போஸ்தலருடைய 
நடபடிகள்‌ புத்தகம்‌ குறிப்பிடுகிறது: தெயுதாஸ்‌, கலிலேயனாகிய யூதாஸ்‌ 
மற்றும்‌ (பெயர்‌ குறிப்பிடப்படாத) எகிப்தியன்‌ (நடபடிகள்‌ 5:36, 37; 21:38). 
இராஜ்யத்தை (சபையை) முன்னெதிர்‌ நோக்கும்படி, இயேசு தமது 
சீஷார்களுக்குக்‌ குறிப்பாகக்‌ கட்டளை இட்டிருந்ததால்‌, கிறிஸ்தவத்தில்‌ 
கள்ளப்‌ போதகர்களின்‌ அபாயம்‌ குறித்தும்‌ அவர்‌ முன்னுரைத்திருக்கக்‌ 
கூடும்‌. சபையின்‌ தொடக்க நாட்களில்‌, புதிய ஏற்பாட்டு விதிமுறைமை 
எழுதி முடிக்கப்படுவதற்கு முன்னர்‌, சபைக்குழுமங்கள்‌ நடப்படுதல்‌ மற்றும்‌ 
அவற்றின்‌ மேம்பாடு ஆயெவற்றிற்கு, தீர்க்கதரிசன வரம்‌ அத்தியாவசியமாக 
இருந்தது (1 கொரிந்தியர்‌ 12:10, 28; 14:1-40). சபையானது “அப்போஸ்தலர்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ என்பவார்களுடைய  அஸ்திபாரத்தின்மேல்‌” அதாவது, 
“கிறிஸ்துவைப்‌ பற்றியும்‌ அவரது சித்தத்தைப்‌ பற்றியும்‌, ஏவுதல்‌ பெற்ற 
அவர்களது போதனையின்‌ மீது கட்டப்பட்டது” (எபேசியர்‌ 2:20). இருப்பினும்‌, 
அவர்களைப்போலச்‌ செய்யக்‌ கள்ளப்போதகர்கள்‌ நாடினர்‌, இவர்கள்‌ தங்கள்‌ 





சொந்தக்‌ கருத்துக்களையும்‌ கள்ளத்தர்க்கதரிசனங்களையும்‌ உட்புகுத்தினர்‌. 
ஆகவே, பேசப்பட்ட செய்திகள்‌ மதிப்பிடப்பட வேண்டியிருந்தன 
(1 கொரிந்தியர்‌ 12:10). தெசலோனிக்கேயர்களுக்குப்‌ பவுல்‌, 
அவித்துப்போடாதிருங்கள்‌. தீர்க்ககரிசனங்களை அற்பமாயெண்ணாதிருங்கள்‌. 


[13 


வியை 


எல்லாவற்றையும்‌ சோதித்துப்‌ பார்த்து, நலமானதைப்‌ பிடித்துக்கொள்ளுங்கள்‌” 


58 


என்று அறிவுறுத்தினார்‌ (1 தெசலோனிக்கேயர்‌ 5:19-21). 

சபையின்‌ தொடக்க ஆண்டுகளில்‌ கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ இருந்தனர்‌, 
மற்றும்‌ பவுல்‌ எபேசுவில்‌ இருந்த சபையின்‌ மூப்பர்களுக்கு “நான்‌ போனபின்பு 
மந்தையைத்‌ தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள்‌ உங்களுக்குள்ளே வரும்‌” 
என்று கூறி எச்சரிக்கை செய்திருந்தார்‌ நடபடிகள்‌ 20:29). பேதுருவும்கூட, 
அப்படியே உங்களுக்குள்ளும்‌ கள்ளப்போதகர்‌ இருப்பார்கள்‌” என்று 
எச்சரிக்கை செய்திருந்தார்‌ (2 பேதுரு 2:1). பேதுருவுக்கு நீண்ட நாட்களுக்குப்‌ 
பின்பு எழுதியிருந்த அப்போஸ்தலரான யோவான்‌, “உலகத்தில்‌ அநேகங்‌ 
கள்ளத்தீர்த்ததரிசிகள்‌ கோன்றியிருப்பதினால்‌” என்று கூறினார்‌ (1 யோவான்‌ 
4:1). மேலும்‌ யோவான்‌, “ஒருவன்‌ உங்களிடத்தில்‌ வந்து இந்த உபதேசத்தைக்‌ 
கொண்டுவராமலிருந்தால்‌, அவனை உங்கள்‌ வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும்‌, 
அவனுக்கு வாழ்த்துதல்‌ சொல்லாமலும்‌ இருங்கள்‌. அவனுக்கு வாழ்த்துதல்‌ 
சொல்லுகிறவன்‌ அவனுடைய துர்க்கரியைகளுக்கும்‌ பங்குள்ளவனாகிறான்‌” 
என்றும்‌ எழுதினார்‌ (2 யோவான்‌ 10, 11). அவர்‌, கிறிஸ்து மாம்சத்தில்‌ 
வந்திருந்தது இல்லை என்று போதித்தவர்களைப்‌ பற்றிய திட்டவட்டமான 
குறிப்புகளை ஏற்படுத்தினார்‌. இறிஸ்தவத்தில்‌ கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ மற்றும்‌ 
போதகார்கள்‌ ஆகியோரின்‌ பிரச்சனைகள்‌, சபை தொடங்கியதில்‌ இருந்து இன்று 
வரையிலும்‌ பலுகிப்பெருகி மாத்திரமே உள்ளன.” 

இந்தக்‌ கள்ளப்போதகர்‌ ஆட்டுத்தோலைப்‌ போர்த்துக்கொண்டு 





உங்களிடத்தில்‌ வருவார்கள்‌, உள்ளத்திலோ அவர்கள்‌ பட்சிக்றெ ஓநாய்களாக 
[இருப்பார்கள்‌ என்று கூறினார்‌] கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளின்‌ வஞ்சிக்கும்‌ இயல்பு 
தெளிவாக உள்ளது. இந்தப்போதகர்கள்‌, ஆடுகளாக அல்ல, மேய்ப்பார்களாக 
நபர்த்துவம்‌ எடுத்து வருவார்கள்‌. உண்மையான மேய்ப்பர்கள்‌ போன்ற 
நடையில்‌, ஆட்டுத்தோலைப்‌ போர்த்து இவர்கள்‌ வருவார்கள்‌ என்று ஓப்புமை 
இவர்களைப்‌ பற்றித்‌ தெரிவிக்கிறது. இந்த உடையானது, ஆட்டுத்தோல்‌ 
உட்பட, மயிராடைகளை அணிந்த பழங்காலத்‌ தீர்க்ககரிசிகளின்‌ வரிசையில்‌ 
பின்தொடருகிறது (2 இராஜாக்கள்‌ 1:8; சகரியா 13:4; மத்தேயு 3:4; எபிரெயர்‌ 
11:37). 

இந்த வஞ்சகர்கள்‌, ஆடுகளைப்பற்றி உண்மையாகவே அக்கறைகொண்ட, 
தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களாக நடிக்கும்‌ காரணத்தால்‌, 
இவர்கள்‌ விசேஷமாக அபாயமானவர்களாக இருந்தனர்‌. இருப்பினும்‌ 
மந்தையை அழித்தல்‌, மூர்க்கமான ஓநாய்களைப்‌ போல்‌ மந்தையைப்‌ 
பட்சித்தல்‌ என்பதே இவர்களின்‌ முழுநோக்கமாக இருந்தது காண்க யோவான்‌ 
10:10, 12; நடபடிகள்‌ 20:29; 2 கொரிந்தியர்‌ 11:13-15; 2 தீமோத்தேயு 3:13). 
இவர்கள்‌, தாங்கள்‌ விசுவாசித்தவை பற்றி நேர்மை இல்லாதவர்களாகவும்‌ 
சொந்த ஆதாயத்திற்காகத்‌ தூண்டப்பட்ட வர்களாகவும்‌ இருந்தனர்‌. 

வசனம்‌ 16. இயேசு, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்‌ 
என்று அறிவித்தார்‌. கள்ளத்தீர்க்ககரிதிகளை நாம்‌ எவ்வாறு கண்டறிய 
முடியும்‌? செயல்விளைவில்‌ இயேசு, “கனிகளை ஆய்வு செய்யும்படி” கூறினார்‌. 
கனியானது அதை உண்டாக்கும்‌ மரத்தின்‌ வகையைப்‌ பிரஇபலிக்கிறது. இயேசு, 
திராட்சப்பழங்கள்‌ முட்செடிகளில்‌ வளருவதில்லை மற்றும்‌ அத்திப்பழங்கள்‌ 
முட்பூண்டுகளில்‌ வளருவதில்லை என்று கூறினார்‌. மாறாக, திராட்சப்பழங்கள்‌ 
முள்ளுகள்‌ இல்லாத  திராட்சக்‌ கொடிகளிலும்‌ அத்திப்பழங்கள்‌ 





59 


மென்மையான பட்டைகளைக்‌ கொண்டு அத்திமரங்களிலும்‌ வளருகின்றன. 

வசனங்கள்‌ 17, 18. இயேசு, அப்படியே நல்ல மரமெல்லாம்‌ நல்ல 
கனிகளைக்‌ கொடுக்கும்‌; கெட்ட மரமோ கெட்ட கனிகளைக்‌ கொடுக்கும்‌. 
நல்ல மரம்‌ கெட்ட கனிகளைக்‌ கொடுக்கமாட்டாது; கெட்ட மரம்‌ நல்ல 
கனிகளைப்‌ கொடுக்கமாட்டாது என்றும்‌ கூடுதலாகக்‌ கூறினார்‌. ஹில்‌ 
அவர்கள்‌, “இவ்வசனங்கள்‌ ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்கான யூதத்துவ 
வழியை விவரிக்கின்றன: உரை நேர்மறையாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது (17), 
பின்பு எதிர்மறையாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்கப்படுத்தினார்‌ 
(18).”2 கள்ளத்‌ தூர்க்ககரிசிகளின்‌ கெட்ட கனி என்பது, அவர்களின்‌ 
ஒழுக்கவீனமான வாழ்வுநடை அல்லது அவர்களால்‌ போதிக்கப்பட்ட வர்களின்‌ 
மோசமான வாழ்வு ஆகியவற்றைக்‌ குறிப்பிடச்‌ சாத்தியக்கூறு உள்ளது.“ 
அவர்களின்‌ கள்ள போதனையும்‌ உள்ளடக்கப்பட வேண்டும்‌ (காண்க 12:31- 
37; லூக்கா 6:43-45). மரம்‌ கெட்டதாக இருப்பதால்‌ கனியும்‌ கெட்டதாக 
உள்ளது. 

வசனங்கள்‌ 19, 20. இயேசு, நல்ல கனிகொடாத மரமெல்லாம்‌ வெட்டுண்டு, 
அக்கினியிலே போடப்படும்‌ என்று கூறி முடித்தார்‌. அவரது வார்த்தைகள்‌, 
யோவான்‌ ஸ்நானனின்‌ வார்த்தைகளைத்‌ திரும்ப உரைக்கின்றன (காண்க 
3:10ன்‌ மீதான விளக்கங்கள்‌). கனிமரங்களை வளர்க்கும்‌ மக்கள்‌, மரங்களைத்‌ 
தொடர்ந்து இலைகழித்து பலன்தராத கிளைகளைக்‌ தரித்துப்போட வேண்டும்‌. 
பலன்தரும்‌ மரங்களுக்கு இடம்‌ விடும்படி, பலன்தராத மரங்களை அவர்கள்‌ 
வெட்டிப்போடவும்‌ வேண்டும்‌ (காண்க யோவான்‌ 15:2, 6. அவ்வாறே கள்ளத்‌ 
தூர்க்ககரிசிகளும்‌ போதகர்களும்‌ நியாயத்தீர்ப்பின்‌ நாளில்‌ பிரிக்கப்பட்டு 
நித்திய அக்கினியில்‌ வீசி ஏறியப்படுவார்கள்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:10). 
அவர்கள்‌ இப்போது தீர்ப்புக்குத்‌ தப்பிக்கொள்வது போன்று தோன்றலாம்‌, 
ஆனால்‌ “அவர்களுக்கு விதிக்கப்பட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய 
அழிவு உறங்காது” (2 பேதுரு 2:3). அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை 
அறிவீர்கள்‌ என்பது வலியுறுத்தத்திற்காகத்‌ திரும்பக்‌ கூறப்பட்டுள்ளது. 


இரண்டு வகையான சீஷர்கள்‌ (7:21-23) 


21ப்ரலோகத்திலிருக்றெ என்‌ பிதாவின்‌ சித்தத்தின்படி செய்கிறவனே 
பரலோகராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பானேயல்லாமல்‌, என்னை நோக்கி; 
கர்த்தாவே! கர்த்தாவே! என்று சொல்லுகிறவன்‌ அதில்‌ பிரவேசிப்பதில்லை. 

22 அந்நாளில்‌ அநேகர்‌ என்னை நோக்கி: கர்த்தாவே! கர்த்தாவே! உமது 
நாமத்தினாலே தீர்க்கதரிசனம்‌ உரைத்தோம்‌ அல்லவா? உமது நாமத்தினாலே 
பிசாசுகளைத்‌ துரத்தினோம்‌ அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக 
அற்புதங்களைச்‌ செய்தோம்‌ அல்லவா? என்பார்கள்‌. 

2 அப்பொழுது, நான்‌ ஒருக்காலும்‌ உங்களை அறியவில்லை; அக்ரெமச்‌ 
செய்கைக்காரரே, என்னைவிட்டு அகன்றுபோங்கள்‌ என்று அவர்களுக்குச்‌ 
சொல்லுவேன்‌. 


வசனம்‌ 21. இரண்டு வகையான பின்பற்றாளர்களைப்‌ பற்றி நேரெதிராக 
ஓப்பிடுதலைக்‌ கொண்டு இயேசு தொடர்ந்தார்‌: கீழ்ப்படிபவர்கள்‌ 


60 


மற்றும்‌ கீழ்ப்படியாதவர்கள்‌. அவரது வார்த்தைகள்‌, சுய வஞ்சனையால்‌ 
பாதிக்கப்பட்ட கள்ளத்தீர்க்கரிசிகள்‌ என்ற ஆய்வுக்கருத்தைக்‌ தொடர்ந்து கூறி 





இருக்க வாய்ப்புள்ளது. அவர்கள்‌ தாங்கள்‌ போதிப்பவர்களை மாத்திரம்‌ அல்ல, 
அனால்‌ முடிவில்‌ தங்களைத்‌ தாங்களே வஞ்சித்துக்‌ கொள்கின்றனர்‌. 

கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ கூட சில வேளைகளில்‌ சத்தியத்தைப்‌ பேசுகின்றனர்‌ 
என்று இயேசு ஒப்புக்‌ கொண்டார்‌. இயேசுவை அவர்கள்‌, கர்த்தாவே! 
கர்த்தாவே! என்று உரைத்தலானது, அவர்கள்‌ அவரது அதிகாரத்தையும்‌ 
தெய்வீகத்துவத்தையும்‌ அங்கீகரித்தலைக்‌ குறித்தது. அவர்களின்‌ அறிக்கைகள்‌ 
“இயேசுகிறிஸ்து கர்த்தரென்று” தொடக்ககால சபையில்‌ செய்யப்பட்ட 
அறிக்கைக்கு இணையாக இருந்தது (ரோமர்‌ 10:9; 1 கொரிந்தியர்‌ 
12:3; பிலிப்பியர்‌ 2:11). லூக்கா 6:46ல்‌ இயேசு, “என்னை ஆண்டவரே! 
ஆண்டவரே! என்று நீங்கள்‌ சொல்லியும்‌, நான்‌ சொல்லுகிறபடி நீங்கள்‌ 
செய்யாமற்போகிறதென்ன?” என்று கேட்டார்‌. “ஆண்டவரே! ஆண்ட வரே!” 
என்ற அறிக்கை மாத்திரம்‌ தன்னிலே போதுமானதாக இருப்பது இல்லை. 
சுய-வஞ்சனையான அற்புதங்களை செய்பவர்கள்‌ கூட, இந்த வார்த்தைகளைக்‌ 
கொண்டு இயேசுவைக்‌ கூப்பிடுகின்றனர்‌. அவர்கள்‌ பரலோகராஜ்யத்தில்‌ 
பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி  செய்கறவர்களே 
அதில்‌ பிரவேசிப்பார்கள்‌ என்று இயேசு கூறினார்‌. இரட்சிக்கப்பட்டிருக்க 
விரும்புபவர்கள்‌ திட்டவட்டமான நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும்‌: 
அவர்கள்‌ தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்குக்‌ கீழ்ப்படியும்‌ பொறுப்பைக்‌ 
கொண்டுள்ளனர்‌. இயேசு, “நீங்கள்‌ என்னிடத்தில்‌ அன்டாயிருந்தால்‌ என்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளுங்கள்‌” என்று கூறினார்‌ (யோவான்‌ 14:15). 











பிற்பாடு யோவான்‌ “நாம்‌ தேவனுடைய கற்பனைகளைக்‌ கைக்கொள்வதே 
அவரிடத்தில்‌ அன்புகூருவதாம்‌ ...” என்று எழுதினார்‌ (1 யோவான்‌ 5:3). 

வசனம்‌ 22. இயேசு சித்தரித்த காட்சியில்‌, கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
(கீழ்ப்படியாத சீஷர்கள்‌), நியாயத்தீர்ப்பு நாளாகிய அந்நாளில்‌” 
இயேசுவினிடத்தில்‌ கணக்கு ஒப்புவிப்பார்கள்‌.”? தீர்க்கதரிசனம்‌ உரைக்கும்‌, 
பிசாசுகளைத்‌ துரத்தும்‌ மற்றும்‌ அநேக அற்புதங்களைச்‌ செய்யும்‌ 
கள்ளத்கூர்க்தரிசியின்‌ திறன்‌, இயேசுவினால்‌ உறுதிப்படுத்தப்படவோ 
அல்லது மறுக்கப்படவோ இல்லை. இருப்பினும்‌, செய்தோம்‌ அல்லவா? 
என்ற வார்த்தைகள்‌, உடன்பாட்டுப்‌ பதிலை முன்னெதிர்‌ நோக்குகின்றன. 
அவ்வாறு செய்தனர்‌ என்று குறைந்தபட்சம்‌ அவர்கள்‌ நினைத்தனர்‌. அவர்கள்‌, 
இயேசுவின்‌ நாமத்தினோலே இந்த அற்புதங்களை உண்மையிலேயே 
நிகழ்த்தியிருக்கச்‌ சாத்தியக்கூறு உள்ளது. மாற்கு 9:38, 39ல்‌, அப்போஸ்கலரான 
யோவான்‌, சீஷர்களின்‌ குழுவில்‌ இல்லாத ஒருவர்‌, இயேசுவின்‌ நாமத்தினால்‌ 
அசுத்த ஆவியைக்‌ துரத்துவது பற்றி இயேசுவிடம்‌ முறையிட்டார்‌. நடபடிகள்‌ 
3:6 மற்றும்‌ 9:34 ஆதிய வசனங்களில்‌, அப்போஸ்தலர்கள்‌ இயேசுவின்‌ 
நாமத்தினாலே பேசி, வெற்றிகரமாகக்‌ குணமாக்கினார்‌. ஒரு சந்தர்ப்பத்தில்‌, 
மந்திரவாதிகளாகிய யூதரில்‌ சிலர்‌ இயேசுவின்‌ நாமத்தைத்‌ தங்கள்‌ சொந்த 
ஆதாயத்திற்காகப்‌ பயன்படுத்தினர்‌, ஆனால்‌ அவர்களின்‌ திட்டம்‌ 
முறியடிக்கப்பட்டது. அசுத்த ஆவி பிடித்திருந்த மனிதர்‌ அவர்கள்‌ மீது விழுந்து 
அவர்களை தாக்கி, அவர்களை நிர்வாணிகளாகவும்‌ காயப்பட்டவார்களாகவும்‌ 
அக்கிச்‌ சென்றார்‌ (நடபடிகள்‌ 19:13-16). 


61 


வசனம்‌ 28. இங்கு நாம்‌, கழ்ப்படியாதவர்களை இயேசு 
நியாயந்தீர்க்கையில்‌ அவரது தீர்ப்பைக்‌ காணுகிறோம்‌. சொல்லுவேன்‌ என்ற 
வார்த்தை இந்த சந்தர்ப்பப்பொருளில்‌, சட்டப்பூர்வமான ஒரு அறிவித்தலைச்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது. இந்த தனிநபர்கள்‌, இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்களாகத்‌ 
தங்களைக்‌ கருதிக்கொண்டு பெரிய அற்புதங்களைச்‌ செய்துகொண்டி ருக்கையில்‌, 
அவர்கள்‌ உண்மையாக அவரது பின்பற்றாளர்களாக இருக்கவில்லை. 

இயேசு அவர்களிடம்‌ நான்‌ ஒருக்காலும்‌ உங்களை அறியவில்லை 
என்று தெளிவாகக்‌ கூறினார்‌. புத்தியில்லாத ஐந்து கன்னிகைகளைப்‌ பற்றிய 
அவரது உவமையில்‌ இதே கருத்துணர்வு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது 
(25:12; காண்க லூக்கா 13:25). இந்தச்‌ சொல்விளக்கத்தின்‌ மூலம்‌ இயேசு 
அர்த்தப்படுத்தியது என்ன? “நான்‌ ஒருக்காலும்‌ உங்களை அறியவில்லை” என்ற 
அறிவிப்பு, புறக்கணித்தலின்‌ சூத்திரமாக உள்ளது (காண்க 26:70, 72, 74). 
பவுல்‌, “கர்த்தர்‌ தம்முடையவர்களை அறிவார்‌” என்று உரைத்தார்‌. பின்பு 
அவர்‌ “இறிஸ்துவின்‌ நாமத்தைச்‌ சொல்லுகிற எவனும்‌ அநியாயத்தைவிட்டு 
விலகக்கடவன்‌” என்று கூறினார்‌ (2 தீமோத்தேயு 2:19). 

அக்ரைமச்‌ செய்கைக்காரரே, என்னைவிட்டு அகன்றுபோங்கள்‌ 
என்ற வார்த்தைகள்‌, சங்கதம்‌ 6:9ஐப்‌ பிரதிபலிக்கன்றன. சங்கத்தில்‌ 
இருந்து வரும்‌ வார்த்தைகள்‌, தற்போதய சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ உள்ளது 
போன்று, பொல்லாங்கு செய்பவர்களைப்‌ பார்த்து ஒரு நியாயாதிபதி 
பேசும்‌ வார்த்தைகளாக இருப்பதற்கு மாறாக, துன்புறும்‌ நீதிமான்‌ 
தம்மைத்‌ துன்புறுத்துபவர்களைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ வார்த்தைகளாக உள்ளன. 








“என்னைவிட்டு அகன்றுபோங்கள்‌” என்பது, கழ்ப்படி யாதவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரசன்னத்தில்‌ இருந்து வெளியேற்றப்பட்டிருத்தல்‌ என்ற 
தண்டனையை அனுடவித்தலைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது (2 தெசலோனிக்கேயர்‌ 
1:9, 10; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:7, 8; 22:14, 15). இந்தப்‌ பொய்‌ 
ஊழியர்கள்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுவதாக உரிமைகோரினாலும்‌, இவர்கள்‌ 
தொடர்ந்து “அக்ரெமச்‌ செய்கைக்காரர்களாகவே” உள்ளனர்‌. கிரேக்க 
மொழியில்‌, “செய்கை” என்ற வார்த்தை, நிகழ்கால வினையெச்சமாக உள்ளது, 
இது தொடர்ந்து நடைபெறும்‌ செயலைக்‌ குறிக்றெது. அவர்கள்‌ எண்ணற்ற 
நற்செயல்களைச்‌ செய்வதாக உரிமைகோரிக்கொண்டாலும்‌, அவர்கள்‌ 
கீழ்ப்படியாத வாழ்வை வாழ்ந்தனர்‌. 


இரண்டு வகையான கட்டுவோர்கள்‌ (7:24-27) 


அ கையால்‌, நான்‌ சொல்லிய இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
இவைகளின்படி செய்கின்றவன்‌ எவனோ, அவனைக்‌ கன்மலையின்மேல்‌ தன்‌ 
வீட்டைக்‌ கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடு வேன்‌. 

பெருமழை சொரிந்து, பெரும்வெள்ளம்‌ வந்து, காற்று அடித்து, 
அந்த வீட்டின்மேல்‌ மோதியும்‌, அது விழவில்லை; ஏனென்றால்‌, அது 
கன்மலையின்மேல்‌ அஸ்திபாரம்‌ போடப்பட்டிருந்தது. 

நான்‌ சொல்லிய இந்த வார்த்தைகளைக்கேட்டு, இவைகளின்படி 
செய்யாதிருக்றெவன்‌ எவனோ, அவன்‌ தன்‌ வீட்டை மணலின்மேல்‌ கட்டின 
புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான்‌. 

24 பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம்‌ வந்து, காற்று அடித்து, அந்த 


62 


வீட்டின்மேல்‌ மோதினபோது அது விழுந்தது; விழுந்து முழுவதும்‌ அழிந்தது 


என்றார்‌. 


வசனம்‌ 24. இருவகையான கேட்பவர்கள்‌ (அல்லது கட்டுபவர்கள்‌) பற்றிய 
ஒரு உவமையுடன்‌ இயேசு தமது பிரசங்கத்தை முடித்தார்‌. இதில்‌ அவர்‌, நான்‌ 
சொல்லிய இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு. இவைகளின்படி செய்கிறவன்‌ 





எவனோ என்று இருமுறை பேசினார்‌ (7:24, 26). கர்த்தருடைய வார்த்தைகள்‌, 
மக்கள்‌ தங்கள்‌ பண்பைக்‌ கட்டி எழுப்ப வேண்டிய அஸ்திபாரமாக உள்ளன. 
கேள்விப்படுதல்‌ மாத்திரம்‌ போதுமானதாக இருப்பதில்லை; ஒருவர்‌ அவரது 
வார்த்தைகளின்படி செய்யவும்‌ வேண்டும்‌. “கேட்குதல்‌” மாத்திரம்‌ என்பதற்கு 
நேர்மாறாக “செய்தல்‌” என்பதன்‌ முக்கியத்துவத்தை வேதாகமம்‌ திரும்பத்‌ 
திரும்ப வலியுறுத்துகிறது. “வசனத்தைக்‌ கேட்கிறவராக” மாத்திரம்‌ இருந்து 
“செய்றெவராக” இராமற்போகிறவார்‌ தம்மையே வஞ்சித்துக்‌ கொள்வதாக 
யாக்கோபு கூறினார்‌ (யாக்கோபு 1:22-25). வசனத்தின்படி செய்கிறவர்களே 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌ (காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:3). 

இயேசுவின்‌ வசனத்திற்குக்‌ கழ்ப்படிந்தவர்களை அவர்‌ கன்மலையின்மேல்‌ 
தன்‌ வீட்டைக்‌ கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிட்டார்‌. “கன்மலை” 
என்பது “பெரிய பாறை” அல்லது “திடமான அடிப்பாறை” (ற2௭) என்பதாக 
உள்ளது. இவ்வகையான பாறையானது, உறுதியான, அசைக்க இயலாத 
மற்றும்‌ பாதுகாப்பான அஸ்திபாரமாக அமைறெது. ஞானமுள்ள மனிதரின்‌ 
வீட்டின்மீது புயல்கள்‌ மோதும்போது, அது உறுதியாக நிற்கிறது. பாறையின்மீது 
கட்டப்பட்டிருத்தல்‌ என்பது இயேசுவின்‌ உபதேசத்துற்குக்‌ &ீழ்ப்படிகலுக்குச்‌ 
சமமானதாக உள்ளது. நாம்‌ நமது ஆவிக்குரிய வீடுகளை அவரது சத்தியம்‌ என்ற 
படுகைப்பாறையின்மீது கட்டும்போது, நமக்கு எதிராக வாழ்வின்‌ புயல்கள்‌ 
வலிவாக மோதினாலும்‌, நமது விசுவாசம்‌ நிலைத்து மற்றும்‌ உறுதியாக நிற்கும்‌. 

வசனம்‌ 25. தொடர்ந்து இயேசு, பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம்‌ 
வந்து, காற்று அடித்து, அந்த வீட்டின்மேல்‌ மோதியும்‌, அது விழவில்லை; 
ஏனென்றால்‌, அது கன்மலையின்மேல்‌ அஸ்திபாரம்‌ போடப்பட்டிருந்தது 
என்று கூறினார்‌. இவ்விடத்தில்‌ கிரேக்க மொழிப்பதிப்பு, சொல்விளையாடல்‌ 
ஒன்றை (ஓரosepesan ... epesen) சுட்டிக்காண்பிக்கிறது. உவமையின்‌ இந்தப்‌ 
பகுதியை, லியோன்‌ மோரீஸ்‌ அவர்கள்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்தார்‌: 
“வீட்டின்மீது காற்றுகள்‌ வீழ்ந்தன, ஆனால்‌ அது விழவில்லை.” இயேசுவின்‌ 
உரைக்குப்‌ பின்னணியைக்‌ குறித்து மவுன்ஸ்‌ அவர்கள்‌, “இவ்வுருவகம்‌ 
பலஸ்தீன நாட்டின்‌ தட்பவெப்ப சூழ்நிலைகளில்‌ இருந்து வருகிறது. ஆண்டின்‌ 
பெரும்பகுதியில்‌ இந்த நாடு உலர்ந்தே காணப்படும்‌, ஆனால்‌ இலையுதிர்காலத்து 
மழையைத்‌ தொடர்ந்து, திடீரென்று பெய்யும்‌ பெருமழையினால்‌ ஏற்படும்‌ 
குண்ணீர்‌ வெள்ளம்‌, கால்வாய்கள்‌ வழியே பெருக்கெடுத்தோடி, தாங்கள்‌ 
வழியில்‌ இருக்கும்‌ எல்லாவற்றையும்‌ கொண்டுபோய்விடும்‌” என்று கூறினார்‌. 
மலைப்பிரசங்கத்தை இயேசு முன்வைத்தபோது, அவர்‌ கலிலேயாக்‌ கடலுக்கு 
அருகாமையில்‌ இருந்தார்‌; மற்றும்‌ இந்தக்‌ காட்யெமைவு, இந்த உவமைக்கான 
பின்னணிக்கு இன்னொரு சாத்தியக்கூறை அளித்திருக்கலாம்‌. வில்க்கின்ஸ்‌ 
அவர்கள்‌ பின்வரும்‌ கருத்தை முன்மொழிந்தார்‌: 





63 


கலிலேயாக்‌ கடலின்‌ ஓரத்தில்‌ சூழ்ந்திருக்கும்‌ வண்டல்‌ மண்ணானது, 
கோடைகால மாதங்களில்‌ கடினமான மேற்பரப்பைக்‌ கொண்டிருந்தது. 
ஆனால்‌ ஞானத்துடன்‌ வீடு கட்டுபவர்‌ இப்படிப்பட்ட மேல்பகுதி 
சூழ்நிலைகளினால்‌ முட்டாளாக்கப்பட மாட்டார்‌. கீழே உள்ள 
பாறைப்பகுதியைக்‌ கண்டுபிடிப்பதற்குச்‌ சிலவேளைகளில்‌ அவர்‌, 
மேற்பரப்பில்‌ இருந்து பத்து அடிவரையிலும்கூடத்‌ கோண்டிப்பார்ப்பார்‌, 
பின்பு அங்கே அவர்‌ தமது வீட்டிற்கான அஸ்திபாரத்தை இடுவார்‌ [லூக்கா 
6:46-49]. குளிர்கால மழை வரும்போது, யோர்தான்நதியின்‌ நிரம்பி 
வழியும்‌ கரைகள்‌ கடலுக்குள்‌ பாய்ந்கோடி வரும்போது, வண்டல்மண்‌ 
மேற்பரப்பில்‌ கட்டப்பட்ட வீடுகள்‌ உறுதியில்லாத அஸ்திபாரத்தைப்‌ 
பெற்றிருக்கும்‌; ஆனால்‌ கன்மலையின்மீது கட்டப்பட்ட வீடுகள்‌ 
வெள்ளங்களை சமாளிக்கக்‌ கூடியவையாக இருக்கும்‌.” 


வசனங்கள்‌ 26, 27. இதற்கு நேர்மாறாக, இந்த உவமையின்‌ வரும்‌ 
புத்தியில்லாத மனிதர்‌, மணலின்மேல்‌ கட்டினார்‌. மணல்‌ உறுதியற்ற 
தன்மை உடையது, இது தொடர்ந்து மாறிக்‌ கொண்டிருக்கும்‌, மற்றும்‌ இது 
வெள்ளத்தினால்‌ சுலபமாக அடித்துச்‌ செல்லப்படும்‌. புத்தியில்லாத மனிதரின்‌ 
வீட்டின்மீது புயல்‌ அடிக்கும்போது, அது விழுந்தது; விழுந்து முழுவதும்‌ 
அழிந்தது. மக்கள்‌ அடிக்கடி, “மனுஷருடைய சூதும்‌ வஞ்சிக்றெதற்கேதுவான 
குந்திரமுமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளை” ஏற்றுக்கொள்வதினால்‌ 
தங்கள்‌ ஆவிக்குரிய வீடுகளை மணலின்மீது கட்டுகின்றனர்‌ (எபேசியர்‌ 4:14). 
அவர்களின்‌ விசுவாசமானது, கருத்துக்கள்‌, யூகங்கள்‌ மற்றும்‌ கட்டுக்கதைகள்‌ 
ஆகியவற்றை அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளது (காண்க 2 தீமோத்தேயு 4:1- 
4). நமது ஆவிக்குரிய வீடுகள்‌ பரிசோதிக்கப்படும்‌ என்று இயேசு தெளிவாகக்‌ 
கூறினார்‌. கன்மலையின்மீது கட்டப்பட்டவை நித்திய நியாயத்தீர்ப்பு என்ற 
பரிசோதனையில்‌ நிலைத்து நிற்கும்‌. எப்போதும்‌ இடம்மாறிக்‌ கொண்டிருக்கும்‌ 
மணலின்மீது கட்டப்பட்டவை “அந்த நாளில்‌” நிலைநிற்கக்‌ கூடாதவையாக 
இருக்கும்‌ (சங்கதம்‌ 1:6; 127:1; மத்தேயு 15:13). 











மக்கள்‌ கூட்டத்தின்‌ திகைப்பு (7:28, 29) 


28 இயேசு இந்த வார்த்தைகளைச்‌ சொல்லி முடித்தபோது, அவர்‌ 
வேதபாரகரைப்‌ போல்‌ போதியாமல்‌, அதிகாரமுடையவராய்‌ அவர்களுக்குப்‌ 
போதித்தபடியால்‌, 

“ஜனங்கள்‌ அவருடைய போதகத்தைக்குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்‌. 


வசனம்‌ 28. இயேசு இந்த வார்த்தைகளைச்‌ சொல்லி முடித்தபோது, 
என்ற வார்த்தைகள்‌ அல்லது இவற்றிற்குச்‌ சமமான வார்த்தைகள்‌, மத்தேயு 
சுவிசேஷத்தில்‌ ஐந்து முறைகள்‌ தோன்றுகின்றன (7:28; 11:1; 13:53; 19:1; 26:1), 
இவைகள்‌ இயேசுவின்‌ போதனைப்‌ பகுதிகள்‌ ஐந்தை முடித்து வைக்கின்றன. 
இந்தப்‌ பிரசங்கம்‌, அவரது முழுச்‌ செய்தியும்‌ எதைப்பற்றியது என்பது குறித்த 
அடிப்படைக்‌ கூறுகளைக்‌ கொண்டுள்ளது. அவரது செய்தியின்‌ எஞ்சியபாகம்‌ 
முழுமையும்‌ அவரது சொந்த ஊழியம்‌ முழுவதிலும்‌ எடுத்துரைக்கப்பட்டது. 





64 


வசனம்‌ 29. இந்தப்பிரசங்கத்கைக்‌ கேட்ட மக்கள்‌, இயேசுவின்‌ 
வார்த்தைகளினால்‌ திகைப்பு அடைந்தனர்‌. அவர்‌ வேதபாரகரைப்போல்‌ 
போதியாமல்‌, அதிகாரமுடையவராய்‌ அவர்களுக்குப்‌ போதித்தார்‌. “அதிகாரம்‌” 
என்பதற்கான (6௦50) கிரேக்க வார்த்தை, ஆட்சி செய்ய அல்லது ஆளுகை 
செலுத்த ஒரு நபர்‌ கொண்டுள்ள அதிகாரம்‌ அல்லது சட்டப்படியான உரிமை 
யைக்‌ குறிக்கிறது (காண்க 8:9; 9:6; 10:1; 21:23). இயேசு தமது பிரதான 
கட்டளையில்‌ இவ்வார்த்தையைப்‌ பயன்படுத்தினார்‌ (28:18). வேதபாரகர்கள்‌ 
முற்கால  யூதக்கல்வியாளர்களின்‌ எழுத்துக்களில்‌ இருந்து, நீண்ட 
வசனப்பகுதிகளை மேற்கோள்‌ காண்பிப்பதன்‌ மூலம்‌ போதித்தனர்‌. அவர்கள்‌ 
குங்கள்‌ முன்னோர்களின்‌ கூற்று என்ற தாங்கும்‌ முட்டு இன்றி கருத்துக்களை 
விளக்க அஞ்சினர்‌. A. 1. ராபர்ட்ஸன்‌ அவர்கள்‌, “இந்த உரைகளின்‌ மாதிரிகள்‌ 
மிஷ்னா மற்றும்‌ கெமெரா ஆகிய நூல்களில்‌ நமக்காகப்‌ பாதுகாக்கப்பட்டுள்ளது, 
இவை இரண்டும்‌ தொகுக்கப்பட்டபோது, யூதர்களின்‌ தல்மூத்‌ என்ற 
புத்தகம்‌, மனிதகுல வரலாற்றில்‌ கற்பனை செய்யப்படக்‌ கூடிய ஒவ்வொரு 
பிரச்சனைக்கும்‌, சாரமற்ற, சோர்வு உண்டாக்கும்‌ இணைவற்ற கட்டளைகளைக்‌ 
கொண்டதாக இருந்தது” என்று எழுதினார்‌.“? யூத போதகர்களுக்கு நேர்மாறாக, 
இயேசு தமது ஜீவனுள்ள, சொந்த மற்றும்‌ விவரிப்பான போதனைகளை, 
தேவனுடைய அதிகாரம்‌ பெற்ற வார்த்தையாக முன்வைத்தார்‌ (காண்க 
யோவான்‌ 5:27; 10:18; 17:2). அவர்‌ தமது போதனையைப்‌ பின்தாங்க மனித 
அதிகாரம்‌ எதுவும்‌ தேவைப்பட்ட வராக இருக்கவில்லை. இந்தப்பிரசங்கத்தில்‌ 
அவரது அதிகாரத்துவம்‌, “என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” (5:18, 
20, 22, 26, 28, 32, 34, 39, 44; 6:2, 5, 16, 25, 29) மற்றும்‌ “நான்‌ சொல்லிய 
இந்த வார்த்தைகளை” (7:24, 26) என்ற திறவுகோல்‌ சொற்றொடர்களால்‌ 
வலியுறுத்தப்பட்டுள்ளது. 


௮ பாடங்கள்‌ “5444 


“தர்ப்பிடாதிருங்கள்‌” (7:1-5) 
ஒருவர்‌, இன்னொருவர்‌ செய்வது போன்ற அல்லது அதைக்‌ காட்டிலும்‌ 
அதிகம்‌ தீவிரமான பாவங்களில்‌ தாம்‌ ஈடுபட்டிருக்கும்போதே, மற்றவரைப்‌ 
பாவத்திற்காக மாய்மாலமாகத்‌ தீர்ப்பிடுதலை இயேசு கண்டனம்‌ செய்தார்‌. 
மவுன்ஸ்‌ அவர்கள்‌ பின்வருமாறு விளக்கப்படுத்தினார்‌: 


மனித இயல்பு, நமது சொந்தத்‌ தவறுகளைக்‌ காட்டிலும்‌ 
மற்றவர்களின்‌ குறைபாடுகளின்‌ மீது அதிக கவனம்‌ செலுத்தும்படி 
நம்மைத்‌ தூண்டுகிறது. நமது சொந்த செயல்களுக்கு ஏதேனும்‌ 
ஒருவகையில்‌ நடைமுறைப்படுத்தப்படாத மிக உயர்வான நீதியின்‌ தர 
அளவையினுடைய அடிப்படையில்‌ மற்றவர்களை மதிப்பீடு செய்ய நாம்‌ 
சாய்கிறோம்‌.“! 
மற்றவர்களைப்‌ பற்றிய நமது மதிப்பீடுகளில்‌ நாம்‌ நியாயமாக இருப்பதற்கு, 
பல வழிகாட்டு குறிப்புகளை நாம்‌ பின்பற்றியாக வேண்டும்‌. உலகத்தை மாற்ற 
ஒருவா்‌ முயற்சி செய்வதற்கு முன்‌ அவர்‌ தன்னைத்தான்‌ மாற்றிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


65 


நாரம்‌, நமது சொந்த வாழ்வை மதிப்ப செய்தாக வேண்டும்‌. நாம்‌ 
மற்றவர்களிடத்தில்‌ குற்றமாக காணும்‌ அதே விஷயங்களை நாமே 
செய்கிறோமா என்று நம்மையே நாம்‌ கேட்டுக்கொள்ள வேண்டும்‌. 

Dw புற்று wis மின. DCLG அறை Db Fis 
வேண்டும்‌. அவர்கள்‌ கூறுவதில்‌ உள்ள சில உண்மைகள்‌, நாம்‌ மேன்மையான 
மக்கள்‌ ஆவதற்கு உதவக்கூடும்‌. இரும்பை இரும்பு கருக்கிடும்‌ (நீதிமொழிகள்‌ 
27:17). 

முதல்‌ மனப்பதிவு கை நாசம்‌ அதா Nanas 
கூடாது. ஒரு சந்திப்பு என்பது, ஒரு நபரைப்‌ பற்றி அறிவதற்கோ அல்லது 
புரிந்துகொள்வதற்கோ வழக்கமாகப்‌ போதுமானதாக இருப்பதில்லை. 
சிலவேளைகளில்‌ முதல்‌ மனப்பதிவுகள்‌ தவறானவையாக உள்ளன. 

நாரம்‌ வில7வில்‌ முடி வெடுதது 2 கூடாது. மற்றவர்களைப்‌ பற்றிய நமது 
முடிவுகள்‌, வதந்திகளின்‌ அடிப்படையில்‌ அமையாது இருக்கும்படிக்கு, எல்லா 
உண்மைகளையும்‌ சேகரித்து அவற்றை உறுதிப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 

இரசம்‌ மக்களை ஒன்றுபோல்‌ 9242ம்‌ வகையான மக்கா இக்க 
கூடாது; ஒரு நபரின்‌ இனம்‌, பால்‌ அல்லது சமூகப்பொருளாதார நிலை 
என்பவற்றின்‌ அடிப்படையில்‌ அவரை அல்லது அவளைத்‌ தீர்ப்பிடுதல்‌ 
நியாயமானகல்ல. 

சவம்‌ அதிகமாக விமர்சிப்பதற்கு முன்னர்‌ நாம்‌ மற்ற மரின்‌ 
குழ்றநிலைகள்‌ டுற்ரி ஆராய்ந்து பார்க்க வேண்டும்‌. அந்த நபர்‌ தனது வாழ்வில்‌ 
சில கடினமான பிரச்சனைகளைக்‌ கையாண்டு கொண்டிருக்ககூடும்‌. ஒருவேளை 
நாம்‌ அந்த நபரின்‌ இடத்தில்‌ இருந்தால்‌ அதேபோன்று நடந்திருக்கக்‌ கூடும்‌. 

DMD WMI TMI EDC, DW Css 
மதிரி செய்ய்‌ வேண்டும்‌. மற்ற மக்களின்‌ ஆவிக்குரிய சூழ்நிலைகள்‌ பற்றி 
நாம்‌ அக்கறையாக இருக்கிறோமா (கலாத்தியர்‌ 6:1-4), அல்லது அவர்களைக்‌ 
காட்டிலும்‌ நாம்‌ மேன்மையானவர்கள்‌ என்ற கருத்தை மாத்திரம்‌ ஏற்படுத்த 
முயற்சி செய்கிறோமா? 

WT: இன்னொருவரைத்‌ தீர்ப்பிட முயற்சி செய்யும்‌ 
மாய்மாலக்காரர்‌ பற்றிய இயேசுவின்‌ விவரிப்பானது நமக்கு ஒரு 
எச்சரிக்கையாகச்‌ செயல்படுகிறது. 

டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


பூரணரான பிதா (2:7-11) 

பூமிக்குரிய தந்தையர்கள்‌, பூரணமற்றவர்களாகவும்‌ பாவம்‌ 
நிறைந்தவர்களாகவும்‌ இருந்தபோதிலும்‌, தங்கள்‌ பிள்ளைகளுக்கு நல்ல 
ஈவுகளைக்‌ கொடுக்கின்றனர்‌ என்று இயேசு சுட்டிக்‌ காண்பித்தார்‌. பூமிக்குரிய 
தந்தையர்களை உற்றுநோக்குதல்‌ மூலம்‌ நாம்‌, பரலோகத்தில்‌ உள்ள பிதாவின்‌ 
அன்பையும்‌ ஜெபத்தில்‌ அவருடன்‌ நமது உறவையும்‌ நன்கு புரிந்துகொள்ள 
முடியும்‌. 

இன்றைய நாட்களில்‌, பூமிக்குரிய தந்தையர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளின்‌ 
தேவைகளை நிறைவேற்றுவதில்‌ அதிக ஆற்றலைச்‌ செலவிடுகின்றனர்‌. 
அவர்கள்‌, உணவு உடை மற்றும்‌ உறைவிடம்‌ உட்பட, வாழ்வின்‌ 





66 


அடிப்படைத்‌ தேவைகளைக்‌ கொண்டிருப்பதை அந்தப்‌ பெற்றோர்கள்‌ 
உறுதிப்படுத்திக்கொள்கின்றனர்‌. இதற்கும்‌ அதிகமாக, தந்தையர்கள்‌ 
குங்கள்‌ பிள்ளைகளுக்குக்‌ கல்வி மூலமாக புத்திக்கூர்மை மேம்பாடு அடைய 
உதவுகின்றனர்‌. அவர்களின்‌ வீட்டுப்பாடம்‌ மற்றும்‌ விசேஷ பாடத்திட்டப்‌ 
பணியில்‌ இவர்கள்‌ உதவிசெய்து, பள்ளிக்குழுக்களிலும்‌ சங்கங்களிலும்‌ 
பணிசெய்து, அவர்களின்‌ புத்தகங்கள்‌ மற்றும்‌ தனிப்பயிற்சி ஆயெவற்றிற்குப்‌ 
பணம்‌ செலுத்துகின்றனர்‌. இவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகள்‌ விளையாட்டுத்திறன்‌ 
பெற உதவுகின்றனர்‌, வீட்டின்‌ பின்புறம்‌ உள்ள மைதானத்தில்‌ பந்து 
விளையாட்டில்‌ அவர்களுடன்‌ பல மனிகளைச்‌ செலவிடுகின்றனர்‌. தந்தையர்கள்‌ 
தங்கள்‌ பிள்ளைகள்‌ ஆவிக்குரிய வகையில்‌ மேம்பாடு அடைவதற்காக, 
அவர்களுக்கு வேதாகமத்தை வாசித்துக்‌ காண்பிக்கின்றனர்‌, அவர்களுடன்‌ 
ஜெபிக்கின்றனார்‌, கிறிஸ்தவ வாழ்வை மாதிரியாகக்‌ காண்பிக்கன்றனர்‌, 
அவர்களை ஆராதனைக்கு அழைத்துச்‌ செல்கின்றனர்‌ மற்றும்‌ அவர்களுக்கு 
வேதாகம வகுப்புகளில்‌ போதிக்கின்றனர்‌. தந்தையர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 





இவை எல்லாவற்றையும்‌ செய்கின்றனர்‌ என்றால்‌, பரலோகத்தில்‌ உள்ள பிதா 
தமது பிள்ளைகளுக்குப்‌ பயன்படும்படி எவ்வளவு அதிகம்‌ செய்யமாட்டார்‌? 
பூமிக்குரிய பிதாக்களைப்‌ போல்‌, நமது பரலோகத்தின்‌ பிதாவும்‌, நாம்‌ 
கேட்பதற்கு முன்னரே, பெரியவையும்‌ சிறியவையுமான நமது கவலைகள்‌ 
மற்றும்‌ தேவைகளைப்‌ பற்றி அக்கறை கொள்கிறார்‌. சிலவேளைகளில்‌ அவர்‌, 
வாழ்வின்‌ சிரமங்களுடன்‌ போராட நம்மை அனுமதிக்கிறார்‌, அது நமது 
சொந்த நன்மைக்கும்‌ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும்‌ அது நல்லது என்று அவர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. பல வேளைகளில்‌ அவர்‌, நாம்‌ கேட்பதற்கு முன்னரே நமக்குத்‌ 
தேவையானவற்றைத்‌ தருகிறார்‌, மற்றும்‌ நாம்‌ அவருக்கு நன்றி செலுத்த 
மறந்தாலும்‌, தொடர்ந்து அவ்வாறு செய்கிறார்‌. மற்ற வேளைகளில்‌ அவர்‌, 





நாம்‌ அவர்மீது அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும்‌ என்பதற்காகவும்‌ அவரைச்‌ 
சார்ந்திருக்க வேண்டியதை நாம்‌ உணர்ந்தறிய வேண்டும்‌ என்பதற்காகவும்‌ நாம்‌ 
அவரிடம்‌ கேட்க வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்புகிறார்‌. நமது பிதாவானவர்‌, 
பொறுப்பற்ற வகையில்‌ நாம்‌ கையாளும்‌ ஒரு ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு 
எடுத்துப்போடலாம்‌. இருப்பினும்‌ பூமிக்குரிய தந்தையர்கள்‌ போலின்றி, நமது 
பரலோக பிதா பூரணமானவராக இருக்கிறார்‌ மற்றும்‌ நம்மைக்‌ கவனித்துக்‌ 
கொள்வதற்கு எல்லையற்ற ஆதாரமூலங்களைக்‌ கொண்டுள்ளார்‌. 

டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


பொன்விதி (7:12) 

“பொன்‌ விதி” என்று அறியப்பட்டுள்ள விதியில்‌ இயேசு, “ஆதலால்‌, 
மனுஷர்‌ உங்களுக்கு எவைகளைச்செய்ய விரும்புகிறீர்களோ, அவைகளை 
நீங்களும்‌ அவர்களுக்குச்‌ செய்யுங்கள்‌” என்று அறிவுறுத்தினார்‌ (7:12). நமது 
அன்றாட வாழ்வில்‌, இந்த போதனைக்கான நடைமுறைப்‌ பயன்பாடுகள்‌ 
பலவற்றை நாம்‌ காண முடியும்‌. 

முதலாவது, அவரது கூற்றின்‌ எளிமைத்தன்மையைக்‌ கவனியுங்கள்‌. 
இது எவரொருவரும்‌ கீழ்ப்படியப்‌ போதுமான அளவு எளிமையானதாக 
உள்ளது. நாம்‌ மற்றவர்களை நடத்தும்‌ வகைக்கு, இது நம்மீது தனிப்பட்ட 
வகையில்‌ பொறுப்பை வைக்கிறது, மற்றும்‌ இது அவர்கள்‌ நம்மை நடத்தும்‌ 


67 


விதத்தினால்‌ தீர்மானிக்கப்படுவதில்லை. அவர்களிடம்‌ நாம்‌, “நீங்கள்‌ என்னை 
எவ்வாறு நடத்தினாலும்‌ பரவாயில்லை, நான்‌ உங்களை மரியாதையுடனும்‌ 
கண்ணியத்துடனும்‌ நடத்துவேன்‌, நீங்கள்‌ என்னை எவ்வாறு நடத்த நான்‌ 
விரும்புகிறேனோ, அவ்வாறே உங்களை நடத்துவேன்‌” என்று சாராம்சமாகக்‌ 
கூறுகிறோம்‌. 

இரண்டாவது, இந்தக்கூற்று “எவைகளை ... அவைகளை” என்று 
கூறுவதால்‌, எந்த ஓன்றையும்‌ அல்லது எவரொருவரையும்‌ இது விலக்கி 
வைப்பதில்லை. நாம்‌ பெறக்கூடிய எந்தவிதமான நடக்கையும்‌ அல்லது எந்த 
நபரும்‌ விடப்படுவதில்லை; இது நம்மை வெறுக்றெ மற்றும்‌ நம்மைத்‌ தவறாக 
நடத்துகிற யாவரையும்கூட உள்ளடக்குகிறது. நமது விரோதிகளைக்‌ கூட நாம்‌ 
எவ்வாறு நடத்த வேண்டும்‌ என்பதற்கு, நமது கர்த்தர்‌ உதாரணத்தை அமைத்து 
வைத்தார்‌ (லூக்கா 23:34; 1 பேதுரு 2:21). 

மூன்றாவது, இந்த கூற்று ஒரு கருத்துரை என்பதைக்‌ காட்டிலும்‌ 
மேலானதாக உள்ளது. இது, இயேசு தம்மைப்‌ பின்பற்றுபவர்களுக்குக்‌ கொடுத்த 
வலிவார்ந்த அறிவிப்பாக, நடக்கைக்கான பின்பற்ற வேண்டிய விதியாக 
உள்ளது. இதனால்‌ இந்த விதியை வேறு எந்த விதமாகவும்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 
சாத்தியமற்றதாக உள்ளது. இது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும்‌, இந்தக்‌ 
கட்டளைக்கு நாம்‌ கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக உள்ளது. 





வாழ்வதற்கான விதி (7:12) 

மக்கள்‌ பொன்விதியின்படி வாழ்வார்கள்‌ என்றால்‌, நமது நாட்கள்‌, 
மற்றவர்களுடன்‌ நாம்‌ நடந்துகொள்ளும்‌ வகையில்‌ நேர்மையும்‌ தயவும்‌ 
நிரம்பியவைகளாக இருக்கும்‌. இருப்பினும்‌, மக்கள்‌ அடிப்படையாகப்‌ 
பின்வரும்‌ ஏழு விதிகளில்‌ ஒன்றின்படி வாழ்கின்றனர்‌ என்று கூறப்பட்டுள்ளது: 

1. சகதி வீதி என்பது இவையாவற்றிலும்‌ மிகவும்‌ கீமானதாக உள்ளது. இது 
சுயநலமான மற்றும்‌ கீர்த்தியற்ற வாழ்வு நடையாக உள்ளது. சாக்கடை போன்ற 
இந்தத்‌ தத்துவத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள்‌, மற்றவர்களை ஆளுவார்கள்‌ 
அல்லது அழிப்பார்கள்‌. 

2. சமண்‌ வீதி என்பது “அனுபவிக்கும்‌ நபர்‌,” இன்பம்‌ துய்க்கும்‌, 
பொருளாதாய வாழ்வுநடையாக உள்ளது. இது எப்பிக்கூரார்களின்‌ தத்துவமாக 
இருந்தது - “புசிப்போம்‌ குடிப்போம்‌ களிப்பாயிருப்போம்‌, ஏனெனில்‌ நாளை 
நாம்‌ இறப்போம்‌.” 

3. இரும்பு வீதி என்பது “பலமே எல்லாவற்றையும்‌ சரியாக்குகிறது” 
என்பதன்‌ விதியாக உள்ளது. இது நல்ல சமாரியன்‌ என்ற இயேசுவின்‌ 
உவமையில்‌, பயணியை அடித்து வழிப்பறி செய்தவர்களின்‌ தத்துவமாக 
இருந்தது. 

4. வெண்கல வதி என்பது பதிலுக்குப்பதில்‌ செய்யும்‌ விதியாக உள்ளது: 
“மற்றவர்கள்‌ உங்களை நடத்துவது போன்று நீங்கள்‌ அவர்களை நடத்துங்கள்‌” 
“கண்ணுக்குக்‌ கண்‌, பல்லுக்குப்‌ பல்‌.” இது “சட்டப்பூர்வமான விதி” என்றும்‌ 
அழைக்கப்பட்டுள்ளது. 

5. வென்னி வீதி என்பது “எதிர்மறை நன்மையின்‌ விதியாக உள்ளது. இந்த 
விதிப்படி வாழ்பவர்கள்‌ எவரொருவரையும்‌ ஒருக்காலும்‌ துன்புறுத்துவதில்லை, 
அனால்‌ அவர்கள்‌ எவரொருவருக்கும்‌ எந்த நன்மையும்‌ செய்வதும்‌ இல்லை. 








68 


6. பொன்பூச்சு வீதி என்பது பொன்விதியின்‌ மறுதலையாக உள்ளது: 
“மற்றவர்கள்‌ உங்களுக்கு எவைகளைச்‌ செய்ய நீங்கள்‌ விரும்புவதில்லையோ, 
அவைகளே நீங்களும்‌ அவர்களுக்குச்‌ செய்யாதிருங்கள்‌.” இந்த விதியை 
கடைப்பிடிக்க ஒரு நபர்‌ தேவபக்தியுள்ளவராக இருக்க வேண்டிய அவசியம்‌ 
இல்லை. 

7. பொன்‌ வீதி என்பது இந்த விதிகளில்‌ கடைசியானதாக உள்ளது. 
கிறிஸ்தவர்‌ அல்லாதவர்களாலும்‌ இது ஒழுக்கத்தின்‌ உயர்நெறியாக 
ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. ஹெர்பெர்ட்‌ ஹூவர்‌ என்பவர்‌ அமெரிக்கா 
ஐக்கியநாட்டின்ஜனாதிபதியாக இருக்கையில்‌, “மனித பலவீனத்தின்காரணமாக, 
பொன்விதியானது அன்றாடம்‌ தனது மீறுதல்களைக்‌ கொண்டுள்ளது, ஆனால்‌ 
இந்த மாபெரும்‌ கொள்கையானது, பொது நன்மையை இலக்காகக்‌ கொண்டது, 
இது நாம்‌ வாழும்‌ இந்த நவீன உலகத்தின்‌ எல்லா சக்திகளையும்‌ ஊடுருவி 
அவற்றை மிகவும்‌ ஆழமாக மாற்றி அமைக்கிறது” என்று கூறினார்‌. உலகத்தில்‌ 
உள்ள ஒவ்வொருவரும்‌ இந்த விதியை நடைமுறைப்படுத்தச்‌ செய்தல்‌ என்பது 
சாத்தியமற்றதாக இருக்கலாம்‌; ஆனால்‌ இயேசுவை விசுவாசிப்பதாக உரிமை 
கோருபவர்கள்‌ மாத்திரமே இதைப்‌ பின்பற்றுவார்கள்‌ என்றால்‌, அது என்ன 
ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும்‌!” 








தோர்வுசெய்தல்‌ (7:13-27) 

தோர்வுசெய்தல்களை நாம்‌ அன்றாடம்‌ எதிர்கொள்கிறோம்‌. 
சிலவேளைகளில்‌ நாம்‌, நல்லதற்கும்‌ மிகநல்லதற்கும்‌ இடையில்‌ ஒன்றைத்‌ 
தேர்ந்து கொள்கிறோம்‌. மற்ற வேளைகளில்‌ நாம்‌, தீமையான இரண்டு 
விஷயங்களில்‌ குறைவான தீமையுடைய ஒன்றைத்‌ தேர்ந்து கொள்கிறோம்‌. 
தற்போதய வசனப்‌ பகுதியில்‌, தேர்ந்துகொள்ளுதல்கள்‌ என்பவை நன்மை 
மற்றும்‌ இமை என்ற இரண்டில்‌ ஒன்றாக உள்ளது என்பது தெளிவு. நாம்‌ 
பின்வருபவற்றிற்கு இடையில்‌ ஒன்றைத்‌ தேர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக 
இருக்கிறோம்‌: 


. இடுக்கமான வழி அல்லது விசாலமான வழியில்‌ நடத்தல்‌ (7:13, 14); 
. நல்ல கனி கொடுத்தல்‌ அல்லது கெட்ட கனி கொடுத்தல்‌ (7:15-20); 
. கீழ்ப்படிதல்‌ அல்லது கழ்ப்படியாதிருத்தல்‌ (7:21-23); 

கன்மலை மீது அல்லது மணல்‌ மீது கட்டுதல்‌ (7:24-27). 


இ டி. 13 வ 


சரியான பாதையைத்‌ தேர்ந்துகொள்ளுதல்‌ 
(7:13, 14) 
இவ்வசனங்களில்‌ இயேசு, இரு வெவ்வேறு அடைவிடங்களுக்கு 
வழிநடத்தும்‌, வாழ்வின்‌ இரண்டு பாதைகளுக்கு இடையில்‌ தேர்ந்து 
கொள்ளுதலை விவரிக்க, பாதையின்‌ உருவகத்தைப்‌ பயன்படுத்தினார்‌. 
நடப்பதற்கு இவ்விரு பாதைகளில்‌ எதைத்‌ தேர்ந்துகொள்கிறோம்‌ என்பது 
முற்றிலும்‌ நமக்கு விடப்பட்டுள்ளது. படைப்பின்‌ தொடக்கத்தில்‌ இருந்தே - 
ஏதேன்‌ தோட்டத்தில்‌ ஆதாம்‌ மற்றும்‌ ஏவாள்‌ ஆகியோரில்‌ இருந்தே - தேவன்‌ 
மக்களை அவர்களே தங்கள்‌ சொந்தமாகத்‌ தேர்வுசெய்து கொள்ளுதலை 





69 


ஏற்படுத்திக்கொள்ளும்படி அனுமதித்து இருக்கிறார்‌. 

கிறிஸ்தவ வாழ்வு என்பது அடிக்கடி, ஒரு “வழி” என்ற வகையில்‌ 
விவரிக்கப்படுகிறது. உண்மையில்‌ அது, தொடக்ககால சபை அறியப்பட்டிருந்த 
பெயர்களில்‌ ஒன்றாக உள்ளது (நடபடிகள்‌ 9:2; 24:14). சங்க்தக்காரர்‌ 
“நீதிமான்களின்‌ வழி” மற்றும்‌ “துன்மார்க்கரின்‌ வழி” ஆயெவற்றிற்கு இடையில்‌ 
ஒன்றைத்‌ தேர்ந்து கொள்ள வேண்டியதைப்‌ பற்றி விவரித்தார்‌ (சங்கதம்‌ 1:1-6). 
கிறிஸ்தவ யுகத்தின்‌ வருகையைச்‌ சுட்டிக்காண்பித்த தீர்க்கதரிசனம்‌ ஒன்றில்‌ 
ஏசாயா பின்வருமாறு எழுதினார்‌: 


[1 


அங்கே பெரும்பாதையான வழியும்‌ இருக்கும்‌; 

அது பரிசுத்த வழி என்னப்படும்‌; 

தீட்டுள்ளவன்‌ அதிலே நடந்துவருவதில்லை; 

அந்த வழியில்‌ நடக்கிறவர்கள்‌ 

பேதையராயிருந்தாலும்‌ திசைகெட்டுப்‌ போவதில்லை (ஏசாயா 35:8). 


ஆவிக்குரிய வகையில்‌ இளைப்படைதலை வெற்றிகொள்ளத்‌ தமது 
வாசகர்களை ஊக்குவிக்க எழுதியவரான, எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, 
“அகையினால்‌, நெகிழ்ந்த கைகளையும்‌ தளர்ந்த முழங்கால்களையும்‌ நீங்கள்‌ 
திரும்ப நிமிர்த்தி, ... உங்கள்‌ பாதங்களுக்கு வழிகளைச்‌ செவ்வைப்படுத்துங்கள்‌” 
என்று கூறினார்‌ (எபிரெயர்‌ 12:12, 13). 

இஸ்ரவேல்‌ மக்கள்‌ கானான்‌ நாட்டிற்குள்‌ பிரவேசிக்க ஆயத்தமாகிக்‌ 
கொண்டிருக்கையில்‌, மோசே ஒரு பிரியாவிடை உரை கொடுப்பதற்காக 
மக்களை ஒன்றுகூட்டி, வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட நாட்டிற்கு 
அவர்களுடன்‌ தாம்‌ செல்லப்போவதில்லை என்று தகவல்‌ தெரிவித்தார்‌ 
(உபாகமம்‌ 31:2). இந்தக்‌ கடைசிப்‌ பேருரையில்‌ அவர்‌, தேவனுக்கு அவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும்‌ என்ற உணர்வூட்டும்‌ 
வேண்டுகோளை வீடுத்தார்‌ (உபாகமம்‌ 30:19). 

இதே போன்று யோசுவாவும்‌ தமது மரணத்திற்குச்‌ சற்று முன்னர்‌, 
பின்வருமாறு கூறி இஸ்ரவேல்‌ மக்களுக்கு அறைகூவல்‌ விடுத்தார்‌: 


ஆகையால்‌ நீங்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, அவரை உத்தமமும்‌ 
உண்மையுமாய்ச்‌ சேவித்து, உங்கள்‌ பிதாக்கள்‌ நதிக்கு அப்புறத்திலும்‌ 
எகிப்திலும்‌ சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு, கர்த்தரைச்‌ சேவியுங்கள்‌. 
கர்த்தரைச்‌ சேவிக்கிறது உங்கள்‌ பார்வைக்கு ஆகாததாய்க்‌ 
கண்டால்‌, பின்னை யாரைச்‌ சேவிப்பிர்கள்‌ என்று இன்று 
தெரிந்துகொள்ளுங்கள்‌; நதிக்கு அப்புறத்தில்‌ உங்கள்‌ பிதாக்கள்‌ 
சேவித்த தேவார்களைச்‌ சேவிப்பீர்களோ? நீங்கள்‌ வாசம்பண்ணுகிற 
கேசத்துக்‌ குடிகளாயெ எமோரியரின்‌ தேவர்களைச்‌ சேவிப்பீர்களோ? 
நானும்‌ என்‌ வீட்டாருமோவென்றால்‌, கர்த்தரையே சேவிப்போம்‌ 
(யோசுவா 24:14, 15; NIV). 


ஏறக்குறைய வடக்கு இராஜ்யம்‌ முற்றிலுமாக பாகால்‌ வணக்கத்திற்கு 
எடுத்துச்‌ செல்லப்பட்டிருக்கையில்‌, பாகாலின்‌ தீர்க்ககரிசிகளைக்‌ கர்மேல்‌ 
மலையின்மீது எலியா சந்தித்தார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ மக்களின்‌ மார்க்கரீதியான 


70 


சமரசத்தை மறுத்துரைத்து, “நீங்கள்‌ எந்த மட்டும்‌ இரண்டு நினைவுகளால்‌ 
குந்திக்குந்தி நடப்பீர்கள்‌? கர்த்தர்‌ தெய்வமானால்‌ அவரைப்‌ பின்பற்றுங்கள்‌; 
பாகால்‌ தெய்வமானால்‌ அவனைப்‌ பின்பற்றுங்கள்‌” என்று கூறினார்‌ 
(1 இராஜாக்கள்‌ 18:21). 

யூதாமக்களுக்கு முன்னால்‌ இருந்த தேர்வுசெய்தலை அவர்களுக்கு 
எரேமியா நினைவூட்டினார்‌: எருசலேமிலேயே இருந்து அதனுடன்‌ 
அழிக்கப்படுதல்‌ அல்லது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நெருங்கிக்‌ கொண்டு 
இருந்ததால்‌, அங்கிருந்து ஓடுதல்‌. அவர்‌, “இதோ, நான்‌ உங்கள்‌ முன்னே 
ஜீவவழியையும்‌ மரணவழியையும்‌ வைக்கிறேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
என்று எழுதினார்‌ (எரேமியா 21:8). 

மக்கள்‌ தேர்ந்து கொள்வதற்கு இரு விஷயங்கள்‌ மாத்திரமே இருப்பதாக, 
தொடக்கத்தில்‌ இருந்தே தேவன்‌ தெளிவாகக்‌ கூறியிருக்கிறார்‌. நாம்‌ 
தேவனுக்குக்‌ தீழ்ப்படிவதையேோ அல்லது அவருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
இருப்பதையோ தேர்ந்து கொள்ளலாம்‌. தேவனிடத்தில்‌ சேருவதற்கு 
பல வழிகள்‌ அல்ல ஆனால்‌ ஒரே வழிதான்‌ உள்ளது (யோவான்‌ 14:6. 
பரலோகத்திற்கு வழிநடத்தும்‌ சாலைகள்‌ பல இருப்பதில்லை; ஒன்றே 
ஒன்றுதான்‌ உள்ளது (7:14). உண்மையான தேவபக்தியையோ அல்லது 
பொய்யான தேவபக்தியையோ நாம்‌ தோந்துகொண்டாகவேண்டும்‌ (15:9). 
மலைப்பிரசங்கம்‌ என்பது, நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தும்‌ தேவனுடைய நீதி 
மற்றும்‌ நித்திய மரணத்திற்கு வழிநடத்தும்‌ வேதபாரகர்‌ பரிசேயர்‌ ஆகியோரின்‌ 
மாய்மாலம்‌ ஆகியவற்றிற்கு இடையில்‌ நேரெதிர்‌ ஒப்பீடாக உள்ளது (5:20). 








நெருக்கமான வழியும்‌ 
விசாலமான வழியும்‌ (7:13, 14) 

“விசாலமான” வழி என்பது சகிப்புத்தன்மையுடன்‌ சமமாக்கப்‌ 
பட்டுள்ளது. எந்தக்‌ காரணத்திற்காவது சகிப்புத்தன்மை இல்லாதிருப்பது 
பொல்லாத குணமாகும்‌ என்று மக்களில்‌ பலர்‌ நம்புகின்றனர்‌. சிலவேளைகளில்‌ 
சகிப்புத்தன்மை இல்லாதிருத்தல்‌ மோசமானதாக உள்ளது என்பது நிச்சயம்‌; 
ஆனால்‌ தேவன்‌ தூஷிக்கப்படும்போது, சத்தியம்‌ தாக்கப்படும்போது 
அல்லது தேவனுடைய வசனத்திற்குப்‌ பதிலாக (மக்களின்‌) கருத்துக்கள்‌ 
ஏற்படுத்தப்படும்போது, சகிப்புத்தன்மை இல்லாதிருத்தல்‌ என்பது 
சரியானதாகவே உள்ளது. நாம்‌ அற்பமான ஆவிஉடையவர்களாவோ அல்லது 
வெறுப்பு நிறைந்தவார்களாகவேோ இருக்கக்‌ கூடாது, ஆனால்‌ வேதாகமம்‌ 
போதிக்கும்‌ விஷயத்திற்காக உறுதியாக நிலைநிற்கவும்‌, தவறான நம்பிக்கைகள்‌ 
மற்றும்‌ நடைமுறைகள்‌ ஆகியவற்றை ஏற்க மறுக்கவும்‌ வேண்டும்‌. 
மற்ற தேவர்கள்‌ பற்றி (4:10), பிரிவுபட்ட பற்றுறுதி பற்றி (12:30) மற்றும்‌ 
தேவனிடத்தில்‌ சேர வேறு வழிகளைப்‌ போதிப்பவர்கள்‌ பற்றி (யோவான்‌ 10:1- 
10; 14:6) இயேசு சகிப்புத்தன்மை இல்லாதிருந்தார்‌. 

தேவனுடைய வழி நெருக்கமானதாக உள்ளது, ஏனெனில்‌ அது சத்தியம்‌ 
மற்றும்‌ பரிசுத்தம்‌ ஆகியவற்றின்‌ வழியாக உள்ளது. “விசாலமான சிந்தை” 
கொண்டிருத்தல்‌ என்பது விரும்பத்தக்க பண்பாக இருக்கிறது என்பது போன்ற 
வகையில்‌, கிறிஸ்தவர்கள்‌ அடிக்கடி “குறுகிய சிந்தை” கொண்டவர்கள்‌ என்று 





71 


அழைக்கப்பட்டுள்ளனர்‌. இவ்வசனப்‌ பகுதியில்‌ இயேசு, இதற்கு மிகச்சரியாக 
எதிரான கருத்தைப்‌ பரிந்துரைத்தார்‌. “விசாலமான சிந்தை” கொண்டிருத்தல்‌ 
நல்லதல்ல என்றும்‌ “குறுகிய சிந்தை” கொண்டிருத்தல்‌ அவசியமானதாக 
உள்ளது என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. “விசாலமான சிந்தை” கொண்டிருத்தல்‌ 
என்பது “திறந்த மனம்‌” கொண்டிருத்தல்‌ என்பது போல்‌ அல்ல. “திறந்த 
மனம்‌” கொண்டிருத்தல்‌ என்பது நல்லது, ஏனெனில்‌ அது சத்தியத்தை 
நாடவும்‌ புரிந்துகொள்ளவும்‌ உதவுகிறது, இதற்கு நேர்மாறாக, விசாலமான 
சிந்தை என்பது, எதிர்க்கருத்துக்கள்‌ எதையும்‌, ஒழுக்கம்‌ அல்லது மாறுபட்ட 
வாழ்வுநடை என்ற எதையும்‌ ஏற்றுக்கொள்ளுதல்‌ என்று அர்த்தப்படுகிறது. 
இதனால்தான்‌, நாம்‌ இந்த விசாலமான வழியில்‌ நடப்பதைத்‌ தவிர்க்க 
வேண்டும்‌ என்று இயேசு எச்சரித்தார்‌. 

இயேசு, “ஆகையால்‌ நீங்கள்‌ உங்கள்‌ பாவங்களில்‌ சாவீர்கள்‌ என்று 
உங்களுக்குச்‌ சொன்னேன்‌; நானே அவர்‌ என்று நீங்கள்‌ விசுவாசியாவிட்டால்‌ 








உங்கள்‌ பாவங்களிலே சாவீர்கள்‌”; “சத்தியத்தையும்‌ அறிவீர்கள்‌, சத்தியம்‌ 
உங்களை விடுதலையாக்கும்‌” என்று கூறினார்‌ (யோவான்‌ 8:24, 32). மேலும்‌ 
அவா்‌, “என்‌ பரமபிதா நடாத நாற்றெல்லாம்‌ வேரோடே பிடுங்கப்படும்‌” 
என்றும்‌ கூறினார்‌. (15:13). “வேற்றுமையான உபதேசங்களையும்‌ 
போதியாதபடிக்கு ... சிலருக்குக்‌ கட்டளையிடும்‌”படியும்‌ (1 தீமோத்தேயு 1:3), 
“உன்னைக்குறித்தும்‌ உபதேசத்தைக்குறித்தும்‌ எச்சரிக்கையாயிரு, இவைகளில்‌ 
நிலைகொண்டிரு, இப்படிச்‌ செய்வாயானால்‌, உன்னையும்‌ உன்‌ உபதேசத்தைக்‌ 
கேட்பவர்களையும்‌ இரட்சித்துக்கொள்ளுவாய்‌” (1 தீமோத்தேயு 4:16) 
என்றும்‌ தீமோத்தேயுவைப்‌ பவுல்‌ வேண்டிக்கொண்டார்‌. நித்தியஜீவனுக்குச்‌ 
செல்லும்‌ வழி மிகவும்‌ நெருக்கமானதாக உள்ளது, ஒருசிலரே அதைக்‌ கண்டு 
பிடிக்கின்றனர்‌. 


கர்த்தாவே! கர்த்தாவே! (7:21-23) 

மக்களில்‌ சிலர்‌, தாங்கள்‌ பிதாவின்‌ சித்தத்தின்படி 
செய்திருக்கவில்லை என்பதை நியாயத்தீர்ப்பு நாளில்‌ கண்டறிதல்‌ என்பது 
எவ்வளவு பரிதாபகரமானதாக இருக்கும்‌! ஒரு நபர்‌ உண்மையான கிறிஸ்தவ 
வாழ்வை வாழ்கிறார்‌ என்பதை அவர்‌ எவ்வாறு நிச்சயப்படுத்திக்‌ கொள்ள 
முடியும்‌? பவுல்‌, “நீங்கள்‌ விசுவாசமுள்ளவர்களோவென்று உங்களை 
நீங்களே சோதித்து அறியுங்கள்‌; உங்களை நீங்களே பரீட்சித்துப்‌ பாருங்கள்‌. 
இயேசுகிறிஸ்து உங்களுக்குள்‌ இருக்கிறாரென்று உங்களை நீங்களே 
அறியீர்களா? நீங்கள்‌ பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால்‌ அறியீர்கள்‌” என்று 
எழுதினார்‌ (2 கொரிந்தியர்கள்‌ 13:5). நமது வாழ்வில்‌ கிறிஸ்தவ கிருபைகளைக்‌ 
கூட்டுதல்‌ மூலம்‌ நமது “அழைப்பு” “உறுதிப்படுத்தப்பட” முடியும்‌ என்பதைப்‌ 
பேதுரு கெளிவாக்கினார்‌ (2 பேதுரு 1:5-11). 





குறிப்புகள்‌ 

IDouglas R. A. Hare, Matthew, Interpretation (Louisville: John Knox Press, 1993), 
76.2Mishnah Sotah 1.7; காண்க Talmud Shabbath 127b. Michael J.Wilkins, “Matthew,” 
in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, Mark, Luke, 


72 


ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 50. “Talmud Rosh ha- 
Shanah 16b. David Hill, The Gospel of Matthew, The New Century Bible Commentary 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 146; காண்க Leviticus 
Rabbah 29.3. “Craig S. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1999), 241. “காண்க Talmud Arakhin 16b; Baba 
Bathra 15b. °Talmud Baba Metzia 59b. °1 Maccabees 1:16, 41, 42, 47; 2 Maccabees 6:18-7:42. 
1தல்மூக்‌ என்ற புத்தகத்தில்‌, முக்கியமான உரையும்‌ “முத்துக்கள்‌” என்பதைக்‌ கொண்டு 
அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. (Kishin 390.) 

“தட்டுதல்‌” என்பது, தல்மூத்‌ புத்தகத்தில்‌ “ஜெபம்‌” என்பதற்கு ஒப்புவமையாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது, இது மொர்தேகாய்‌ “இரக்கத்தின்‌ கதவுகளைத்‌ தட்டினார்‌ 
மற்றும்‌ அவருக்கு அவைகள்‌ திறக்கப்பட்டன” என்று கூறுகிறது. (Megillah 12b.) 2. T. 
France, The Gospel According to Matthew, The Tyndale New Testament Commentaries (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 144; Robert H. Mounce, Matthew, 
New International Biblical Commentary (Peabody, Mass.: Hendrickson Publishers, 1991), 66. 
“Edwin Firmage, “Zoology,” in The Anchor Bible Dictionary, ed. David Noel Freedman (New 
York: Doubleday, 1992), 6:1147. “Hill, 149. Confucius Analects 15.23. 1580018108 Nicocles 
(The Cyprians) 61. Diogenes Laertius Lives of Eminent Philosophers 5.21. ’°Talmud Shabbath 
318. Tobit 4:15 (NRSV). 20Sirach 31:15 (NRSV). 

Letter of Aristeas 207. “லூக்கா 6:31ல்‌ இயேசுவினால்‌ தரப்பட்ட 
பொன்விதியானது, ஒருவர்‌ தமது விரோதிகளைச்‌ சிநேகித்தல்‌ மற்றும்‌ அவர்களை 
எதிர்த்துத்‌ தாக்காதிருத்தல்‌ என்ற சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ உள்ளதாகத்‌ தோன்றுகிறது 
(காண்க லூக்கா 6:27-36). 2ூMounce, 66. 24Jack P. Lewis, The Gospel According to Matthew, 
Part 1, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 113. °Talmud 
Shabbath 31a. 2°France, 146. °7Robert H. Gundry, Matthew: 4 Commentary on His Literary and 
Theological Art (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1982), 127. France, 
146. 2ரபீத்துவ இலக்கியத்தில்‌ இரண்டு சாலைகள்‌ கூடக்‌ சித்தரிக்கப்‌ பட்டுள்ளன. 
இவைகள்‌ பரதீசுக்கோ அல்லது கெகென்னாவுக்கோ வழிநடத்துகின்றன. (Tad 
Berakoth 28b.) “Donald A. Hagner, Matthew 1-13, Word Biblical Commentary, vol. 33A (Dallas: 
Word Books, 1993), 178. 


தாண்க Josesphus Antiquities 20.5.1, 2; Wars 2.13.5. 3 


காண்க Didache 11-13; 
16.3; Ignatius Philadelphians 2.1, 2. Hill, 151. “நல்லகனி என்பதற்கான குறிப்புகளுக்கு 
காண்க யோவான்‌ 15:8; கலாத்தியர்‌ 5:22-24; எபேசியர்‌ 5:9-12; கொலோசெயர்‌ 1:10; 
யாக்கோபு 3:17, 18. “அந்தநாள்‌” என்பதற்கான குறிப்புகளுக்குக்‌ காண்க மத்தேயு 
24:36; லூக்கா 10:12; 17:31; 21:34; 2 தெசலோனிக்கேயர்‌ 1:10; 2 தீமோத்தேயு 1:12, 
18; 4:8. “நியாயத்தர்ப்பின்‌ நாள்‌ பற்றிய விவரிப்புகளுக்கு காண்க மத்தேயு 24:36-51; 
25:31-46; நடபடிகள்‌ 17:30, 31; 2 கொரிந்தியர்‌ 5:10; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:11- 
15. Leon Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 182, n. 87. °#Mounce, 70. Wilkins, 53-54; 
காண்க Gordon Franz, “The Parable of the Two Builders,” Archaeology in the Biblical World 
3 (June 1995): 6-11. A. T. Robertson, Word Pictures in the New Testament, vol. 1, The Gospel 
According to Matthew-The Gospel According to Mark (Nashville: Broadman Press, 1930), 63. 
“Mounce, 64. “Herbert Hoover, address to World’s Conference of the Young Men’s 
Christian Association (YMCA), Cleveland, Ohio, 8 August 1931. “இந்த விவரிப்பை எழுதிய 
தோற்றக்கால எழுத்தாளர்‌ யார்‌ என்று அறியப்படவில்லை. 


76 
அற்புதங்களின்‌ முதல்‌ தொகுப்‌] 


[8:1-17) 


இந்த இடம்‌ வரையிலும்‌ மத்தேயு சுவிசேஷம்‌, இயேசுவின்‌ ஊழியத்தை, 
போதித்தல்‌, பிரசங்கித்தல்‌ மற்றும்‌ குணமாக்குதல்‌ என்ற வகையில்‌ 
சித்தரித்துள்ளது (4:23; காண்க 9:35). இப்போது மத்தேயு சுவிசேஷம்‌, 
பெரும்பாலும்‌ குணமாக்குதலை உள்ளடக்கிய இயேசுவின்‌ அற்புதங்களின்‌ 
தொகுப்பு ஒன்றைத்‌ தருகிறது (அதிகாரங்கள்‌ 8; 9). அற்புதங்கள்‌ மூன்று 
அடங்கிய மூன்று தொகுப்புகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன, இதில்‌ ஏழாவது 
அற்புத நிகழ்வு உண்மையில்‌ ஒன்றில்‌ இரண்டு அற்புதங்களைக்‌ கொண்டுள்ளது. 
இது மொத்தம்‌ பத்து அற்புதங்கள்‌ விரிவாகக்‌ கொடுக்கப்பட்ட தாக்குகிறது. 
அற்புதங்களின்‌ மூன்று தொகுப்புகள்‌ (8:1-17; 8:23-9:8; 9:18-34) சஷத்துவத்தை 
வலியுறுத்தும்‌ போதனைப்‌ பிரிவுகள்‌ இரண்டினால்‌ பிரிக்கப்பட்டுள்ளன (8:18- 
22; 9:9-17). 

இயேசு இந்த அற்புதங்களைச்‌ செய்தது எதற்காக? இவைகள்‌ எந்த 
நோக்கத்தை நிறைவேற்றின? இரக்கம்‌ உள்ள கிறிஸ்து ஒவ்வொருவரையும்‌ 








குணமாக்கவில்லை அல்லது மரித்திருந்த ஒவ்வொருவரையும்‌ 
உயிர்ப்பிக்கவில்லை என்பதால்‌, தாம்‌ செய்த அற்புதங்களை அவர்‌ எதற்காக 
நிகழ்த்தினார்‌? 


முதலாவது, மனிதப்‌ பரிதவிப்பில்‌ இருந்து (மக்களை) விடுவிக்கவும்‌ 
சாத்தியமான போதெல்லாம்‌ மனிதத்‌ தேவைகளை நிறைவேற்றவும்‌, இயேசு 
குமது அற்புதங்களைச்‌ செய்தார்‌. இரண்டாவது, அவரது அற்பதங்கள்‌ அவரது 
மேசியாத்துவ உரிமைகோருதல்களுக்குச்‌ சட்டப்பூர்வமான நிரூபணத்தை 
அளித்தன (யோவான்‌ 20:30, 31) மற்றும்‌ அவரைக்‌ குறித்து உரைக்கப்பட்ட 
பழைய ஏற்பாட்டுக்‌ தீர்க்ககரிசனங்களை நிறைவேற்றின (ஏசாயா 29:18, 19; 
35:4-6). 

இயேசு, தம்மீது கவனத்தை ஈர்ப்பதற்காக அற்புதங்களை ஒருக்காலும்‌ 
செய்யவில்லை, ஏனெனில்‌ அவரது ஊழியம்‌ முழுவதிலும்‌ அவர்‌ தம்மீது 
கவனத்தின்‌ வெளிச்சம்‌ விழுவதைத்‌ தவிர்த்து ஒதுக்கி இருந்தார்‌. பார்வைக்கு 
உகந்த தமது செயல்களை நோக்கி மக்கள்‌ மாற்றப்படுவதை அவர்‌ 








விரும்பாதிருந்தார்‌. உண்மையில்‌ அவர்‌ யாராக இருந்தார்‌ என்பதன்‌ மீதே 
அவர்களின்‌ விசுவாசம்‌ கவனம்‌ குவிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. 
பவுல்‌, “ஆதலால்‌ விசுவாசம்‌ கேள்வியினாலே வரும்‌, கேள்வி தேவனுடைய 
வசனத்தினாலே வரும்‌” என்று கூறினார்‌ (ரோமர்‌ 10:17). 

இயேசுவின்‌ அப்போஸ்தலர்கள்‌ அற்புதங்களை நிகழ்த்தக்‌ கூடிய- 
வார்கள்‌ ஆவார்கள்‌ என்று, இயேசு எதிர்காலத்தைப்‌ பற்றி அறிவித்தார்‌. 
அவருடையவைகள்‌ போன்றே, இவைகளும்‌ “அடையாளங்களாகச்‌” 


74 


செயல்படும்‌ (மாற்கு 16:20; காண்க எபிரெயர்‌ 2:1-4). அவரது வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேற்றப்பட்டபோது, அப்போஸ்தலர்கள்‌ இப்படிப்பட்ட அற்புத 
அடையாளங்களை, தேவனிடத்தில்‌ இருந்து தாங்கள்‌ பெற்றுப்‌ பிரசங்கித்த 
வசனத்தை உறுதிப்படுத்தப்‌ பயன்படுத்தினர்‌ (2 கொரிந்தியர்‌ 12:12). 

மத்தேயு 8:1-17 வசனப்பகுதி, இயேசுவினால்‌ நிகழ்த்தப்பட்ட மூன்று 
அற்புதங்களைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. இந்த அற்புதங்களினால்‌ பயனடைந்த 
நபர்கள்‌ ஒவ்வொருவரும்‌, யூதர்களினால்‌ சிறுமையாகக்‌ கண்ணோக்கப்‌ 
பட்டிருந்த ஒரு குழுவைச்‌ சார்ந்தவராக இருந்தனர்‌. இயேசு, ஒரு 
தொழுநோயாளியை, ஒரு புறஜாதியாரை மற்றும்‌ ஒரு பெண்ணைக்‌ 








குணமாக்கினார்‌. 


தொழுநோயாளியைக்‌ குணமாக்குதல்‌ (8:1-4) 


அவர்‌ மலையிலிருந்து இறங்கின போது, திரளான ஜனங்கள்‌ அவருக்குப்‌ 
பின்சென்றார்கள்‌. 

“அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன்‌ வந்து அவரைப்‌ பணிந்து: 
ஆண்ட வரே! உமக்குச்‌ சித்தமானால்‌, என்னைச்‌ சுத்தமாக்க உம்மால்‌ ஆகும்‌ 
என்றான்‌. 

இயேசு தமது கையை நீட்டி அவனைத்‌ தொட்டு: எனக்குச்‌ சித்தமுண்டு, 
சுத்தமாகு என்றார்‌. உடனே குஷ்ட ரோகம்‌ நீங்கி அவன்‌ சுத்தமானான்‌. 

*இயேசு அவனை நோக்கி: இதை நீ ஒருவருக்கும்‌ 
சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு; ஆயினும்‌, அவர்களுக்குச்‌ சாட்சியாக 
நீ போய்‌ ஆசாரியனுக்கு உன்னைக்காண்பித்து, மோசே கட்டளையிட்ட 
காணிக்கையைச்‌ செலுத்து என்றார்‌. 


வசனம்‌ 1. 4ம்‌ அதிகாரத்தின்‌ முடிவுப்பகுதி, “திரளான ஜனங்கள்‌” 
இயேசவைப்‌ பின்பற்றியதாகச்‌ சுட்டிக்காண்பித்தது (4:25). மேலும்‌ 
சம்‌ அதிகாரத்தின்‌ தொடக்கப்பகுதியும்‌, திரளான ஜனங்கள்‌ தம்மைப்‌ 
பின்பற்றுதலை, அவர்‌ ஒரு மலையின்‌ மீது ஏறிச்சென்று தமது சீஷர்களுக்குப்‌ 
போதிக்க ஒரு வாய்ப்பாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வதைத்‌ தூண்டியது. 
அந்த உரையை (அதிகாரங்கள்‌ 5-7) தொடர்ந்து, அவர்‌ மலையிலிருந்து 
இறங்கி வந்தார்‌. பத்துக்‌ கட்டளைகளுடன்‌ மோசே சீனாய்‌ மலையில்‌ 
இருந்து இறங்கி வந்த நிகழ்வைக்‌ குறிப்பிடும்போது (யாத்திராகமம்‌ 34:29), 
இதே போன்ற மொழிநடை பயன்படுத்தப்பட்டது. திரளான ஜனங்கள்‌ 
இன்னமும்‌ இயேசுவுக்குப்‌ பின்சென்றார்கள்‌ என்ற உண்மையானது, அவரது 
அற்புதங்களைக்‌ காண்பதற்கு எண்ணற்ற சாட்சிகள்‌ இருந்தனர்‌ என்பதைச்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது. இந்த அற்புதங்கள்‌ பற்றிய விபரமானது, அவரைச்‌ 
சுற்றிலும்‌ இருந்த மக்கள்‌ கூட்டத்தைப்‌ பற்றிய குறிப்புரையைக்‌ கொண்டு 
தொடங்கி அதே போன்ற குறிப்புரையுடன்‌ முடிறெது (8:1; 9:36-38). 

வசனம்‌ 2. பழைய ஏற்பாட்டுக்காலங்களில்‌ போன்றே 
இயேசுவின்‌ நாட்களிலும்‌ தொழுநோய்‌ என்பது தேவனால்‌ தரப்பட்ட 
பலவீனப்படுத்தும்‌ தண்டனையாக இருந்தது (லேவியராகமம்‌ 13; 14; 
எண்ணாகமம்‌ 12:10, 12). வேதாகமம்‌ எழுதப்பட்ட காலத்தில்‌ இருந்த 


7 


தொழுநோயானது நவீன காலத்தின்‌ ஹான்ஸன்‌ நோய்தானா அல்லவா 
என்பதைப்‌ பற்றிய கருத்தில்‌ மருத்துவக்‌ கோட்பாட்டாளர்கள்‌ பிரிவு 
பட்டுள்ளனர்‌. “தொழுநோய்‌” (றா) என்ற வார்த்தை ஒரு தனிநோயை அல்ல, 
ஆனால்‌ (சோரியாஸிஸ்‌, படைநோய்‌, விட்டிலிகோ, காசத்‌ தொழுநோய்‌ மற்றும்‌ 
வெண்தொழுநோய்‌ ஆதிய) தோல்நோய்களின்‌ வகைகளைக்‌ குறிப்பதாக 
உள்ளது. 

இந்தத்‌ தொழுநோயாளி இயேசுவை அணுகும்‌ தைரியம்‌ கொண்டிருந்தார்‌ 
என்பது வியப்புக்கு உரியதாகும்‌. நியாயப்பிரமாணத்தின்படி, தீட்டான 
தொழுநோயாளி, சமூகத்தில்‌ இருந்து தள்ளி வசிக்க வேண்டும்‌ மற்றும்‌ 
தமக்கு அருகில்‌ மற்றவர்கள்‌ வராதிருக்கும்படி, தமது உதடுகளின்மீது 
கையை வைத்துக்கொண்டு, “தீட்டு தீட்டு!” என்று கூறி எச்சரிக்க வேண்டும்‌ 
(லேவியராகமம்‌ 13:45, 46; எண்ணாகமம்‌ 5:2-4). பத்து தொழுநோயாளிகளை 
இயேசு குணமாக்யெபோது, அவர்கள்‌ “தூரத்திலே நின்று” இருந்தனர்‌ லூக்கா 
17:12). அதற்குப்‌ பதிலாக இந்தத்‌ தொழுநோயாளி வந்து அவரைப்‌ பணிந்து 
கொண்டார்‌. K]V வோதகமம்‌, அந்த மனிதர்‌ இயேசுவை “தொழுதுகொண்டார்‌” 
என்று கூறுகிறது. Pர௦$kபாe௦்‌ என்ற கிரேக்க வினைச்சொல்‌, ஆராதனையில்‌ 
தேவனுக்கு முன்பாகக்‌ குனிந்து வணங்குதலை அல்லது மேசியாத்துவ அரசர்‌ 
என்ற வகையில்‌ இயேசுவுக்குக்‌ கனம்‌ செலுத்துதலைக்‌ குறித்து அடிக்கடி 
பயன்படுத்தப்பட்டுள்ளது (காண்க 2:2ன்‌ மீதான விளக்கங்கள்‌). 

தொழுநோயாளி, தம்மைக்‌ குணமாக்கும்படி இயேசுவை வேண்டிக்‌ 
கேட்டார்‌, அவர்‌ “ஆண்டவரே! உமக்குச்‌ சித்தமானால்‌, என்னைச்‌ 
சுத்தமாக்க உம்மால்‌ ஆகும்‌ என்று கூறினார்‌.” அவர்‌ தம்மைக்‌ குணமாக்க 
இயேசு கொண்டிருந்த திறன்‌ பற்றி சந்தேகம்‌ எதையும்‌ வெளிப்படுத்தவில்லை; 
அவர்‌ கர்த்தர்‌ ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்‌ கொண்டிருந்த மனவிருப்பம்‌ பற்றி 
மாத்திரமே கேள்வி கேட்டார்‌. யூதப்பாரம்பரியத்தின்படி, தொழுநோய்‌ 
என்பது பாவத்திற்குத்‌ தண்டனையாக இருந்தது என்ற கண்ணோட்டத்தில்‌, 
இந்தக்‌ கேள்வி எழும்பியிருக்க வாய்ப்பு இருந்தது. தேவனுடைய நாமத்தைத்‌ 
தூஷித்தல்‌, பாலுறவுரீதியான ஒழுக்கக்கேடு, கொலை, விபசாரம்‌ மற்றும்‌ 
விசேஷமாக அவதூறு பேசுதல்‌ ஆகியவை இப்படிப்பட்ட பாவங்களில்‌ 
உள்ளடங்கின.' தொழுநோயை அவதூறு பேசுதலுடன்‌ இணைத்தல்‌ 
என்பது மோசேக்கு எதிராக மிரியாம்‌ பேசிய நிகழ்வில்‌ தனது வேர்களைக்‌ 
கொண்டிருந்தது (எண்ணாகமம்‌ 12:1-15). ஒருவேளை இந்தத்‌ தொழுநோயாளி, 
தாம்‌ செய்த பாவத்திற்கான ஒரு தண்டனை என்ற வகையில்‌ மாத்திரம்‌ தனது 
வியாதியை இயேசு கண்ணோக்கி அதன்‌ காரணமாகத்‌ தன்னைக்‌ குணமாக்க 











மாட்டார்‌ என்று தனக்குள்‌ யோசனை செய்திருக்கலாம்‌. 

வசனம்‌ 3. இம்மனிதர்‌ நோய்தொற்றியவராக இருந்ததால்‌, எந்த 
நபரும்‌ செய்திராத ஒரு விஷயத்தை இயேசு செய்தார்‌: அவர்‌ அவனைத்‌ 
தொட்டார்‌. தொழுநோயாளியைத்‌ தொடுதல்‌ அல்லது தொழுநோயாளியால்‌ 
தொடப்படுதல்‌ என்பது நியாயப்பிரமாணத்தின்கழ்‌ தடை மெய்யப்பட்டிருந்தது 
(லேவியராகமம்‌ 5:3-6). தொழுநோயாளியைத்‌ தொடுதல்‌ என்பது ஒரு 
யூதரைத்‌ தீட்டுப்படுத்திற்று. “இயேசு மனதுருக, கையை நீட்டி அவனைத்‌ 
தொட்டு” என்று கூறும்‌ மாற்கு 1:41ம்‌ வசனம்‌ இயேசுவின்‌ இருதயத்தை 
வெளிப்படுத்துறெது. 


76 


இயேசு, எனக்குச்‌ சித்தமுண்டு, சுத்தமாகு என்று பதில்‌ அளித்தார்‌. அந்த 
மனிதர்‌ உடனே குணமாக்கப்பட்டார்‌, எந்தத்‌ தாமதமும்‌ இன்றி அந்த வியாதி 
உடனே மறைந்து போனது. உடலைக்‌ தொட்டதினால்‌ தொழுநோயாளி 
இயேசுவைக்‌ தீட்டாக்குவதற்குப்பதிலாக, இயேசு தமது தெய்வீக வல்லமை 
யினால்‌ தொழுநோயாளியைச்‌ சுத்தமாக்கினார்‌. அவர்‌ அம்மனிதரின்‌ 
பழைய சரீரத்தை அவருக்கு மீட்டுக்கொடுத்தார்‌, சமூகத்தில்‌ மறுபடியும்‌ 
பிரவேசிக்க அவரைக்‌ தகுஇப்படுத்தினார்‌. தொழுநோயாளிகள்‌ அற்புதமாய்க்‌ 





குணமாக்குதல்‌ என்பது மேசியா வந்திருந்தார்‌ என்பதை முன்னுரைக்கும்‌ 
அடையாளங்களில்‌ ஒன்றாக இருந்தது (11:2-6). 

வசனம்‌ 4. அந்த மனிதரைக்‌ குணமாக்யெபின்பு இயேசு அவருக்கு இரண்டு 
அறிவுறுத்துதல்கள்‌ கொடுத்தார்‌. முதலாவது அவர்‌, இதை நீ ஒருவருக்கும்‌ 
சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு என்ற கட்டளையைக்‌ கொடுத்தார்‌. 
இயேசு, தமது போதனையை யூத மக்கள்‌ இடைமறிக்காதபடிக்கும்‌ ரோம 
அதிகாரிகளின்‌ கவனத்தைப்‌ பெறாதபடிக்கும்‌, இதுபோன்ற அறிவுத்துதலைச்‌ 
சிலவேளைகளில்‌ இயேசு கொடுத்தார்‌ (9:30; 12:16; 16:20; 17:9). இந்த 
அற்புதம்‌ வெளியரங்கமாக நிகழ்த்தப்பட்டதால்‌. அந்த அறிவுறுத்துகல்‌ 
எவ்வாறு செயல்படுத்தப்‌ பட்டிருக்கக்‌ கூடும்‌ என்று ஒருவர்‌ வியப்படையலாம்‌. 
இருப்பினும்‌, பிற்பாடு இது, இந்த அற்புதம்‌ தனிப்பட்ட காட்சியமைவில்‌, 
மக்கள்‌ கூட்டம்‌ புறப்பட்டுச்‌ சென்றபின்பு நடந்தது என்று சுட்டிக்காட்டலாம்‌. 
மற்றும்‌, மாற்கு மற்றும்‌ லூக்கா ஆகிய சுவிசேஷங்களில்‌ கூறப்படும்‌ 
வரிசைமுறையில்‌ இருந்து வேறுபடும்‌ அற்புதங்களின்‌ தொகுப்பு ஒன்றை 
மத்தேயு சுவிசேஷகர்‌ முன்வைத்து இருப்பதால்‌, மத்தேயு கண்டிப்பான 








நாள்வரிசை முறையைப்‌ பின்பற்றினார்‌ என்று நாம்‌ எதிர்பார்க்கக்‌ கூடாது. 

இரண்டாவதாக இயேசு, நீ போய்‌ ஆசாரியனுக்கு உன்னைக்காண்பித்து, 
மோசே கட்டளையிட்ட காணிக்கையைச்‌ செலுத்து என்று 
தொழுநோயாளியிடம்‌ கூறினார்‌. தோல்வியாதிகள்‌ கொண்டோரைப்‌ 
பரிசோதிக்கும்‌ பொறுப்பு ஆசாரியா்களுக்கு இருந்தது. இம்மனிகர்‌ சுத்தமானவர்‌ 
என்று அறிவிக்கப்படுவதற்கு ஆசாரியர்‌ ஒருவர்‌ தேவைப்பட்டார்‌, Robert 
11. Mowce அவர்களின்‌ கூற்றுப்படி, ஆசாரியர்கள்‌, “பொதுசுகாதாரத்திற்கு 
ஆலயத்தொடர்புடைய ஊழியக்காரர்களாக” இருந்தனர்‌.” தொழுநோயாளி 
குணமானது எவ்வாறு அதிகாரத்துவப்‌ படுத்தப்பட வேண்டும்‌ என்பதையும்‌ 
என்ன காணிக்கை செலுத்தப்பட வேண்டும்‌ என்பதையும்‌ நியாயப்பிரமாணம்‌ 
குறிப்பாக உரைத்திருந்தது (லேவியராகமம்‌ 14:1-32). சுத்திகரிக்கப்பட்ட 
தொழுநோயாளி, ஏற்ற காணிக்கைகளை அளிப்பதற்கு எருசலேமில்‌ இருந்த 
தேவாலயத்திற்குப்‌ பயணம்‌ செய்ய வேண்டியிருந்தது. 

“அவர்களுக்குச்‌ சாட்சியாக” என்ற சொற்றொடரின்‌ அர்த்தம்‌ தன்னில்‌ 
புதிரான ஒரு அம்சத்தைக்‌ கொண்டுள்ளது. இச்சொற்றொடரின்‌ தெளிவற்ற 
நிலையானது இரண்டு கேள்விகளை எழுப்புகிறது. முதலாவது, “அவர்களுக்கு” 
என்ற பிரதிப்பெயர்ச்சொல்‌ யாரைக்‌ குறிக்கிறது? அது “ஆசாரியார்களை” 
குறிப்பதாக இருக்க முடியும்‌, ஆனால்‌ “ஆசாரியனுக்கு” என்ற வார்த்தை 
இவ்வசனத்தில்‌ ஒருமையில்‌ இருப்பதால்‌, இது கேள்விக்குரியதாக 
உள்ளது. “அவர்களுக்கு” என்பது அனேகமாக “மக்கள்‌ கூட்டத்தை” 
அல்லது மிகப்பொதுவாக “மக்களை” குறிப்பதாக இருக்கலாம்‌ (8:1). 


77 


இரண்டாவதாக, “சாட்சியாக” என்பது எதைக்‌ குறிக்கிறது? (1) ஒருவேளை 
இது, குணமாக்கப்பட்ட தொழுநோயாளி இயேசுவைப்‌ பற்றிய சாட்சியாக 
அவர்களிடத்தில்‌ விளங்குவார்‌ என்று அர்த்தப்படுத்துவதாக இருக்கலாம்‌. 
2 மக்கள்‌ இயேசுவினிடத்தில்‌ கொண்டிருந்த அவிசுவாசத்தின்‌ காரணமாக, 
அந்த மனிதர்‌ அவர்களுக்கு எதிராக ஒரு சாட்சியமாக இருந்திருக்கக்‌ கூடிய 
இன்னொரு சாத்தியக்கூறு உள்ளது. (3) தக்க பலிகளைச்‌ செலுத்தும்படி 
அந்த மனிதரை இயேசு அனுப்பியது, அம்மனிதர்‌ நியாயப்பிரமாணத்திற்குக்‌ 
கழ்ப்படிதலை பரப்புதலுக்கு ஒரு சாட்சியாக இருந்திருக்க முடியும்‌ (காண்க 
5:17-20). இருப்பினும்‌, சுத்தமாக்கப்பட்ட தொழுநோயாளி, தம்மை இயேசு 
குணமாக்கியதை “ஒருவருக்கும்‌ சொல்லாதபடி” இருக்க வேண்டியிருந்தது 
என்பது, இந்த மூன்று கருத்துக்களிடம்‌ உள்ள பிரச்சனையாக இருக்கிறது. 
(4) நான்காவதாக உள்ள ஒரு தெரிவு பின்வருமாறு: இந்தத்‌ தொழுநோயாளி 
சுத்தமாக்கப்பட்டார்‌ என்பதை, ஆசாரியர்கள்‌ ஆய்வு செய்தலும்‌ தக்க பலிகளும்‌ 
“கூட்டத்திற்கு” அல்லது “மக்களுக்கு” சாட்சியளித்து விளங்கச்‌ செய்யும்‌, மற்றும்‌ 
இப்படிப்பட்ட விஷயத்தில்‌, அவர்‌ மீண்டும்‌ ஒருமுறை மக்கள்‌ சமூகத்தில்‌ 
பிரவேசிக்க விடுதலையாக இருந்தார்‌. இந்த விளக்கம்‌ கலாச்சாரத்தைப்‌ பற்றிய 
மிகுந்த உணர்வறிவை ஏற்படுத்துகிறது மற்றும்‌ இதுவே நவீனகாலத்தில்‌ உள்ள 
பல மொழிபெயர்ப்பாளர்களால்‌ பரவலாக ஆதரிக்கப்படுகிறது (NEB; TEV; LB; 
NCV; CEV; INT; NLT). 

இந்த நிகழ்ச்சியின்‌ இணைவசனங்களாக உள்ள விபரங்கள்‌, 
குணமாக்கப்பட்ட தொழுநோயாளி, ஆண்டவருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
தாம்‌ குணமாக்கப்பட்டதை எல்லா இடங்களிலும்‌ அறிவித்துப்‌ பரப்பினார்‌ 
என்பதைச்‌ சுட்டிக்காண்பிக்றெது (மாற்கு 1:45; லூக்கா 5:15). இது இயேசுவின்‌ 
ஊழியத்திற்கு தடையாக இருந்தது, அவர்‌ மக்கள்‌ கூட்டம்‌ நிறைந்த இடங்களில்‌ 
இருந்து தற்காலிகமாகத்‌ தூரம்‌ செல்லும்படி அவரை கட்டாயப்படுத்திற்று. 


நூற்றுக்கு அதிபதியின்‌ வேலைக்காரர்‌ 
குணமாக்கப்படுதல்‌ (8:5-13) 


இயேசு கப்பர்நகூமில்‌ பிரவேசித்தபோது, நூற்றுக்கு அதிபதி ஒருவன்‌ 
அவரிடத்தில்‌ வந்து: 

“ஆண்டவரே! என்‌ வேலைக்காரன்‌ வீட்டிலே திமிர்வாதமாய்க்‌ கடந்து 
கொடிய வேதனைப்படுகிறான்‌ என்று அவரை வேண்டிக்‌ கொண்டான்‌. 

*அதற்கு இயேசு: நான்‌ வந்து அவனைச்‌ சொஸ்தமாக்கு வேன்‌ என்றார்‌. 

“நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக: ஆண்டவரே! நீர்‌ என்‌ வீட்டுக்குள்‌ 
பிரவேசிக்க நான்‌ பாத்திரன்‌ அல்ல; ஒரு வார்த்தைமாத்திரம்‌ சொல்லும்‌, 
அப்போழுது என்‌ வேலைக்காரன்‌ சொஸ்தமாவான்‌. 

நான்‌ அதிகாரத்துக்குக்‌ கீழ்ப்பட்டவனாயிருந்தும்‌, எனக்குக்‌ 
கீழ்ப்பட்டிருக்கிற சேவகருமுண்டு; நான்‌ ஒருவனைப்‌ போவென்றால்‌ 
போகிறான்‌, மற்றொருவனை வாவென்றால்‌ வருகிறான்‌, என்‌ 
வேலைக்காரனை, இதைச்‌ செய்யென்றால்‌ செய்கிறான்‌ என்றான்‌. 

10 இயேசு இதைக்‌ கேட்டு ஆச்சரியப்பட்டு, தமக்குப்‌ 


78 


பின்செல்லுகிறவாரகளை நோக்கி: இஸ்ரவேலருக்குள்ளும்‌ நான்‌ 
இப்படிப்பட்ட விசவாசத்தைக்‌ காணவில்லை என்று மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

அநேகர்‌ இழக்கிலும்‌ மேற்கிலுமிருந்து வந்து, பரலோகராஜ்யத்தில்‌ 
ஆபிரகாம்‌ ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள்‌. 

ராஜ்யத்தின்‌ புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்‌; 
அங்கே அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்குமென்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 

பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி: நீ போகலாம்‌, நீ 
விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கட வது என்றார்‌ அந்த நாழிகையிலே அவன்‌ 
வேலைக்காரன்‌ சொஸ்தமானான்‌. 


வசனம்‌ 5. அடுத்த அற்புதம்‌, கலிலேயாக்‌ கடலின்‌ கரையோரமாக 
இருந்த, செழித்தோங்கிய நகரமான கப்பர்நகூமில்‌ நடந்தது. அந்த நகரம்‌ 
பேதுருவின்‌ சொந்த ஊராக இருந்தது (8:14) மற்றும்‌ இது இயேசுவின்‌ 
செயல்பாடுகளுக்கு ஒரு அடித்தள இடமாகவும்‌ ஆயிற்று (4:13; 9:1). இந்த 
ஊரில்‌ இயேசு பல அற்புதங்கள்‌ செய்திருந்தும்‌, இந்த ஊர்‌ மக்கள்‌ அவரை 
விசுவாசிக்க மறுத்த காரணத்தினால்‌, 11:23ல்‌ இயேசு இந்த நகரத்தின்மீது 
சாபத்தை உரைத்தார்‌. பழங்கால ஜெப ஆலயம்‌ ஒன்றின்‌ சிதிலங்களும்‌ 
பேதுருவின்‌ வீடாக இருக்கலாம்‌ என்று கூறப்பட்ட ஒரு வீடு உட்படச்‌ சில 
வீடுகளின்‌ சிதிலங்களும்‌, இவ்விடத்தில்‌ இன்றைய நாட்களின்‌ புதைபொருள்‌ 
ஆராய்ச்சியில்‌ கண்டறியப்பட்டுள்ளன.” 

இயேசுவை அணுகிய மனிதர்‌ புறஜாதியாரான ஒரு ரோம நூற்றுக்கு 
அதிபதியாக இருந்தார்‌. நூற்றுக்கு அதிபதிகள்‌, கட்டளையிடும்‌ மற்ற 
அதிகாரிகள்‌ போலின்றி, தங்கள்‌ போர்வீரர்களுடன்‌ சேர்ந்து போரிடும்‌ தொழில்‌ 
முறைப்‌ போர்வீரர்களாக இருந்தனர்‌. அவர்கள்‌, “ரோமானியப்‌ படையின்‌ 
முதுகெலும்பு” என்று அழைக்கப்பட்டுள்ளனர்‌. ரோமானியப்‌ படையானது, 
பேரரசு முழுவதிலும்‌ பணியாற்றும்படி நியமிக்கப்பட்டிருந்த இருபத்தி 
ஐந்து லேகியோன்கள்‌ (ஏறக்குறைய 150,000 மனிதர்கள்‌) கொண்டிருந்தது.” 
ஒரு ரோமானிய “லேகியோன்‌” என்பது ஆறாயிரம்‌ போர்வீரர்களைக்‌ 
கொண்ட முழுமையான பலம்‌ கொண்ட படையாக இருந்தது, இது அறுநூறு 
மனிதர்களைக்‌ கொண்ட பத்து “கோஹார்ட்டுகளாக” பிரிக்கப்பட்டி ருந்தது. 
ஒவ்வொரு கோஹார்ட்டும்‌ ஆறு “நூறுகளாக” மேலும்‌ பிரிக்கப்பட்டி ருந்தது, 
இவை ஒவ்வொன்றிலும்‌ நூறு போர்வீரார்களும்‌ அவர்களுக்குக்‌ கட்டளையிடும்‌ 
ஒரு நூற்றுக்கு அதிபதியும்‌ இருந்தனர்‌. இந்தத்‌ தலைவர்‌, ஒழுக்கம்‌, 
பணிநியமனம்‌ மற்றும்‌ கட்டளைகள்‌ நிறைவேற்றப்படுதலை உறுதிப்படுத்துதல்‌ 
ஆகியவற்றிற்குப்‌ பொறுப்பாளியாக இருந்தார்‌. 

கலிலேயாவில்‌, குறிப்பிட்ட இந்த நூற்றுக்கு அதிபதி இருத்தல்‌ என்பது 
பொருத்தமானதாக உள்ளது. டேவிட்‌ ஹில்‌ அவர்கள்‌ பின்வருமாறு 
விளக்கப்படுத்தினார்‌: 








கலிலேயா மற்றும்‌ பெரேயா பகுதிகளின்‌ காற்பங்கு தேசாதிபதியான, 
ஏரோது அந்திப்பா என்பவர்‌, தமது சொந்தப்‌ பகுதிக்குப்‌ புறம்பே இருந்து 


79 


பணியில்‌ அமர்த்தப்பட்டிருந்த படைகளிடம்‌ வசூல்‌ செய்யும்‌ உரிமை 
கொண்டிருந்தார்‌. கப்பர்நகூம்‌ என்பது காவல்‌ படை கொண்ட நகரமாகவும்‌ 
முக்கியமான சுங்கவரிவசூல்‌ செய்யும்‌ இடமாகவும்‌ இருந்தது, எனவே 
ஒரு இராணுவ அதிகாரி (இ.வ. யோவான்‌ 4.46) இங்கு இருத்தல்‌ என்பது 
இயல்பாகவே அவசியமான ஒன்றாக இருந்தது.” 


ரோம நூற்றுக்கு அதிபதிகள்‌ - வழக்கமாகவே - உயர்ந்த ஒழுக்கங்களும்‌ 
கண்ணியமான பண்பும்‌ கொண்டவர்களாக இருக்க வேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கப்பட்டிருந்தனர்‌. புதிய ஏற்பாட்டில்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ள 
ஒவ்வொரு நூற்றுக்கு அதிபதியும்‌ இந்தப்‌ பண்புக்குப்‌ பொருத்தமாக 
இருக்கிறார்‌ (27:54; நடபடிகள்‌ 10:1, 2, 22; 22:25, 26; 27:43). லூக்கா 7:3-5ல்‌ 
தற்போதய வசனப்பகுதியில்‌ உள்ள மனிதர்‌, கொர்னேலியு (நடபடிகள்‌ 10:2, 22) 
போன்றே தேவபயம்‌ உடைய புறஜாதியாராக இருந்தார்‌ என்று தோன்றுகிறது. 
குறிப்பிட்ட இந்த நூற்றுக்கு அதிபதியின்‌ பண்பைப்‌ பற்றிய சுட்டிக்காண்பித்தல்‌ 
என்பது, பெரும்பான்மையான ரோமப்‌ போர்ச்சேவகார்களைப்‌ போலின்றி, 
இவர்‌ யூதர்களால்‌ உயர்வாக மதிக்கப்பட்டார்‌ என்பதாகும்‌. 

இந்த நூற்றுக்கு அதிபதி, யூத மூப்பர்கள்‌ சிலர்‌ மூலமாகத்‌ தமது 
வேண்டுகோளைக்‌ கிறிஸ்துவினிடத்தில்‌ தெரியப்படுத்தியதாக லூக்கா பதிவு 
செய்தார்‌. இயேசுவிடம்‌ அவர்கள்‌, “நீர்‌ இந்தத்‌ தயவுசெய்றெதற்கு அவன்‌ 





பாத்திரனாயிருக்றொன்‌. அவன்‌ நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான்‌, நமக்கு 
ஒரு ஜெபஆலயத்தையும்‌ கட்டினான்‌” என்று கூறினர்‌ லூக்கா 7:4, 5). 
மத்தேயு மற்றும்‌ லூக்கா சுவிசேஷங்களுக்கு இடையிலான வேறுபாட்டைப்‌ 
பற்றி, “முகவர்கள்‌ மூலமாகச்‌ செய்யும்‌ ஒரு விஷயத்தை, தாமே செய்ததாக 
மனிதர்கள்‌ கூறலாம்‌. எனவே இயேசுவினிடத்தில்‌ நூற்றுக்கு அதிபதியின்‌ 
உரையாடல்‌ பற்றிய சிறு குறிப்பை மாத்திரம்‌ மத்தேயு கொடுத்திருக்க, 
நிகழ்வுகளின்‌ உண்மையான வரிசைமுறையை பெரும்‌ விபரங்களுடன்‌ லூக்கா 
கொடுக்கிறார்‌” என்று லியோன்‌ மோரீஸ்‌ அவர்கள்‌ விளக்கம்‌ அளித்தார்‌.” 

வசனம்‌ 6. 6 மற்றும்‌ 8 ஆகிய வசனங்களில்‌, நூற்றுக்கு அதிபதி இயேசுவை 
ஆண்டவரே! (05) என்று குறிப்பிட்டார்‌. இந்தச்‌ சொற்றொடர்‌, 
(“ஐயா”) ஒரு கண்ணியமான குறிப்பில்‌ இருந்து (“தேவன்‌”) தெய்வீகப்‌ 
பெயர்‌ வரையிலான பரவலான பலவகை அர்த்தங்களைக்‌ கொண்டிருக்க 
முடியும்‌. இங்கு இதனுடைய பயன்பாடு, வெறும்‌ மரியாதைப்‌ பண்பு 
என்பதைக்‌ காட்டிலும்‌ அதிகமான அர்த்தப்படுவதாக இருக்க வேண்டும்‌; இது 
அவருடைய கர்த்தத்துவத்தைப்‌ பற்றிய அங்கேரித்தலாகவும்‌ இருக்கலாம்‌. இது 
8 மற்றும்‌ 9 ஆ௫ய வசனங்களில்‌ நூற்றுக்கு அதிபதியின்‌ கருத்துரைகளினால்‌ 
சுட்டிக்காண்பிக்கப்‌ படமுடியும்‌. 





நூற்றுக்கு அதிபதி, தமது வேலைக்காரன்‌ மீது காண்பித்த அக்கறையினால்‌ 
அவரது பண்பு மேலும்‌ செயல்விளக்கப்படுத்தப்‌ படுகிறது. மத்தேயு 
சுவிசேஷத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள (ப$) கிரேக்கச்‌ சொல்‌, ஒரு 
மகனை அல்லது ஒரு அடிமையைக்‌ குறிக்கக்‌ கூடிய, “பிள்ளை” என்று 
அர்த்தப்படக்கூடிய ஒன்றாக உள்ளது. இருப்பினும்‌ லூக்கா 7:2ம்‌ வசனம்‌ 
“அடிமை” என்பதற்கான (௦/௦5) கிரேக்க வார்த்தையைப்‌ பயன்படுத்துறெது.” 
இம்மனிதர்‌, ஒரு அடிமைக்கு இவ்வளவு அதிகமான அக்கறையைக்‌ 


80 


காண்பித்தார்‌ என்ற உண்மையானது, ரோமர்கள்‌ பலரால்‌ சாதாரண பண்பாகக்‌ 
காணப்பட்டு இருந்தாலும்‌, இது அவரது நல்ல இருதயத்தை நிரூபிக்கிறது. 
நூற்றுக்கு அதிபதியின்‌ வேலைக்காரன்‌, வீட்டிலே திமிர்வாதமாய்க்‌ 
கிடந்து கொடிய வேதனைப்‌ பட்டான்‌. திமிர்வாதத்தின்‌ வகையோ அல்லது 
அதற்கான காரணமோ தரப்படவில்லை. “வேகனைப்படுகிறான்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (88881/20) கிரேக்க வினைச்‌ சொல்லானது 
உருவகநடையில்‌ பயன்படுத்தப்பட்டு மாபெரும்‌ வருத்தம்‌ என்பதைக்‌ 
குறிப்பதாக உள்ளது. ட! வேதாகமம்‌ “வேதனையால்‌ ஆட்டுவிக்கப்படுகிறான்‌” 
என்ற சொற்றொடரைப்‌ பயன்படுத்தியுள்ளது. இயேசு “வந்து தனது [நூற்றுக்கு 
அதிபதியின்‌] அடிமையினுடைய உயிரைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌” என்பதே 
அவரிடத்தில்‌ நூற்றுக்கு அதிபதியின்‌ வேண்டுகோளாக இருந்தது லூக்கா 7:3). 
வசனம்‌ 7. அதற்கு இயேசு: நான்‌ வந்து அவனைச்‌ சொஸ்தமாக்குவேன்‌ 
என்றார்‌. கிரேக்க வசனத்தில்‌, “நரன்‌” (62௦) என்ற தனிப்பெயர்ச்சொல்‌ 
வலிவார்ந்ததாக உள்ளது. இந்த அம்சம்‌ 11113 வேதாகமத்தில்‌ காணப்படக்‌ 
கூடும்‌: “நான்‌ வந்து கரனே அவனைக்‌ குணமாக்குவேன்‌” (வலியுறுத்தம்‌ 
கூட்டப்பட்டுள்ளது). சில கல்வியாளர்கள்‌ இயேசுவின்‌ கூற்றை ஒரு 
கேள்வி என்ற வகையில்‌ விளக்கப்படுத்துகின்றனா்‌: “நான்‌ வந்து அவனைச்‌ 
சொஸ்தமாக்குவேனா?” வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, “[ஒரு 
யூதனாகிய] தான்‌; [புறஜாதியான்‌ ஒருவனுடைய வீட்டிற்கு] சென்று 
அவனை குணமாக்குவேனா?” என்று இது அர்த்தமாகிறது. 15:21- 
28 வசனப்பகுதியில்‌ இயேசு, கானானியப்‌ பெண்ணின்‌ மகளைக்‌ குணமாக்கத்‌ 
குயங்கியதை அடிப்படையாகக்‌ கொண்டு, இந்தக்‌ கண்ணோட்டத்தை டக்ளஸ்‌ 





R. A. ஹேர்‌ அவர்கள்‌ ஆதரித்தார்‌.” மவுன்ஸ்‌ அவர்கள்‌, “இயேசு அப்போதுதான்‌ 
ஒரு தொழுநோயாளியிடம்‌ சென்று அவனைத்‌ தொட்டிருந்தார்‌: புறஜாதியார்‌ 
ஒருவரின்‌ வீட்டிற்குள்‌ பிரவேசிக்க அவர்‌ தயங்கி இருக்கமாட்டார்‌” என்று கூறி 
இந்தக்‌ கண்ணோட்டத்தை எதிர்த்தார்‌.” 

வசனம்‌ 8. நூற்றுக்கு அதிபதியின்‌ நண்பர்களில்‌ ஒருவர்‌, அவருக்குச்‌ 
செய்தி கொண்டு வந்து, அவரைச்‌ சந்தித்த வேளையில்‌, அவரின்‌ இல்லத்திற்கு 
நெருங்கி இயேசு வந்து கொண்டிருந்தார்‌ என்று லூக்காவின்‌ சுவிசேஷ விபரம்‌ 
கூறிற்று லூக்கா 7:6, 7). நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக: ஆண்டவரே! நீர்‌ 
என்‌ வீட்டுக்குள்‌ பிரவேசிக்க நான்‌ பாத்திரன்‌ அல்ல என்று கூறினார்‌. இந்தப்‌ 
பதிலுரையானது நூற்றுக்கு அதிபதியின்‌ தாழ்மையைச்‌ சுட்டிக்காண்பிக்றெது, 
ஏனெனில்‌ அவர்‌ தமது இல்லத்தில்‌ இயேசுவைத்‌ தமது விருந்தினராகக்‌ 
கொண்டிருக்கக்‌ தாம்‌ தகுதியற்றவர்‌ என்று நம்பினார்‌. இம்மனிதர்‌ தேவனுக்குப்‌ 
பயந்தவராக இருந்தார்‌ எனலாம்‌ மற்றும்‌ இவர்‌ உள்ளுரில்‌ ஒரு ஜெப 
ஆலயம்‌ கட்டுவிக்க நிதி உதவி செய்திருந்தார்‌, புறஜாதியாரின்‌ வீட்டிற்குள்‌ 
நுழைவதற்கு எதிராக யூதத்துவத்‌ தடைபற்றி இவர்‌ அறிந்திருந்தார்‌ என்பதில்‌ 
சந்தேகம்‌ இல்லை (காண்க யோவான்‌ 18:28; நடபடிகள்‌ 10:28). இது 
வேதாகமரீதியான பிரமாணமாக இருக்கவில்லை ஆனால்‌ அதற்கு மாறாக 
இது ஒரு பாரம்பரியமான பிரமாணமாக இருந்தது. இதைப்பற்றி “புறஜாதி 
யார்‌ வசிக்கும்‌ இடங்கள்‌ தீட்டானவை” என்று அறிவித்தல்‌ மூலம்‌ மிஷ்னா 
என்ற புத்தகம்‌ இதைப்‌ பாதுகாத்தது.” எனவே நூற்றுக்கு அதிபதி தமது 
இல்லத்திற்கு இயேசுவை அழைத்தால்‌, யூதர்களின்‌ மனதைப்‌ புண்படுத்துதல்‌ 


81 


அல்லது நோயாளியான ஒரு நபரைப்‌ புறக்கணித்தல்‌ ஆகியவற்றிற்கு இடையில்‌ 
ஒன்றை இயேசு முடிவு செய்யும்படி தாம்‌ கேட்டிருக்க வேண்டும்‌ என்பதை 
அறிந்திருந்தார்‌. 

நூற்றுக்கு அதிபதி, ஒரு அழைப்பு விடுத்தலுக்குப்‌ பதிலாக, 
வேலைக்காரனைக்‌  குணமாக்கும்படி மாத்திரம்‌ இயேசுவினிடத்தில்‌ 
கேட்டுக்கொண்டார்‌: ஒரு வார்த்தைமாத்திரம்‌ சொல்லும்‌, அப்பொழுது என்‌ 
வேலைக்காரன்‌ சொஸ்தமாவான்‌. தமது வீட்டிற்கு இயேசு வருவதற்குத்‌ தாம்‌ 
பாத்திரன்‌ அல்ல என்று அவர்‌ தாமே நம்பியிருந்தாலும்‌, தொலைவில்‌ இருந்தே 
தமது வேலைக்காரனைத்‌ தொடாமலே கூட அவரால்‌ குணமாக்க முடியும்‌ 
என்று நம்புவதற்குப்‌ போதுமான விசுவாசத்கைக்‌ கொண்டிருந்தார்‌. 

வசனம்‌ 9. குணமாக்குவதற்கு இயேசு கொண்டிருந்த வல்லமையின்மீது 
நூற்றுக்கு அதிபதியின்‌ விசுவாசத்திற்கு இங்கு மற்றொரு சாட்யெம்‌ 
காணப்படுகிறது. அவர்‌ அதிகாரத்துவம்‌ என்பதைப்‌ புரிந்து கொண்டிருந்தார்‌. 
அவர்‌ அதிகாரத்திற்குக்‌ கீழ்ப்பட்ட வராகவும்‌ அதிகாரத்தில்‌ உள்ளவராகவும்‌ 
இருந்தார்‌. ஒருபுறம்‌ அவர்‌, தமக்கு மேல்‌ இருந்தவர்களுக்கு, கோஹார்ட்டில்‌ 
மற்றும்‌ லேகியோனில்‌ - கடைசியில்‌ பேரரசருக்கும்கூட - பதில்‌ அளிக்க 
வேண்டியவராக இருந்தார்‌. மறுபுறம்‌ அவர்‌, தமது படைவீரர்களிடம்‌ 
சிலவற்றைச்‌ செய்யச்‌ சொல்லும்‌ போது, அவர்கள்‌ எந்தக்‌ கேள்வியும்‌ கேட்காமல்‌ 
தழ்ப்படியும்படி எதிர்பார்க்கப்‌ பட்டிருந்தனர்‌. அவ்வாறு கீழ்ப்படியாமல்‌ 
போகுதல்‌ என்பது, பேரரசருக்குச்‌ செய்யும்‌ துரோகமாகவும்‌ பேரரசை 
அவமானப்‌ படுத்துதலாகவும்‌ கருதப்பட்டது. அவரது படைவீரர்களுக்கோ 
அல்லது அவரது அடிமைக்கோ, அந்த நூற்றுக்கு அதிபதி (போ! ... வா 
இதைச்‌ செய்‌!) கட்டளைகள்‌ கொடுத்தலும்‌ அவற்றைச்‌ செய்ய வைத்தலும்‌ 
அவருக்கு வழக்கமாக இருந்தது. ஹேர்‌ அவர்கள்‌, “அதேபோன்று, இயேசு 
தேவனிடத்தில்‌ இருந்து அதிகாரத்தைப்‌ பெற்றுள்ளார்‌, அந்த அதிகாரம்‌ அவர்‌ 
தமது கட்டளைகளைச்‌ செய்யும்படி காணப்படாத ஆவிகளுக்கு குரதர்களுக்கு) 
கட்டளையிட அனுமதிக்கிறது என்று அவர்‌ மறைமுகமாக உணர்த்துறொர்‌” 
என்று கருத்துத்‌ தெரிவித்தார்‌. !! 

வசனம்‌ 10. நூற்றுக்கு அதிபதி கூறியதை இயேசு ... கேட்டு 
ஆச்சரியப்பட்டார்‌. “ஆச்சரியப்பட்டு” (80௭௭0) என்ற வினைச்சொல்‌, 
இயேசுவின்‌ போதனை மற்றும்‌ அற்புதங்கள்‌ ஆகியவற்றிற்கு மக்கள்‌ கூட்டத்தில்‌ 
திகைப்புக்குரிய பதில்செயலைக்‌ குறிப்பிட அடிக்கடி பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. 
இருப்பினும்‌, இயேசு தாமே திகைப்படைதல்‌ என்ற அவரது மனிதத்‌ தன்மை 
யைச்‌ சுட்டிக்காட்டும்‌ வகையில்‌ இது ஒரு சில முறைகள்‌ மாத்திரமே 
பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. இவ்வசனத்திலும்‌ இதன்‌ இணை வசனத்திலும்‌, 
நூற்றுக்கு அதிபதியின்‌ விசுவாசத்தைக்‌ கண்டு அவர்‌, “ஆச்சரியப்பட்டார்‌” 
(காண்க லூக்கா 7:9). மாற்கு 6:6ல்‌ இயேசு தமது சொந்த ஊரான நாசரேத்தூரில்‌ 
புறக்கணிக்கப்பட்டபோது, “அவர்களுடைய அவிசுவாசத்தைக்‌ குறித்து 





ஆச்சரியப்பட்டார்‌.” 

இயேசு தம்முடன்‌ இருந்த யூதார்களிடத்தில்‌, இஸ்ரவேலருக்குள்ளும்‌ நான்‌ 
இப்படிப்பட்ட விசுவாசத்தைக்‌ காணவில்லை என்று கூறினார்‌. மக்கள்‌ “பெரிய 
விசுவாசம்‌” கொண்டுள்ளதாக இயேசு இருமுறை மாத்திரமே குறிப்பிட்டார்‌: 
நூற்றுக்கு அதிபதி பற்றிய இக்காட்சி மற்றும்‌ கானானியப்‌ பெண்‌ பற்றிய 15:21- 


82 


28ல்‌ உள்ள காட்சி. இவ்விருவருமே புறஜாதிகளாக இருந்தனர்‌! இந்த நிகழ்வுகள்‌ 
ஒவ்வொன்றிலும்‌, மற்றவற்றைப்‌ போலின்றி, தூரத்தில்‌ இருந்தே அவர்‌ 
குணமாக்கினார்‌. வழக்கமாக இயேசு, வியாதிப்பட்ட வரிடத்தில்‌ நேரடியாகப்‌ 
பேசுதல்‌ அல்லது அவர்களைக்‌ தொடுதல்‌ மூலமாகவே குணமாக்கினர்‌. மத்தேயு 
சுவிசேஷத்தில்‌ “விசுவாசம்‌” (ஐ) என்ற சொற்றொடர்‌ இவ்விடத்தில்தான்‌ 
முதன்முறையாகக்‌ காணப்படுகிறது (8:10; 9:2, 22, 29; 15:28; 17:20; 21:21; 
23:23). இதற்குச்‌ சற்றுப்‌ பிற்பாடு, இயேசுவின்‌ சீஷர்கள்‌ “அற்பவிசுவாசம்‌” 
கொண்டிருந்ததற்காக அவரால்‌ கடிந்துகொள்ளப்பட்டனர்‌ (8:26. 

வசனம்‌ 11. அநேகர்‌ கிழக்கிலும்‌ மேற்கிலுமிருந்து வந்து என்பது பற்றிய 
இயேசுவின்‌ தீர்க்கதரிசனம்‌, பூமியின்‌ மக்களைக்‌ குறிப்பிட்டது. லூக்கா, 
“வடக்கிலும்‌ தெற்கிலும்‌ இருந்து” என்ற சொற்றொடரைக்‌ கூடுதலாகக்‌ கூறினார்‌ 
(லூக்கா 13:29). இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ எல்லைகளுக்குள்‌ வாழ்பவர்களில்‌ இருந்து 
என்பதே இங்கு கருத்துப்‌ பொருளாக உள்ளது. அடிமைத்தளையில்‌ பிடி பட்ட 
யூதர்கள்‌ நாட்டிற்குத்‌ திரும்பியதைக்‌ குறிக்க இதேவிதமான மொழிநடை 
பழைய ஏற்பாட்டில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது (சங்கதம்‌ 107:2, 3; ஏசாயா 
43:5, 6; 49:8-13). இருப்பினும்‌ இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள மொழிநடை, 
பிரதானமாக புறஜாதிகளுக்கே உரியதாகும்‌. 

அநேக மக்கள்‌ வந்து பந்தியிருப்பார்‌ என்று இயேசு கூறினார்‌. 
குறைந்தபட்சம்‌ முறைப்படியான விழாக்களின்‌ போதாவது, மக்கள்‌ ஒன்றுகூடி 
விருந்து உண்ணுகையில்‌, திண்டுகளின்மீது அல்லது தலையணைகளின்மீது 
சாய்ந்துகொண்டு தங்களின்‌ பாதங்களை மேஜையில்‌ இருந்து புறம்பே 
நீட்டிக்‌ கொண்டிருப்பது வழக்கமாக இருந்தது. அவர்கள்‌ தங்கள்‌ இடது 
முழங்கையின்மீது சாய்ந்து கொண்டு தங்கள்‌ வலது கைகளினால்‌ உண்பார்கள்‌. 
மேஜையில்‌ விருந்துண்ணும்‌ ஐக்கியம்‌ பற்றி 5. ஸ்காட்‌ போ்ட்ச்சீ அவர்கள்‌, 
“உணவு வேளைகள்‌ என்பவை தனிநபர்களுக்கு, சத்தான உணவை உண்ணும்‌ 
நிகழ்வுகளைக்‌ காட்டிலும்‌ அதிகமானவையாக இருந்தன. இன்னொரு 
நபருடன்‌ உணவு உண்ணும்‌ நோக்கத்திற்காக உணவு மேஜையண்டையில்‌ 
வரவேற்கப்படுதல்‌ என்பது நட்புணர்வு, நெருங்கிய நட்பு மற்றும்‌ 
ஒருமைப்பாடு ஆகியவற்றின்‌, சடங்காச்சாரமான ஐஸ்வரிய அடையாளமாகி 
இருந்தது” என்று எழுதினார்‌.” இப்படிப்பட்ட நிகழ்வுகள்‌ மாபெரும்‌ மகழ்ச்சி 
என்ற பண்பைக்‌ கொண்டிருந்தன. இது ஏசாயா 25:6-9ல்‌ உள்ள மேசியாத்துவத்‌ 
தர்க்ககரிசனத்தில்‌ இருந்து கடன்பெறப்‌ பட்ட உருவகமாக உள்ளது, 
அவ்வுருவகத்தில்‌ எல்லா மக்களினங்களுக்கும்‌ தேவன்‌ ஒரு மாபெரும்‌ விருந்தை 
ஆயத்தப்படுத்தினார்‌. 

பரலோகராஜ்யத்தில்‌ ஆபிரகாம்‌ ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடே 
பந்தியிருப்பார்கள்‌ என்ற கருத்தை நாம்‌ எவ்வாறு புரிந்துகொள்ள வேண்டும்‌? 
இரண்டு சாத்தியக்கூறுகள்‌ குறிப்பிடப்பட முடியும்‌. முதலாவது, இது 
தேவனுடைய இராஜ்யமாகிய சபையில்‌ புறஜாதியார்‌ உள்ளடக்கப்படுதல்‌ 
என்பதற்கான குறிப்பாக இருக்க முடியும்‌. நூற்றுக்கு அதிபதியின்‌ செயலில்‌, 
யூதர்களையும்‌ புறஜாதியாரையும்‌ ஒன்றுபோல்‌ சென்றுசேர இருந்த 
இரட்சிப்பிற்கான தேவனுடைய மாபெரும்‌ திட்டத்தை (காண்க நடபடிகள்‌ 
10) இயேசு ஒருவேளை கண்டிருக்கலாம்‌. இது இவ்வாறு இருக்கிறது என்றால்‌, 
“பரலோகராஜ்யத்தில்‌” என்ற சொற்றொடர்‌ இயேசு நிலைநாட்ட வந்த 


83 


சபையைப்‌ பற்றிய இன்னொரு குறிப்புரையாக உள்ளது எனலாம்‌. 


இந்த விருந்து என்பது, பிதாவின்‌ நித்திய இராஜ்யத்தில்‌ முற்பிதாக்களுடன்‌ 
புறஜாதியார்‌ ஒன்றுகூடி இருத்தலைக்‌ குறிக்கிறது என்பது இன்னொரு 
சாத்தியக்கூறாக உள்ளது. இந்த இரண்டாவது கண்ணோட்டமானது, 12ம்‌ 
வசனத்தில்‌ “இராஜ்யத்தின்‌ புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்‌” 
என்ற தீர்ப்பில்‌ இருந்து வரும்‌ குறிப்பினால்‌ ஆதரிக்கப்படுகிறது. 

இவ்விரு கண்ணோட்டங்களும்‌ நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன, 
ஏனெனில்‌ இவை இரண்டுமே நித்திய வாழ்வை நோக்கிக்‌ கடந்து செல்கின்றன. 
கிறிஸ்து திரும்பவும்‌ வரும்போது, அவர்‌ நிலைநாட்டியுள்ள இராஜ்யம்‌ 
(சபை) பிதாவின்‌ நித்திய இராஜ்யமாகும்‌ (1 கொரிந்தியர்‌ 15:24; 2 பேதுரு 
1:11; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 11:15). முதல்‌ கண்ணோட்டமானது, 
இந்த உலகத்தில்‌ தேவனுடைய இராஜ்யத்தில்‌ ஒருவர்‌ பிரவேசிக்கையில்‌ 
அதன்‌  அங்கமாகுதல்‌ என்பது இனிவரும்‌ உலகத்தில்‌ மாபெரும்‌ 
ஐக்கியமாக பெருக்கம்‌ அடையும்‌ என்பதை வலியுறுத்துகிறது. இரண்டாவது 
கண்ணோட்டமானது, இனிவரும்‌ உலகத்தில்‌ யூதர்களும்‌ புறஜாதியார்களும்‌ 
ஒரே மாதிரியான ஆசீர்வாதம்‌ பெற்று இருப்பார்கள்‌ என்பதன்‌ மீது கவனம்‌ 
குவிக்கிறது. 

வசனம்‌ 12. புறஜாதியார்‌ பரலோக இராஜ்யத்தில்‌ உள்ளடக்கப்‌ 
பட்டிருக்கையில்‌, உத்தரவாதம்‌ பெற்ற குடிமகன்கள்‌ என்று தங்களை 
நினைத்திருந்த பலர்‌, அதில்‌ இருந்து வெளியே தூக்கி எறியப்படுவார்கள்‌. 
ராஜ்யத்தின்‌ புத்திரர்கள்‌ என்னப்பட்டவர்கள்‌, இயேசுவை மேசியாவாக 
ஏற்றுக்கொள்ள மறுத்த யூதர்களாக இருந்தனர்‌. அவர்கள்‌, முதன்முதலாகத்‌ 
தேவன்‌ வாக்குத்தத்ததைக்‌ கொடுத்த ஆபிரகாமுக்குச்‌ சந்ததியாராக இருந்தனர்‌ 
(ஆதியாகமம்‌ 12:1-3), ஆனால்‌ அவர்கள்‌ ஆபிரகாமின்‌ விசுவாசத்தைப்‌ போலச்‌ 





செய்யவில்லை (காண்க 3:8, 9ன்‌ மீதான விளக்கங்கள்‌). பிற்பாடு யூதர்களில்‌ 
சிலரைப்‌ பற்றி இயேசு, “.. தேவனுடைய ராஜ்யம்‌ உங்களிடத்திலிருந்து 
நீக்கப்பட்டு, அதற்கேற்ற கனிகளைத்‌ தருகிற ஜனங்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌” 
என்று கூறினார்‌ (21:43). 

அவிசுவாசமான யூதர்கள்‌ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்‌; 
அங்கே அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்குமென்று இயேசு கூறினார்‌. 
இந்த விவரிப்பு, புதிய ஏற்பாட்டில்‌ உள்ள நரகம்‌ பற்றிய மற்ற குறிப்புரைகளைப்‌ 
போன்றதாக உள்ளது லூக்கா 13:28; 2 பேது 2:17; யூதா 13). ஜேக்‌ 1. லூயிஸ்‌ 
அவர்கள்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 


ம்‌ பான இருள்‌ என்பது மத்தேயு சுவிசேஷத்திற்கு மாத்திரமே உரிய 
வகையிலான, துன்மார்க்கருக்கு ஏற்படும்‌ உபத்திரவம்‌ குறித்து விவரிக்கும்‌ 
சொற்றொடராகும்‌ (22:13; 25:30). ஆனால்‌ இந்தத்‌ கருத்து Pseudepigrapha 
வில்‌ முன்னெதிர்‌ நோக்கப்பட்டுள்ளது ... அமுகையும்‌ பற்கடிப்பும்‌ என்பது 
மத்தேயு சுவிசேஷத்தில்‌ ஆறு முறைகள்‌ காணப்படுகிறது (8:12; 13:42, 50; 
22:13; 24:51; 25:30; இ.வ. லூக்கா 13:29), இது நீதிமான்களின்‌ வளமைக்கு 
துன்மார்க்கரின்‌ மறுசெயலை விவரிக்க, முன்னதாக சங்கீதம்‌ 112:10ல்‌ 
காணக்கிடக்கிறது. ச 


ஆபிரகாமின்‌ மாம்சப்பிரகாரமான சந்ததியாக இருத்தல்‌ என்பது, 


84 


இராஜ்யத்தில்‌ ஒரு இடத்தை உத்தரவாதப்படுத்தவில்லை, அல்லது அது 
அவரது ஆத்துமா இழப்பைத்‌ தவிர்ப்பது இல்லை. இருப்பினும்‌ ஒருவர்‌, 
இயேவை மேசியா என்று உய்த்துணரத்‌ தம்மை ஆயத்தம்‌ செய்யும்‌ எல்லா 





சிலாக்கியங்களையும்‌ கொண்டிருந்தும்‌, அந்தப்‌ பொன்னான வாய்ப்பு 
கும்மைவிட்டுக்‌ கடந்து போகும்படி அனுமதிக்கக்கூடும்‌, அதே வேளையில்‌ 
அனுகூலம்‌ எதுவும்‌ பெற்றிராத ஒரு நபர்‌ எழுந்து இராஜ்யத்திற்குள்‌ 
பிரவேசிக்கக்‌ கூடும்‌. 

வசனம்‌ 13. இயேசு தம்மைப்‌ பின்பற்றியவா்களிடத்தில்‌ பேசிய பின்பு, 
நூற்றுக்கு அதிபதியின்‌ செய்தியாளரிடம்‌ திரும்பி, பின்வரும்‌ செய்தியை 
எடுத்துச்‌ செல்லும்படி கூறினார்‌: நீ போகலாம்‌, நீ விசுவாசித்தபடி யே உனக்கு 
ஆகக்கடவது. குணமாக்கிய ஓவ்வொரு நிகழ்வும்‌, குணமாக்கப்பட்டவரோ 
அல்லது குணமாக்கும்படி உதவியைக்‌ கேட்டவரோ, இயேசுவில்‌ 
விசுவாசம்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்று வேண்டிக்கேட்கவில்லை. 
இருப்பினும்‌, நூற்றுக்கு அதிபதியின்‌ வேலைக்காரனைத்‌ தூரத்தில்‌ இருந்தே 
குணமாக்க, இயேசு கொண்டிருந்த வல்லமையின்மீது அவர்‌ (நூற்றுக்கு அதிபதி) 
விசுவாசத்தை வெளிப்படுத்தியதால்‌ அவரது விசுவாசம்‌ கனப்படுத்தப்பட்டது: 





அந்த நாழிகையிலே அவன்‌ வேலைக்காரன்‌ சொஸ்தமானான்‌. கிரேக்க 
வசனப்பகுதி “அந்த மணியிலேயே” அவன்‌ குணமாக்கப்பட்டான்‌ 
என்று நேரடியாகக்‌ கூறுகிறது (காண்க யோவான்‌ 4:53). லூக்கா 
“அனுப்பப்பட்டவர்கள்‌ வீட்டுக்குத்‌ திரும்பிவந்தபோது, வியாதியாய்க்கிடந்த 
வேலைக்காரன்‌ சுகமடைந்திருக்கிறதைக்‌ கண்டார்கள்‌” என்று கூடுதலாகக்‌ 
கூறினார்‌ லூக்கா 7:10). 


பேதுருவின்‌ மாமி குணமாக்கப்படுதல்‌ (8:14, 15) 


14 இயேசு பேதுருவின்‌ வீட்டிலே வந்து, அவன்‌ மாமி ஜ௫ூரமாய்க்‌ 
கிடக்கிறதைக்‌ கண்டார்‌. 

அவர்‌ அவள்‌ கையைத்‌ தொட்டவுடனே ஜுரம்‌ அவளைவிட்டு 
நீங்கிற்று; அவள்‌ எழுந்திருந்து, அவர்களுக்குப்‌ பணிவிடை செய்தாள்‌. 


வசனம்‌ 14. இந்த குணமாக்கும்‌ நிகழ்ச்சி பேதுருவின்‌ வீட்டிலே நடந்தது. 
கலிலேயாக்‌ கடலின்மீது மீன்பிடித்துக்‌ கொண்டிருந்தவார்களில்‌ ஒருவரான 
சீமோன்‌ பேதுரு, சீஷராகும்படி இயேசுவினால்‌ அழைக்கப்பட்டிருந்தார்‌ 
மற்றும்‌ பிற்பாடு அவர்‌ ஒரு அப்போஸ்தலராக நியமிக்கப்பட்டார்‌ (4:18-20; 
10:1, 2 ஆகியவற்றின்‌ மீதான விளக்கவுரைகளைக்‌ காணவும்‌). அவரும்‌ அவரது 
சகோதரர்‌ அந்திரேயாவும்‌ பெத்சாயிதா ஊரைச்‌ சேர்ந்தவர்கள்‌ (யோவான்‌ 
1:44), ஆனால்‌ கப்பர்நகூம்‌ ஊரில்‌ வாழ வந்திருந்தனர்‌. மாற்கு சுவிசேஷத்தில்‌ 
இவர்களின்‌ வசிப்பிடம்‌ “சீமோன்‌ அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில்‌” 
என்று விவரிக்கப்பட்டுள்ளது (மாற்கு 1:29), பல தலைமுறைகள்‌, அதாவது 
மிகநீண்ட குடும்பம்‌, அடிக்கடி ஒரே வீட்டில்‌ வசித்தது. அந்திரேயா 
(மற்றும்‌ அவரது மனைவி?) ஆகியோர்‌, பேதுரு மற்றும்‌ அவரது மனைவி 
அகியோருடன்‌ அந்த வீட்டில்‌ பகிர்ந்து வாழ்ந்தனர்‌ என்பது உறுதி (காண்க 
1 கொரிந்தியர்‌ 9:5). பெரும்பாலும்‌ அவர்களுடன்‌ பேதுருவின்‌ மாமியும்‌ 


85 


வாழ்ந்திருக்கச்‌ சாத்தியக்கூறு இருந்தது. அத்துடன்‌ கூடுதலாக, இயேசு 
நாசரேத்தூரை விட்டுப்‌ புறப்பட்டு வந்த பின்னர்‌, தமது செயல்பாடுகளின்‌ 
மைய இடமாகப்‌ பேதுருவின்‌ இல்லத்தையே ஏற்படுத்திக்‌ கொண்டார்‌ 
என்பதாகத்‌ தோன்றுகிறது (4:13; மாற்கு 1:35; 2:1). 

இயேசு வீட்டிற்கு வந்தபோது, பேதுருவின்‌ மாமி காய்ச்சலாகப்‌ 
படுக்கையில்‌ படுத்துக்‌ கிடந்தார்‌. மாற்கு மற்றும்‌ லூக்கா ஆகிய இருவருமே, 
இந்தப்‌ பெண்ணின்‌ சுகவீனம்‌ பற்றிப்‌ பெயர்‌ அறியப்படாத நபர்கள்‌ 
(“அவர்கள்‌” என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌) இயேசுவினிடம்‌ தகவல்‌ 
தெரிவித்ததாகச்‌ சுட்டிக்காண்பிக்கின்றனா்‌. இருப்பினும்‌, “அவர்கள்‌” 
என்பது, பேதுரு அந்திரேயா, யாக்கோபு மற்றும்‌ யோவான்‌ ஆகியோரைக்‌ 
குறிப்பிடலாம்‌ (மாற்கு 1:29, 30). அந்தப்‌ பெண்‌ “மிகுந்த” காய்ச்சலால்‌ (கடும்‌ 
ஜூரத்தினால்‌) அவதிப்பட்டுக்‌ கொண்டிருந்தார்‌ லூக்கா 4:38). அவரது 
சுகவீனத்தின்‌ இயல்பு வசனப்பகுதியில்‌ தரப்படவில்லை, இருந்தபோதி 
லும்‌ அந்த வயதில்‌ ஒரு காய்ச்சல்‌ என்பது வெறும்‌ அறிகுறியாக மாத்திரமல்ல 
அனால்‌ வியாதியாகவே காணப்பட்டிருக்கலாம்‌ (காண்க யோவான்‌ 4:52; 
நடபடிகள்‌ 28:8). அப்பெண்மணி எழுந்திருக்க இயலாது இருந்தார்‌, மற்றும்‌ 
புதிதாய்‌ வந்தவர்களுக்குப்‌ பணிவிடை செய்ய இயலாது இருந்தார்‌ என்பது, 
அது மிகவும்‌ தீவிரமான சுகவீனம்‌ என்பகைச்‌ சுட்டிக்காண்பிக்கலாம்‌. 





வசனம்‌ 15. காய்ச்சலாகக்‌ கிடந்த பெண்ணின்‌ கையை இயேசு தொட்டார்‌- 
இது யூதப்‌ பாரம்பரியத்தில்‌ தடைசெய்யப்பட்ட ஒரு செயலாகும்‌! மற்றும்‌ 
உடனே காய்ச்சல்‌ குறைந்தது. பின்பு அவள்‌ எழுந்திருந்து, அவர்களுக்குப்‌ 
பணிவிடை செய்தாள்‌. அந்தப்‌ பெண்மணி மற்றவர்களுக்குப்‌ பணிவிடை 
செய்திருப்பார்‌ என்றாலும்‌, அவரை இயேசு குணமாக்கிய பின்பு அவர்மீது 
அப்பெண்மணி விசேஷ கவனத்தைச்‌ செலுத்தி இருப்பார்‌ என்பது நிச்சயம்‌. 


இயேசு குணமாக்கியதன்‌ தொகுப்புரை (8:16, 17) 


16 அஸ்தமனமானபோது, பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில்‌ 
கொண்டு வந்தார்கள்‌; அவர்‌ அந்த ஆவிகளைத்‌ தமது வார்த்தையினாலே 
துரத்தி, பிணியாளிகளெல்லாரையும்‌ சொஸ்தமாக்கினார்‌. 

7அவர்‌ தாமே நம்முடைய பெலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய 
நோய்களைச்‌ சுமந்தார்‌ என்று, ஏசாயா தீர்க்கதரிசியினால்‌ உரைக்கப்பட்டது 
நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 


வசனம்‌ 16. இயேசு கப்பர்நகூமுக்குச்‌ சென்றபோது, “உடனே” அவர்‌ 
ஓய்வுநாளில்‌ ஜெபஆலயத்திலே பிரவேசித்து, போதகம்‌ பண்ணினார்‌ 
(மாற்கு 1:21; காண்க லூக்கா 4:31, 33). அங்கு அவர்‌, அசுத்த ஆவிகளால்‌ 
பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனைச்‌ சந்தித்தார்‌. பிரதிப்பெயர்ச்‌ சொற்களினால்‌ 
பன்மைத்தன்மை சுட்டிக்காண்பிக்கப்படுகிறது. இயேசு, “நீ பேசாமல்‌ இவனை 
விட்டுப்‌ பறப்பட்டுப்போ” என்று கூறி அசுத்த ஆவிகளைக்‌ கடிந்து கொண்டார்‌ 
(மாற்கு 1:25). இந்த குணமாக்குதல்‌, “அவருடைய கீர்த்தி கலிலேயா 
நாடெங்கும்‌ பிரசித்தமா”கக்‌ காரணமாயிற்று (மாற்கு 1:28; காண்க லூக்கா 
4:37). 





86 


யூதர்களில்‌ பலர்‌ தங்களிடத்தில்‌ வியாதிப்பட்டுக்‌ கிடந்தவர்களை, 
ஓய்வுநாள்‌ முடிவதற்கு முன்னர்‌ இயேசுவினிடம்‌ கொண்டுவரப்‌ பயந்தனர்‌. 
வியாதிப்பட்டுக்‌ கிடந்த சிலரைத்‌ தூக்கி வர வேண்டி இருந்தது என்பதில்‌ 
சந்தேகம்‌ இல்லை, மற்றும்‌ யூதத்‌ தலைவர்களில்‌ சிலர்‌, அவ்வாறு அவர்கள்‌ 
ஓய்வுநாளன்று குணமாக்கும்படி, தங்கள்‌ அன்புக்குரியவர்களைத்‌ தூக்கி வருதல்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமானது என்று அறிவித்திருக்கச்‌ சாத்தியக்கூறு 
இருந்தது (காண்க யோவான்‌ 5:10). ஆகையால்‌, மக்கள்‌ இயேசுவினிடம்‌ 
வருவதற்கு, அந்திப்பொழுது வரும்வரை காத்திருந்தனர்‌ (மாற்கு 1:32; லூக்கா 
4:40). யூதர்கள்‌ சூரியன்‌ மறைவில்‌ இருந்து அடுத்து சூரியன்‌ மறைவு வரை ஒரு 
நாளாகக்‌ கருதினர்‌ (ஆதியாகமம்‌ 1:5, 8, 13, 19, 23, 31). அஸ்தமனமானபோது, 
ஓய்வுநாள்‌ முடிந்தது, மற்றும்‌ வாரத்தின்‌ முதல்‌ நாள்‌ தொடங்கியிருந்தது. 

இயேசு முன்பு பலமுறை செய்திருந்தது - மற்றும்‌ பிற்பாடு 
மீண்டும்‌ செய்யவிருந்தது - போன்றே, வியாதிப்பட்ட மக்களின்‌ 
விசுவாசத்தின்‌ அளவையோ அல்லது அவர்களின்‌ குறிப்பிட்ட சுகவீனத்தையோ 
பொருட்படுத்தாமல்‌, எல்லாரையும்‌ குணமாக்கினார்‌. இருப்பினும்‌, அசுத்த 
ஆவிகள்‌ பிடித்தவர்களுக்கும்‌ சுகவீனமாய்‌ இருந்தவர்களுக்கும்‌ இடையில்‌ 
ஒரு தெளிவான வித்தியாசம்‌ மத்தேயு சுவிசேஷத்தில்‌ வரையப்பட்டுள்ளது 
(காண்க 4:23, 24). இயேசு அந்த ஆவிகளைத்‌ தமது வார்த்தையினாலே 
துரத்தினார்‌ என்பதில்‌ அவரது வல்லமை தெளிவாக உள்ளது. இதற்கு 
நேர்மாறாக, பழங்காலத்து மந்திரவாதிகள்‌, மந்திர உச்சாடனத்தினால்‌, உயர்ந்த 
ஆவிகளை எழுப்புவதினால்‌ மற்றும்‌ மீனின்‌ உள்ளுறுப்புக்களை அல்லது நாற்றம்‌ 
மிகுந்த வேர்களை எரிப்பதால்‌ அசுத்தமான நாற்றம்‌ எழுப்புவதினால்‌ அசுத்த 
ஆவிகளைத்‌ துரத்த முயற்சி செய்தனர்‌. கிரஹாம்‌ ட்வெல்‌ஃப்ட்ரீ அவர்களின்‌ 
கூற்றுப்படி, பல்வேறு மற்ற பொருள்களும்‌ பயன்படுத்தப்பட்டன: 





பாபிலோனிய தல்மூத்‌ அமுலெட்டுகளில்‌, பனமரத்தின்‌ கூர்‌ இலைகள்‌, 
மரத்தின்‌ சிறு உடைதுண்டுகள்‌, சாம்பல்‌, நிலக்கீல்‌, நாயின்‌ முடி மற்றும்‌ 
நூல்‌ ஆகியவை பயன்படுத்தப்‌ பட்டுள்ளன; லூசியன்‌ அவர்கள்‌ இரும்பு 
வளையங்களின்‌ பயன்பாடு பற்றியும்‌, மேஜிக்கல்‌ பாப்பிரி என்பவர்‌ 
அமுலேட்கள்‌, ஒலிவக்கிளைகள்‌, மார்ஜோராம்‌ மற்றும்‌ விசேஷ ஒலிகள்‌ 
ஆயெவற்றை மந்திரவாதிகள்‌ பயன்படுத்துதல்‌ பற்றியும்‌ கூறுகின்றனர்‌. !” 


வசனம்‌ 17. இயேசுவின்‌ குணமாக்கும்‌ ஊழியத்தை, ஏசாயாவினுடைய 
பின்வரும்‌ வார்த்தைகளின்‌ நிறைவேற்றமாக மத்தேயு கண்ணோக்கினார்‌: 
அவர்‌ தாமே நம்முடைய பெலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய 
நோய்களைச்‌ சுமந்தார்‌. ஒருபொருள்‌ இணைவாக்யெம்‌ என்ற வகையிலான 
அவரது மேற்கோள்‌, ஏசாயா 53:4ல்‌ இருந்து எடுக்கப்பட்டுள்ளது, இதை NASB 
வேதாகமம்‌ பின்வருமாறு மொழிபெயர்க்கிறது: “மெய்யாகவே அவர்‌ தாமே 
நமது துயரங்களைச்‌ சுமந்தார்‌, நமது துக்கங்களை அவர்‌ தூக்கிச்சென்றார்‌. ” 
அல்பெர்ட்‌ பேர்னெஸ்‌ அவர்கள்‌, “ஏசாயாவின்‌ புத்தகத்தில்‌ சிகள்‌ என்றும்‌ 
மத்தேயு சுவிசேஷத்தில்‌ பெலவனங்கள்‌ என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
சொல்லானது, எபிரெயம்‌ மற்றும்‌ கிரேக்க மொழிகளில்‌ உச்‌ வியாதிகளில்‌ 
ஒண்று என்று தக்க வகையில்‌ அர்த்தப்படுகிறது ... . அந்தத்‌ துக்கங்களைச்‌ சுமத்தல்‌ 
என்பது அவற்றை அப்புறப்படுத்துதல்‌ அல்லது அவுற்றை நீக்குதலுக்கானது 


87 


என்பது தெளிவு” என்று விவாதித்தார்‌.”? லூயிஸ்‌ அவர்கள்‌, “இயேசு தமது 
குணமாக்குதல்களில்‌, ஏசாயா விவரித்தபடி, கர்த்தருடைய ஊழியக்காரர்‌” என்ற 
தமது பணிப்பொறுப்பில்‌ ஒரு பகுதியை நிறைவேற்றினார்‌” என்று எழுதினார்‌.2! 

ஏசாயா புத்தகத்தில்‌ இருந்து வருகிற மேற்கோள்‌ அனேகமாக, 
சிலுவையின்மீது இயேசுவின்‌ நிறைவான வெற்றியைச்‌ சுட்டிக்காண்பிக்கலாம்‌. 
மேசியாவின்‌ பரிகாரப்பலி பற்றிய முன்னுரைத்தல்‌ என்பதே ஏசாயா 53ன்‌ 
சந்தர்ப்பப்பொருளாக உள்ளது. 19. A. கோர்ஸன்‌ அவர்கள்‌, “இயேசுவின்‌ 
குணமாக்கும்‌ அற்புதங்கள்‌, வல்லமையின்‌ செயல்களாக மாத்திரமல்ல ஆனால்‌ 
இனி நடைபெற இருந்த இயேசுவின்‌ பரிகாரப்பலியான மரணத்தின்‌ நிகழ்வாக 
நிகழ்த்தப்பட்டன என்பதை மத்தேயு புரிந்து கொண்டுள்ளார்‌” என்று 
எழுதினார்‌.”” மோரீஸ்‌ அவர்கள்‌, “வியாதிப்பட்ட தன்மைக்கு கடைசிப்‌ 
பதிலானது சிலுவையில்தான்‌ உள்ளது என்ற சிந்தனை இங்கு இருக்கறது 
என்பது நிச்சயம்‌” என்று குறிப்பிட்டார்‌.” ஜான்‌ பிலிப்ஸ்‌ அவர்கள்‌, பின்வரும்‌ 
முக்கியமான உற்றுநோக்கலை ஏற்படுத்தினார்‌: 


வியாதிப்பட்டவர்கள்‌ குறித்து, சிலுவையின்மீது கிறிஸ்துவின்‌ 
செயல்பாடு பற்றி நாம்‌ பேசும்போது, நாம்‌ எச்சரிக்கையாக இருக்க 
வேண்டும்‌. அது, பரிகாரபலியில்‌ தமக்கு உடனடியான உடல்ரீதியான 
குணமாக்குதல்‌ பெற்றுத்தரப்பட்டது என்று அர்த்தப்படுவதில்லை. அதைப்‌ 
போதிக்கும்‌ மக்கள்‌ தவறானவர்களாக உள்ளனர்‌. அவர்கள்‌, இன்றைய 
நாட்களில்‌ குணமாக்குதல்‌ எப்போதும்‌ இடைக்கிறது என்றும்‌ குணமாக்கப்‌ 
படாதவர்கள்‌ அதைப்‌ பெறுவதற்கான விசுவாசத்தில்‌ குறைவுபட்டுள்ளனர்‌ 
என்றும்‌ கூறும்போது, பெரிதும்‌ மனரீதியான துன்பத்தைச்‌ சுமத்துதல்‌ 
என்பதற்குப்‌ பொறுப்பாளிகளாகவும்‌ உள்ளனர்‌. மரணத்தில்‌ இருந்து 
கடைக்கும்‌ பாதிப்பற்ற தன்மையோ அல்லது உடல்ரீதியான 
குணமாக்குதலோ, உத்தரவாதமான நமது உரிமையாக இருப்பதில்லை. 
வியாதியில்‌ இருந்து நிறைவான விடுதலையும்‌ மரணத்தின்மீது வெற்றியும்‌ 
[வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:4] சிலுவையின்‌ மூலம்‌ நமதாகும்‌ 
ஆனால்‌ அது “நமது சரீர மீட்பு” என்று பவுல்‌ அழைக்கும்‌ விஷயத்திகாகக்‌ 
காத்திருக்கெது (ரோமர்‌ 8:22-23).2₹ 


இந்த உலகத்தில்‌ மக்களின்‌ ஆவிக்குரிய தேவைகளைச்‌ சந்தித்தல்‌ 
என்பதே கிறிஸ்துவின்‌ ஊழியமாக இருந்தது; ஆனால்‌ அவரது 
அற்புதங்கள்‌, விசேஷமாக குணமாக்குதல்கள்‌, பாவத்தில்‌ இருந்து நாம்‌ 
குணமாக்கப்பட வேண்டியதன்‌ தேவையினுடைய ஆழத்தை விவரிக்கின்றன 
மற்றும்‌ அவை நம்மை முழுமையாக்க அவர்‌ கொண்டுள்ள வல்லமையைச்‌ 
செயல்விளக்கப்படுத்துகின்றன. “அவைகள்‌ தேவனுடைய இருதயத்தைப்‌ 
பற்றிய ஆச்சரியமான வெளிப்படுத்துதலை நமக்குத்‌ தருகின்றன 
மற்றும்‌ அவர்‌ தமது மக்கள்மீது கொண்டுள்ள இணையற்ற அன்பை நமக்கு 
நினைவூட்டுகின்றன. 


88 


௮ பாடங்கள்‌ “5444 


அற்புதங்கள்‌ (அதிகாரம்‌ 8) 
“அற்புதம்‌” என்பது “இயற்கை விதிகளால்‌ விளக்கி உரைக்கப்பட இயலாத 
ஒரு நிகழ்வாக, எனவே இயற்கைக்கு மேலான அல்லது தேவனுடைய 


செயல்பாட்டில்‌ தனது தோற்றத்தைக்‌ கொண்டதாகக்‌ கருதப்படுகிறது.” 





லூயிஸ்‌ அவர்கள்‌, “அற்புதம்‌” என்பதை “இயற்கைக்கு மேலான 
வல்லமை இயற்கையில்‌ குறுக்கிடுதல்‌” என்று அடையாளப்படுத்தினார்‌.”* 
வேதாகம்த்திற்கான வெஸ்ட்யின்ஸ்ட்டர்‌ அகராதியில்‌ இன்னும்‌ அதிகம்‌ 
முழுமையான விளக்கம்‌ காணப்படுகிறது: 


மிகக்குறுகிய வேதாகம ரீதியான கருத்தில்‌, அற்புதங்கள்‌ என்பவை, 
தேவனுடைய உடனடியான வல்லமையினால்‌ புறம்பான உலகத்தில்‌ 
குரவழைக்கப்பட்ட நிகழ்வுகளாக உள்ளன. தேவன்‌ எல்லாவற்றையும்‌ 
நிலைநிறுத்தி, கட்டுப்படுத்த, வழிநடத்துகிறார்‌ மற்றும்‌ அவர்‌ 
குனிப்பட்டவராகவும்‌ ௪ர்வவல்லமைராகவும்‌ இருக்கிறார்‌ என்பதால்‌ 
இவைகள்‌ சாத்தியமாகின்றன.”” 


வேதாகம விபரங்களில்‌ அவ்வப்போது, தேவன்‌ தமது தெய்வீக 
வல்லமையினால்‌, இயற்கையின்‌ விதிகளைப்‌ புறம்பே ஒதுக்கி, அவற்றிற்கு 
வெளியே செயல்களை நிகழ்த்தினார்‌. வேதாகம அற்புதங்கள்‌ முடிந்து 
போயிருப்பதால்‌ (காண்க 1 கொரிந்தியர்‌ 13:8-10), இன்றைய நாட்களில்‌ 
இப்படிப்பட்ட அற்புதங்களே நிகழ்த்துவதாக உரிமைகோருபவர்கள்‌ 
தங்களையே வஞ்சித்துக்‌ கொள்பவர்களாக உள்ளனர்‌. 

அற்புதங்கள்‌ அப்போஸ்தலர்களும்‌ மற்றவர்களும்‌ தாங்கள்‌ முன்வைத்த 
செய்தியை உறுதிப்படுத்துதல்‌ என்ற நோக்கத்திற்காக முகல்‌ நூற்றாண்டில்‌ 
தரப்பட்டன (மாற்கு 16:17-20; எபிரெயர்‌ 2:2-4). இன்றைய நாட்களில்‌ 
சிலர்‌ வேதாகமம்‌ தேவனுடைய வார்த்தையாக உள்ளது என்பதை 
மக்கள்‌ நம்புவதற்கு, அற்புதங்கள்‌ இன்னமும்‌ தேவைப்படுகின்றன என்று 
வலியுறுத்துகன்றனர்‌. இரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை உண்டாக்க, 
வேதாகமத்தில்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ள அற்புதங்கள்‌ போதுமானவையாக 
இருப்பதாக யோவான்‌ எழுதினார்‌ (யோவான்‌ 20:30, 31). அற்புதங்களைக்‌ 
காண்பதினால்‌ அல்ல, ஆனால்‌ தேவனுடைய வசனத்தை கேள்விப்படுவதன்‌ 
மூலமாகவே விசுவாசம்‌ உண்டாக்கப்படுகிறது (ரோமர்‌ 10:17). கிறிஸ்துவின்‌ 
அற்புதங்களைக்‌ கண்டவர்களில்‌ பலர்‌ விசுவாசிக்கவில்லை (12:22-24). தேவன்‌ 
இன்றைய நாட்களில்‌ இன்னமும்‌ செயல்படுகிறார்‌, ஆனால்‌ அவர்‌ தாம்‌ 
உருவாக்கிய இயற்கையின்‌ முறைமை மூலமாக தெய்வீக அருளிரக்கத்தை 
அளிப்பதன்‌ மூலம்‌ அதைச்‌ செய்கிறார்‌. 


தொழுநோய்‌ (8:1-4) 
வேதாகமம்‌ எழுதப்பட்ட காலத்தில்‌, தொழுநோய்‌ என்ற தலைப்பின்கழ்‌ 
பல நோய்கள்‌ இருந்தன. தொழுநோய்‌ என்பதாகக்‌ காணப்பட்ட பல நோய்கள்‌ 
உண்மையில்‌ நோயாக இருக்கவில்லை. இந்நோயினால்‌ பாதிக்கப்பட்ட 


89 


ஒருவரிடத்தில்‌, ஆசாரியரால்‌ நோய்க்குறி கண்டறியப்பட்டது எவ்வாறு 
என்பது லேவியராகமம்‌ 14:1-32ல்‌ வரைகுறிப்பிடப்பட்டுள்ளது. அந்தக்‌ 
காலத்தில்‌ இந்த வியாதிக்கு சுகமாக்கும்‌ வழி எதுவும்‌ இல்லாததால்‌, ஒரு 
நபர்‌ இந்த வியாதியில்‌ இருந்து சுத்தமாக்கப்பட்டால்‌ அது தேவனுடைய 
கிருபையாலேதான்‌ நடந்தது (2 இராஜாக்கள்‌ 5:1-19; லூக்கா 4:22. 
சுத்தமாக்கப்படுதல்‌ நடந்தது என்றால்‌, குணமாக்கப்பட்ட நபர்‌ சமுதாயத்தில்‌ 
மீளக்கட்டப்படுவதற்கு திட்டவட்டமான செயல்முறை ஒன்று இருந்தது. 
குணமாக்குதல்கள்‌ அரிதாயிருந்தன (எண்ணாகமம்‌ 12:18-15; 2 இராஜாக்கள்‌ 
5:9-14). சில வேளைகளில்‌, தொழுநோய்‌ என்பது தேவனுடைய செயல்பாட்டின்‌ 
நேரடி விளைவாக வந்தது (எண்ணாகமம்‌ 12:9-15). 

நியாயப்பிரமாணத்தின்கீழ்‌, தொழுநோயாளிகள்‌ கிருபையின்‌ கீழ்‌ 
இருக்க வேண்டியவகையிலான பாவிபோல இருந்தனர்‌. தொழுநோய்‌ 
ஒருவரை சமூகத்தில்‌ இருந்து பிரித்து வைப்பது போன்றே, பாவம்‌ 
என்பது ஒருவரை,  தேவனிடமிருந்தும்‌ தேவனுடைய மக்களிடம்‌ 
இருந்தும்‌ பிரிக்றெது (ஏசாயா 59:1, 2). பாவத்தின்‌ காரணமாக ஏற்பட்ட 
பிரிவினையானது தற்காலிகமானதாகவேோ அல்லது நிரந்தரமானதாகவோ 
இருக்க முடியும்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 1:6-9). இந்தப்‌ பிரிவினையின்‌ 
அர்த்தம்‌ என்ன என்பதை மக்கள்‌ புரிந்து கொள்ளாது இருக்கலாம்‌, ஆனால்‌ 
நியாயத்தீர்ப்பிற்குப்‌ பின்பு அவர்கள்‌ அறிந்து கொள்வார்கள்‌ (25:41, 46). 
பாவம்‌ என்ற வியாதிக்கு குணமாக்கும்‌ சிகிச்சை ஒன்று உள்ளது. ஆத்துமாவிற்கு 
கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ பயன்படுத்தப்படுகிறது (எபேசியர்‌ 1:7; கொலோசெயர்‌ 
1:20; வெளிப்படுத்தின விசேஷேம்‌ 1:5). 





திகைப்பூட்டும்‌ விசுவாசம்‌ (8:5-13) 

இந்த வரலாற்றில்‌ கண்ணியமான பல பண்புகள்‌ ரோம நூற்றுக்கு 
அதிபதியால்‌ செயல்விளக்கப்‌ படுத்தப்பட்டன. (1) அதிகாரம்‌ மற்றும்‌ செல்‌ 
வாக்கு கொண்ட மனிதர்‌ என்ற வகையில்‌ அவர்‌, கப்பர்நகூம்‌ ஊரில்‌ மக்கள்‌ 
பலரின்‌ மதிப்பைப்‌ பெற்றிருந்தார்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. (2) அவர்‌ 
செல்வாக்குள்ள மனிதராக இருந்தபோதிலும்‌ தாழ்மையுள்ள மனிதராகவும்‌ 
இருந்தார்‌. இயேசுவினிடம்‌ அவர்‌, “ஆண்டவரே! நீர்‌ என்‌ வீட்டுக்குள்‌ 
பிரவேசிக்க நான்‌ பாத்திரன்‌ அல்ல” என்று கூறினார்‌ (8:8). (3) நூற்றுக்கு 
அதிபதி யூத மக்களினத்தை நேசித்தவராக இருந்தார்‌ லூக்கா 7:5). அவர்‌ 
புறதெய்வ வணக்க சூழ்நிலையில்‌ வளர்க்கப்பட்டிருக்கலாம்‌ என்றாலும்‌, 
அவர்‌ “தேவனுக்குப்‌ பயந்தவர்‌” ஆனார்‌ என்பது உறுதி. (4) அவர்‌ ஒரு 
தாராள குணமுடைய மனிதராகவும்‌ இருந்தார்‌. கப்பர்நகூமில்‌ இருந்த யூத 
மூப்பர்கள்‌ தங்கள்‌ உள்ளூர்‌ ஜெப ஆலயத்திற்கு இந்த நூற்றுக்கு அதிபதி 
கட்டிடம்‌ கட்ட உதவினார்‌ என்பதால்‌ அவரைப்‌ பாராட்டினர்‌ லூக்கா 
7:5). அவர்‌ திட்டத்திற்கு நிதி உதவி அளித்தார்‌ என்பது மாத்திரமாவது 
குறைந்த பட்சமாக இதன்‌ அர்த்தமாக இருக்கலாம்‌. (5) இந்தக்‌ கண்ணியமான 
பண்புகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ அப்பால்‌, அவர்‌ மாபெரும்‌ விசுவாசம்‌ கொண்ட 
மனிதராக இருந்தார்‌. அவர்‌ தமது வேலைக்காரன்‌ தூரத்தில்‌ இருக்கும்போதே 
குணமாகும்படி “ஒரு வார்த்தைமாத்திரம்‌ சொல்லுமாறு” இயேசுவினிடத்தில்‌ 
கேட்டுக்கொண்டார்‌ (8:8). இயேசு இந்த நூற்றுக்கு அதிபதியைப்‌ 











90 


பார்த்து “ஆச்சரியப்பட்டு” “இஸ்ரவேலருக்குள்ளும்‌ நான்‌ இப்படிப்பட்ட 
விசுவாசத்தைக்‌ காணவில்லை” என்று கூறினார்‌ (8:10). இன்றைய நாட்களில்‌ 
நமது விசுவாசத்தைப்‌ பார்த்து இயேசு என்ன கூறுவார்‌? 

டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


பணிவிடை செய்ய மீட்கப்பட்டவர்‌ (8:14, 15) 

பேதுருவின்‌ மாமி குணமாக்கப்பட்ட நிகழ்வானது, இயேசுவுக்கும்‌ 
வீட்டில்‌ வந்து கூடி இருந்தவர்களுக்கும்‌ அந்தப்‌ பெண்மணி உடனடியாகப்‌ 
பணிவிடை செய்தலை விளைவித்தது (காண்க லூக்கா 4:39). எஜமானரின்‌ 
தொடுதல்‌ அந்தப்‌ பெண்மணியின்‌ வாழ்வில்‌ ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்திற்று. 
கிறிஸ்துவினால்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌ ஆவிக்குரிய குணமாக்குதல்‌ என்பது, 
இகே போன்ற நல்ல செயல்களை விளைவிக்க வேண்டும்‌; நாம்‌ ஊழியம்‌ 
செய்யவே மீட்கப்பட்டிருக்கிறோம்‌. பவுல்‌, கேவனுடைய கிருபையினால்‌ நாம்‌ 
மீட்கப்பட்டோம்‌ என்று வலியுறுத்தியபின்பு, “ஏனெனில்‌, நற்கிரியைகளைச்‌ 
செய்கிறதற்கு நாம்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ சிருஷ்டிக்கப்பட்டு, தேவனுடைய 
செய்கையாயிருக்கிறோம்‌; அவைகளில்‌ நாம்‌ நடக்கும்படி அவர்‌ முன்னதாக 

அவைகளை ஆயத்தம்பண்ணியிருக்கிறார்‌” என்று முடித்தார்‌ (எபேசியர்‌ 2:10). 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


வியாதியின்‌ வேர்‌ (8:16, 17) 

“கர்த்தருடைய ஊழியக்காரர்‌” என்ற வகையில்‌ (ஏசாயா 53:4) மக்களைக்‌ 
குணமாக்குதல்‌ என்பது இயேசுவின்‌ ஊழியத்தினுடைய ஒரு பகுதியாக 
இருக்கையில்‌, அவர்‌ உலகத்திற்கு ஏன்‌ வந்தார்‌ என்பதற்கு, அது நிறைவான 
முடிவாக இருக்கவில்லை. ஹேக்னெர்‌ அவர்கள்‌, “வெற்றிகொள்ளப்பட 
வேண்டிய உண்மையான எதிரி வியாதியல்ல: பாவமே எதிரியாக உள்ளது, 
ஏனெனில்‌ பாவத்தினால்‌ உண்டாக்கப்பட்ட விழுந்துபோன உலகம்‌, இந்தக்‌ 
காலத்தின்‌ துன்பம்‌ மற்றும்‌ வியாதி ஆகியவற்றிற்குப்‌ பின்னால்‌ முடிவாக 
விழுந்து கிடக்கிறது” என்று விளக்கப்படுத்தினார்‌.””  சிலுவையின்மீது 
இயேசு மரித்தபோது, பாவமன்னிப்பிற்காக அவர்‌ தமது இரத்தத்தை 
ஊற்றினார்‌ (26:28). நம்மில்‌, இந்த மீட்பின்‌ இரத்தத்தை ஞானஸ்நானத்தில்‌ 
சந்தித்துள்ளவர்களும்‌ நடபடிகள்‌ 2:38; ரோமர்‌ 6:8, 4; வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 7:14) தொடர்ந்து அந்த இரத்தத்தினால்‌ சுத்திகரிக்கப்‌ படுபவர்களும்‌ 
(1 யோவான்‌ 1:9), நிறைவாக அழியாத உடல்‌ ஒன்றைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌ 
(1 கொரிந்தியர்‌ 15:50-57; 1 யோவான்‌ 3:2). நாம்‌ பரலோகத்தில்‌ தேவனுடன்‌ 
என்றென்றைக்கும்‌ வாழ்வோம்‌, அங்கு மரணமோ, புலம்புதலோ, அழுகையோ 
அல்லது வேதனையோ இராது (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:4). 

டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 











குறிப்புகள்‌ 

ILeviticus Rabbah 16.6, 7; 17.3; Numbers Rabbah 7.5; 16.6; Deuteronomy Rabbah 6.8. 
2Robert H. Mounce, Matthew, New International Biblical Commentary (Peabody, Mass.: 
Hendrickson Publishers, 1991), 73. ’sகrாண்க James F. Strange and Hershel Shanks, “Has the 


91 


House Where Jesus Stayed in Capernaum Been Found?” and “Synagogue Where Jesus Preached 
Found at Capernaum,” in Archeology and the Bible: The Best of BAR, vol. 2, Archeology in the 
World of Herod, Jesus and Paul, ed. Hershel Shanks and Dan P. Cole (Washington, D.C.: Biblical 
Archeology Society, 1990), 188-99, 200-7. “Tacitus Annals 4.5. காண்க Everett Ferguson, Back- 
grounds of Early Christianity, 2d ed. (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 
1993), 46-48. *David Hill, The Gospel of Matthew, The New Century Bible Commentary (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 158. ‘Leon Morris, Luke: An Introduc- 
tion and Commentary, rev. ed., The Tyndale New Testament Commentaries (Grand Rapids Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1988), 151. “யோவான்‌ சுவிசேஷத்தில்‌ இதேபோன்ற 
“இராணுவ அதிகாரி” பற்றிய வரலாறு இன்னொன்று கப்பர்நகூமில்‌ நடைபெற்றதாகக்‌ 
கூறப்படுகிறது (யோவான்‌ 4:46-54). இருப்பினும்‌ அங்கு “அடிமை” என்ற வார்த்தையலல்‌ 
அனால்‌ “மகன்‌” என்ற (05) வார்த்தையே பயன்படுத்தப்பட்டுள்ளது. Douglas R. A. 
Hare, Matthew, Interpretation (Louisville: John Knox Press, 1993), 90. ‘’Mounce, 74. '’Mishnah 
Oholoth 18.7. 

Hare, 91. 2S. Scott Bartchy, “Table Fellowship,” in Dictionary of Jesus and the Gospels, 
ed. Joel B. Green and Scot McKnight (Downers Grove, 111.: InterVarsity Press, 1992), 796. PH. 
Leo Boles, 4 Commentary on the Gospel According to Matthew (Nashville: Gospel Advocate 
Co., 1936), 191. “Leon Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 195. Jack P. Lewis, The Gospel ac- 
cording to Matthew, Part 1, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing 
Co., 1976), 123. Donald A. Hagner, Matthew 1-13, Word Biblical Commentary, vol. 33A 
(Dallas: Word Books, 1993), 209. ‘’ஓய்வுநாளில்‌ வேலை செய்தலுக்கு எதிராக முப்பத்து 
ஒன்பது தடைகளை ரபீக்கள்‌ ஏற்படுத்தினர்‌. இவற்றில்‌ கடைசியான தடையானது, 
“ஒரு பொருளை ஒரு எல்லைப்‌ பகுதியில்‌ இருந்து இன்னொரு எல்லைப்பகுதிக்கு 
எடுத்துச்‌ செல்லுதல்‌” என்பதாகும்‌ (Mishnah Shabbath 7.2). இருப்பினும்‌, உயிருள்ள 
ஒரு மனிதரை படுக்யைடன்‌ தூக்கிச்‌ செல்பவர்‌ இதில்‌ விதிவிலக்குப்‌ பெறுவதாக ஒரு 
ரபீ கூறினார்‌. (Mishnah Shabbath 10.5.) இருந்தபோதிலும்‌ மற்றவர்கள்‌ இதற்கு எதிரான 
கண்ணோட்டத்தை மேற்கொண்டிருக்க சாத்தியக்கூறு உள்ளது. '£7estament of Solomon 
2.4; 5.5, 13; 8.5-11; Tobit 6:7, 8, 16-18; 8:2, 3; Josephus Antiquities 8.2.5. °Graham H. Twelf- 
tree, “Demon, Devil, Satan,” in Dictionary of Jesus and the Gospels, ed. Joel B. Green and Scot 
McKnight (Downers Grove, IIl.: InterVarsity Press, 1992), 167. 20Albert Barnes, Notes on the 
New Testament: Matthew and Mark, ed. Robert Frew (Philadelphia: N.p., 1832; reprint, Grand 
Rapids, Mich.: Baker Book House, 1974), 88.ஒப்பிடுக புலம்பல்‌ 53:4 அல்லது மத்தேயு 8:17 
ஆகியவற்றில்‌ NRSV. 

21Lewis, 124. 22D. A. Carson, When Jesus Confronts the World: An Exposition of Matthew 
8-10 (Grand Rapids, Mich.: Baker Book House, 1987), 33. Morris, Matthew, 198. 2*John Phil- 
lips, Exploring the Gospel of Matthew: An Expository Commentary, The John Phillips Commen- 
tary Series (Grand Rapids, Mich.: Kregel Publications, 1999), 151. 2°William M. Taylor, The 
Miracles of Our Savior (New York: Doubleday, Doran & Co., 1928), 26. 2°The American Heri- 
tage Dictionary, Ath ed. (2001), s.v. “miracle.” 27°C. S. Lewis, Miracles: A Preliminary Study 
(New York: Macmillan Co., 1947), 10. “னது Snyder Gehman, ed., “Miracle,” The New West- 
minster Dictionary of the Bible (Philadelphia: Westminster Press, 1970), 622. 2°Hagner, 211. 


92 


77 
சீஷத்துவத்தீன்‌ விலை 


[8:18-22] 


8 மற்றும்‌ 9 ஆகிய அதிகாரங்கள்‌, அற்புதங்களின்‌ மூன்று ஜோடிகளை 
உள்ளடக்குகின்றன (8:1-17; 8:23-9:8; 9:18-34), இவைகள்‌ சீஷத்துவத்தை 
வலியுறுத்தும்‌ இரண்டு கலந்துரையாடல்களைக்‌ கொண்டு பிரிக்கப்பட்டுள்ளன 
(8:18-22; 9:9-17). மத்தேயு 8:18-22 வசனப்பகுதியானது, இயேசுவைப்‌ 
பின்பற்ற விரும்பிய இரு மனிதர்களைப்‌ பற்றிக்‌ கூறி, சீஷத்துவம்‌ மீதான 
அந்த உரையாடல்களில்‌ முதலாவதைத்‌ தொகுத்துரைக்றெது. இயேசு தமது 
சீஷர்களிடம்‌ வேண்டுவது என்ன என்பதன்‌ மீது, இந்தக்‌ கலந்துரையாடலின்‌ 
கவனக்குவிப்பு உள்ளது. “பின்செல்லுதல்‌” (ak௦/outhe௦) மற்றும்‌ “செல்லுதல்‌” 
(aperchomai) என்ற திறவுகோல்‌ வார்த்தைகள்‌, வலியுறுத்தத்திற்காகத்‌ திரும்பத்‌ 
திரும்பக்‌ கூறப்படச்‌ சாத்தியம்‌ உள்ளது. 











நிதிநிலைகள்‌ (8:18-20) 


“பின்பு, திரளான ஜனங்கள்‌ தம்மைச்‌ சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு, 
அக்கரைக்குப்‌ போகக்‌ கட்டளையிட்டார்‌. 

அப்பொழுது, வேதபாரகன்‌ ஒருவன்‌ வந்து: போதகரே! நீர்‌ எங்கே 
போனாலும்‌ உம்மைப்‌ பின்பற்றி வரு வேன்‌ என்றான்‌. 

அதற்கு இயேசு: நரிகளுக்குக்‌ குழிகளும்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளுக்குக்‌ 
கூடுகளும்‌ உண்டு; மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை என்றார்‌. 


வசனம்‌ 18. இயேசு, தேவனுடைய தெய்வீகக்‌ குமாரனாக இருந்தார்‌ 
என்றாலும்‌, அவர்‌ தமது தாய்‌ மரியாள்‌ மூலமாக, மனித குமாரனாகவும்‌ 
இருந்தார்‌ (8:20). அது உண்மையாக இருக்கும்‌ பட்சத்தில்‌, அவர்‌ 
இளைப்படைதலின்‌ மனித பலவீனத்திற்கு உள்ளானவராக இருந்தார்‌. அவர்‌ 
கப்பர்நகூம்‌ ஊருக்கு வந்ததில்‌ இருந்து, வியாதிப்பட்ட மக்களின்‌ திரளான 
கூட்டத்தாரால்‌ அவர்‌ முற்றுகை இடப்பட்டிருந்தார்‌. இதன்‌ விளைவாக 
அவர்‌, உடல்ரீதியான மற்றும்‌ மனரீதியான களைப்பை அனுபவிக்கத்‌ 
தொடகங்கியிருந்தார்‌. திரளான ஜனங்கள்‌ தம்மைச்‌ சூழ்ந்திருக்கிறதை 
இயேசு கண்டு, அக்கரைக்குப்‌ போகக்‌ கட்டளையிட்டார்‌. “அக்கரைக்கு” 
என்பது, கலிலேயாக்‌ கடல்‌, மேற்கு மற்றும்‌ கிழக்கு என்று இரு பகுதிகளாகக்‌ 
கண்ணோக்கப்பட்டகைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. அது யோர்தான்‌ நதியின்‌ நீர்‌ 
உள்வாங்கும்‌ பகுதி மற்றும்‌ நீர்‌ வெளியேறும்‌ பகுதி ஆகியவற்றை இணைக்கும்‌ 
கற்பனையான செங்குத்துக்‌ கோட்டினால்‌ பிரிக்கப்பட்டது. இது இக்கடலின்‌ 
கிழக்குப்‌ பகுதியை தெக்கப்போலி மாகாணம்‌ என்று குறிப்பிடுகிறது. 
கப்பர்நகூம்‌ ஊரானது கலிலேயாக்‌ கடலின்‌ வடமேற்கு மூலையில்‌ இருந்தது. 





93 


வசனம்‌ 19. கடலைக்‌ கடந்து செல்வதற்கு ஒரு படகில்‌ ஏறுவதற்கு முன்னர்‌ 
இயேசு, மீண்டும்‌ சந்திக்கப்பட்டார்‌. அப்பொழுது, வேதபாரகன்‌ ஒருவன்‌ 
வந்து: போதகரே! நீர்‌ எங்கே போனாலும்‌ உம்மைப்‌ பின்பற்றி வருவேன்‌ 
என்றான்‌. “வேதபாரகன்‌” (2ுமாபாாா/2/8) என்பவர்‌, பழைய ஏற்பாட்டு 
வேக வசனங்களையும்‌ மற்ற முக்கியமான பதிவேடுகளையும்‌ கைகளால்‌ 
பிரதி எடுத்தல்‌ என்ற மிக சிரமமான வேலையைச்‌ செய்பவராக இருந்தார்‌. 
அவர்களின்‌ வேலைகளினுடைய உண்மை நிலையினால்‌, வேதபாரகர்கள்‌ 
வசனத்தின்‌ உண்மைக்‌ கருத்துப்‌ பற்றிய தேறிய அறிவு கொண்டவர்கள்‌ 
ஆயினர்‌. அவர்கள்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ போதகர்கள்‌ என்று வகைப்படுத்தப்‌ 
பட்டிருந்தனர்‌, அதே வேளையில்‌ பரிசேயர்கள்‌ பொதுவாக இவ்வாறு 
வகைப்படுத்தப்‌ படாது இருந்தனர்‌. 

இந்த வேதபாரகரின்‌ உண்மைத்தன்மை பற்றிக்‌ கேள்வி கேட்க நம்மிடம்‌ 
காரணம்‌ எதுவும்‌ இல்லை. இருந்தபோதிலும்‌, தனிப்பட்ட ஆதாயம்‌ என்பது 
இவர்‌ இயேசுவைப்‌ பின்பற்ற விரும்புவதற்கான நோக்கமாக இருந்திருக்கலாம்‌. 
இவர்‌ இயேசுவை “போதகரே” (41885/4/02) என்று மரியாதை நிறைந்த வகையில்‌ 
அழைத்தார்‌. ஒரு வேதபாரகர்‌ இயேசுவை இப்படிப்பட்ட ஒரு பெயரைக்‌ 
கொண்டு அழைத்தல்‌ என்பது தன்னிலேயே குறிப்பிடத்‌ தக்கதாக உள்ளது. 
இருப்பினும்‌ எண்ணற்ற மக்கள்‌ - இயேசுவின்‌ எதிராளிகளும்கூட - அவரை 
இவ்வாறு அழைத்தனர்‌ (12:38; 19:16; 22:16, 24, 36). 

வசனம்‌ 20. இயேசு நரிகளுக்குக்‌ குழிகளும்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளுக்குக்‌ 
கூடுகளும்‌ உண்டு; மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை 
என்று வேதபாரகரிடம்‌ கூறியதன்‌ மூலம்‌ அந்த மனிதரின்‌ தீர்மானத்தகைச்‌ 
சோதித்துப்‌ பார்த்தார்‌. மீண்டும்‌ ஒருமுறை அவர்‌ தமது செய்தியை எடுத்துக்‌ 
கூறுவதற்கு இயற்கையை (“நரிகள்‌” மற்றும்‌ “பறவைகள்‌”) பயன்படுத்தினார்‌ 
(காண்க 6:26, 28). இயேசுவின்‌ பதில்‌, “இந்த சூழ்நிலைக்குத்‌ தழுவிக்கொள்ளக்‌ 
கூடிய ஒரு பொதுவான பழமொழி போன்று அதிகமாக உள்ளது.” மைக்கேல்‌ 
]. வில்க்கன்ஸ்‌ அவர்கள்‌, இயேசுவின்‌ ஊழியம்‌ “வசதிநிறைந்த இலாபங்களுடன்‌ 
கூடிய ஒரு நிறுவன நிலைநாட்டுதலின்‌ விளைவாக” இராது என்று கூறி அவரது 
ஊழியத்தைப்‌ பற்றிச்‌ ௪த்தரித்தார்‌.” 

இயேசு வாழ்வதற்கு ஒரு வசிப்பிடம்‌ இல்லாதவர்‌ என்ற வகையில்‌ 
“வீடற்றவராக” இருக்கவில்லை. அவர்‌ அந்த வேளையில்‌ கப்பர்நகூம்‌ 
ஊரைவிட்டுப்‌ புறப்படத்‌ தயார்‌ செய்து கொண்டு இருந்தார்‌, இந்த 
ஊர்‌ அவரது வெளிப்படையான ஊழியத்தின்‌ பெரும்பான்மையான 
காலகட்டத்தில்‌ அவர்‌ தங்கியிருந்த இடமாகத்‌ தோன்றுகிறது. அவர்‌ 
பெத்தானியில்‌ மரியாள்‌, மார்த்தாள்‌ மற்றும்‌ இலாசரு ஆகியோரின்‌ வீட்டில்‌ 
நேரத்தைச்‌ செலவிட்டார்‌ லூக்கா 10:38, 39; யோவான்‌ 12:1-8), மற்றும்‌ அவர்‌ 
மற்ற பலவீடுகளில்‌ வரவேற்கப்பட்டிருப்பார்‌ என்பது நிச்சயம்‌ (காண்க 10:11). 
இருப்பினும்‌ அவர்‌ தமது சொந்தமானது என்று அழைக்க ஒரு வீட்டைக்‌ 
கொண்டிருக்கவில்லை. நடைமுறை நோக்கங்கள்‌ யாவற்றிற்கும்‌ இயேசு, 
ஒரு சுற்றித்திரியும்‌ பிரசங்கியாராக, பயணம்‌ செய்யும்‌ சுவிசேஷ ஊழியராக, 
தொடர்ந்து பயணம்‌ செய்பவராக இருந்தார்‌. பழங்காலத்துத்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
போன்று அவர்‌ அடிக்கடி, நட்சத்திரங்களின்‌ கழ்‌ வெட்டவெளியில்‌, கல்லை 
மாத்திரமே தலையணையாகக்‌ கொண்டு உறங்கியிருக்கலாம்‌. அவர்‌ தமது 














94 


பின்புறத்தில்‌ துணிகளைத்‌ தவிர வேறு எதையும்‌ கொஞ்சமே சொந்தமாகக்‌ 
கொண்டிருந்தார்‌. ஊக்கமான வேதபாரகர்‌ இயேசுவைப்‌ பின்பற்றத்‌ தேர்ந்து 
கொள்ளும்‌ முன்பு, அவரது வாழ்வுநடையை ஆராய்ந்து பார்த்தல்‌ அவசியமாக 
இருந்தது. 

இயேசு ஒரு நகரில்‌ இருந்து இன்னொரு நகருக்குப்‌ பயணம்‌ செல்லுகையில்‌, 
அவார்‌ அடிக்கடி புறக்கணிக்கப்பட்டார்‌. அவரது சொந்த மக்களே அவரைப்‌ 
புறக்கணித்தனர்‌ (யோவான்‌ 1:11), மற்றும்‌ யூதேயா நாட்டில்‌ இருந்தவர்களும்‌ 
அப்படியே செய்தனர்‌ (யோவான்‌ 5:18). கலிலேயாவில்‌ இருந்தவர்கள்‌ 
அவரைவிட்டுத்‌ திரும்பினர்‌ (யோவான்‌ 6:66), மற்றும்‌ கதரேயன்‌ நாட்டில்‌ 
இருந்தவர்கள்‌ தங்கள்‌ எல்லைப்‌ பகுதியைவிட்டுப்‌ போகும்படி அவரை 
வேண்டிக்கொண்டனர்‌ (8:34). சமாரியாவில்‌ இருந்த ஒரு நகரத்தார்‌ அவர்‌ 
அங்கு தங்குவதற்கு அனுமதிக்க மறுத்து விட்டனர்‌ லூக்கா 9:52, 53). முடிவில்‌ 
இந்த உலகமே அவரைப்‌ புறக்கணித்தது (27:23). 

“மனித குமாரன்‌” என்பது இயேசு தம்மைத்‌ தாமே விவரிக்க அடிக்கடி 
பயன்படுத்திய சொற்றொடராக இருந்தது. மத்தேயு 8:20ல்‌ உள்ள இந்த நிகழ்வு, 
புதிய ஏற்பாட்டில்‌ அவர்‌ இந்த அடைமொழியைப்‌ பயன்படுத்திய எண்பத்தி 
எட்டு முறைகளில்‌ முதலாவதாக உள்ளது. “மனுஷகுமாரன்‌” என்பது 
மேசியாத்துவப்‌ பட்டப்பெயராகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது (காண்க 
தானியேல்‌ 7:13, 14) தெளிவாக இருக்கையில்‌, இது மனிதத்துவத்துடன்‌ 
இயேசுவை நெருக்கமாகத்‌ தொடர்பு படுத்தும்‌ அடைமொழியாகவும்‌ உள்ளது.” 
இராஜாதி இராஜாவும்‌ கர்த்தாதி கர்த்தாவுமானவர்‌, மாபெரும்‌ தாழ்மையான 
செயல்பாட்டில்‌, பூமிக்குரிய எல்லா ஆதாயத்திலும்‌ தம்மையே வெறுமை 





யாக்கி மனிதர்கள்‌ மத்தியில்‌ ஒரு பிச்சைக்காரர்‌ போன்று வாழ்ந்தார்‌ (காண்க 
பிலிப்பியர்‌ 2:5-8). 


குடும்பம்‌ (8:21, 22) 


2 அவருடைய சீஷர்களில்‌ வேறொருவன்‌ அவரை நோக்கி: ஆண்ட வரே! 
முன்பு நான்‌ போய்‌, என்‌ தகப்பனை அடக்கம்பண்ண எனக்கு உத்தரவு 
கொடுக்க வேண்டும்‌ என்றான்‌. 

2 அதற்கு இயேசு; மரித்தோர்‌ தங்கள்‌ மரித்தோரை அடக்கம்‌ 
பண்ணட்டும்‌, நீ என்னப்‌ பின்பற்றி வா என்றார்‌. 


வசனம்‌ 21. இரண்டாவது விசாரணையாளரை அவருடைய 
சீஷர்களில்‌ வேறொருவன்‌ என்று விவரித்தலானது, அவரும்‌ அந்த 
வேதபாரகரும்‌, கிறிஸ்துவின்‌ சீஷர்களாக இருந்தனர்‌ அல்லது ஆயினர்‌ 
என்று மறைமுகமாக உணர்த்துகிறது. இந்த மனிதர்‌ பன்னிருவரில்‌ ஒருவராக 
இருந்தார்‌ என்று நம்புதல்‌ மிக நீண்ட இழுவையாக உள்ளது, ஏனெனில்‌ 
“சீஷன்‌” (௭1/42) என்ற சொற்றொடர்‌ இங்கு ஒரு விரிவான கருத்தளவில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கச்‌ சாத்தியக்கூறு உள்ளது. இந்தப்‌ பட்டப்பெயர்‌ 
பன்னிருவருக்குப்‌ பயன்படுத்தப்பட முடியும்‌ என்றிருக்கையில்‌, இது மிகவும்‌ 
அடிக்கடி, “கற்றுக்கொள்பவர்‌” அல்லது “மாணவர்‌” என்ற பொதுவான 
கருத்தையே தருகிறது, மற்றும்‌ இதில்‌ ஆவிக்குரிய கருத்துப்பொருள்‌ 








95 





எதுவும்‌ இருப்பதில்லை. இது, மேலோட்டமான அல்லது உண்மையாகவே 
அர்ப்பணிப்புணர்வு கொண்ட, எவ்வகையான “பின்பற்றாளரையும்‌” குறிக்க 
முடியும்‌. 

இவ்விடத்தில்‌ லூக்கா, மனிதருக்கு இயேசுவின்‌ அழைப்பை 
உட்செருகனொர்‌: “என்னைப்‌ பின்பற்றிவா” லூக்கா 9:59; காண்க மத்தேயு 
8:22). கலிலேயாக்‌ கடலினூடே அவர்களின்‌ பயணத்தில்‌ உடனடியாகத்‌ 
தொடங்கி, அந்த மனிதர்‌ ஒரு நெருங்கிய சீஷராகத்‌ தம்முடன்‌ பயணம்‌ 
செய்ய வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்பியதாகக்‌ காணப்படுகிறது. அம்மனிதர்‌, 
ஆண்டவரே! முன்பு நான்‌ போய்‌, என்‌ தகப்பனை அடக்கம்பண்ண எனக்கு 
உத்தரவு கொடுக்கவேண்டும்‌ என்று பதில்‌ அளித்தார்‌. அவரது பதிலானது 
அந்த வேளையில்‌ இயேசுவை மிகவும்‌ நெருங்கிப்‌ பின்பற்றாது இருப்பதற்கான 
சாக்குப்‌ போக்காக இருந்திருக்கலாம்‌. குறைந்தபட்சம்‌ அவர்‌ உண்மையான 
சீஷத்துவத்திற்கு முன்‌ குடும்பக்‌ கடமைகளை வைத்திருக்கலாம்‌ (காண்க 10:37; 
லூக்கா 14:26). 

அம்மனிதரின்‌ உண்மையான சூழ்நிலை பற்றிய விபரங்கள்‌ 
தெளிவற்றவைகளாக உள்ளன, ஆனால்‌ மூன்று சாத்தியக்கூறுகள்‌ எழுகன்றன. 
முதலாவது அம்மனிதர்‌, வியாதிப்பட்டேோ அல்லது வியாதிப்படாமலோ 
இருந்த தமது தந்தையிடம்‌ தொடர்ந்து இருக்கும்‌ வாய்ப்பை மாத்திரம்‌ 
கேட்டு இருக்கலாம்‌. வயதான பெற்றோர்கள்‌ நித்தியத்திற்கு இளைப்பாறுதல்‌ 
அடையும்‌ வரைக்கும்‌ அவர்கள்‌ மகன்கள்‌ வீட்டிலேயே இருந்து அவர்களைப்‌ 
பராமரிக்க வேண்டியது அவர்களின்‌ கடமையாக இருந்தது. இம்மனிதரால்‌ 





பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர்‌, “தந்தை இறந்து சொத்துக்கள்‌ பிரிக்கப்படும்‌ 
வரையிலும்‌, குடும்ப அலுவல்களில்‌ தந்தைக்கு உதவுவதற்கு ஒரு மகன்‌ 
கொண்டிருந்த பொறுப்பைக்‌ குறிப்பதற்கு தூரகிழக்கு நாடுகளில்‌ பொதுவாகப்‌ 
பயன்படுத்தப்பட்ட உருவகப்‌ போச்சாக” இருந்தது என்று John MacArthur, Jr., 
அவர்கள்‌ உரிமை கோரினார்‌.* இந்தச்‌ சொல்விளக்கம்‌ இன்றைய நாட்களிலும்‌ 
மத்திய கிழக்கு நாடுகளின்‌ பகுதிகளில்‌ பயன்படுத்தப்படுறெது என்றும்‌ அவர்‌ 
கூடுதலாகக்‌ கூறினார்‌. 

இரண்டாவது, இம்மனிதரின்‌ தந்தை உண்மையிலேயே இறந்து 
போயிருந்து, சவஅடக்கம்‌ குறித்த விஷயங்களைக்‌ கவனிக்க இம்மனிகர்‌ விரும்பி 
இருக்கலாம்‌. இது சற்றே தாமதத்தை மாத்திரமே ஏற்படுத்தும்‌, ஏனெனில்‌ 
மக்கள்‌ இறந்த அதே நாளில்‌ அவர்களின்‌ உடல்கள்‌ அடக்கம்‌ பண்ணப்பட்டன 








(27:59, 60; நடபடிகள்‌ 5:5, 6, 10). சவ அடக்கத்தைக்‌ கொடர்ந்து ஒருவாரம்‌ 
துக்கம்‌ கொண்டாடுதல்‌ இருந்தது (ஆதியாகமம்‌ 50:10; 1 சாமுவேல்‌ 31:13). 
மனதைத்‌ தொடும்‌ இப்படிப்பட்ட வேண்டுகோளை இயேசு தவிர்த்திருப்பார்‌ 
என்பது சந்தேகம்‌ நிறைந்ததாகவே உள்ளது. 

மூன்றாவது, இம்மனிதரின்‌ தந்த சற்று நேரத்திற்கு முன்பு இறந்திருந்து 
சவ அடக்கத்திற்கான பணிகளின்‌ முதல்‌ பகுதி நிறைவு பெற்றிருக்கலாம்‌. 
உடலானது துணிகளால்‌ போர்த்தப்பட்டு கல்லறையில்‌ வைக்கப்பட்டு 
இருக்கலாம்‌. இருப்பினும்‌, ஒரு ஆண்டிற்குப்‌ பின்பு மகன்‌ கல்லறைக்குத்‌ 
திரும்பவந்து அஸ்திக்கலசம்‌ என்னப்படும்‌ பெட்டியில்‌ தந்தையின்‌ எலும்புகளை 
வைக்க வேண்டும்‌.” பின்பு, எதிர்காலத்தில்‌ அந்தக்‌ குடும்பத்தில்‌ இறக்கும்‌ 
உறுப்பினர்களுக்கும்‌ இடம்‌ ஏற்படுத்தப்படும்‌ வகையில்‌, அஸ்திக்கலசமானது 








96 


கல்லறையின்‌ பின்புறத்தில்‌ ஒரு மாடத்தில்‌ வைக்கப்படும்‌. இவ்விஷயத்தில்‌, 
இம்மனிதர்‌ இயேசுவைப்‌ பின்பற்றுவதில்‌ மிக ஆழமான உறுதிப்பாட்டை 
ஏற்படுத்திக்‌ கொள்வதற்கு முன்னர்‌, தமது கடைசி கடமையை நிறைவேற்ற 
விரும்பினார்‌ என்று கூறலாம்‌. 

மரித்தோரை, விசேஷமாக ஒருவர்‌ தமது பெற்றோரை அடக்கம்‌ 
பண்ணுதல்‌ என்பது, ஒரு பரிசுத்தமான கடமையாக இருந்தது (ஆதியாகமம்‌ 
23:1-20; 25:7-10; 35:28, 29; 49:28-50:14). “உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
கனம்பண்ணுவாயாக” (யாத்திராகமம்‌ 20:12; உபாகமம்‌ 5:16) என்பது 
இஸ்ரவேல்‌ மக்களுக்குத்‌ தரப்பட்ட ஐந்தாவது கட்டளையாக இருந்தது, மற்றும்‌ 
இது ஒரு மகன்‌ தனது பெற்றோருக்குத்‌ தகுதியான சவ அடக்கத்தை ஏற்பாடு 
செய்ய வேண்டும்‌ என்று மறைமுகமாக உணர்த்திற்று என்பதில்‌ சந்தேகம்‌ 
இல்லை. ஒருவர்‌ தமது பெற்றோரை அடக்கம்‌ செய்தல்‌ என்பது, ஸேமாவை 
தினந்தோறும்‌ உச்சரித்தல்‌ அல்லது கை மற்றும்‌ நெற்றியில்‌ பட்டைகளைக்‌ 
கட்டிக்கொள்ளுதல்‌ ஆகியவற்றைக்‌ காட்டிலும்‌ முக்கியமானது என்று ரபீக்கள்‌ 
நினைத்தனர்‌.” மத்தேயு சுவிசேஷ விபரத்தில்‌ பிற்பாடு இயேசு, ஒருவர்‌ 
குமது பெற்றோரைக்‌ கனப்படுத்தும்படியான தேவனுடைய கட்டளையைத்‌ 
தற்காத்தார்‌ (15:1-9). இருந்தபோதிலும்‌, இயேசுவைப்‌ பின்பற்றுதல்‌ என்பது 
எல்லாவற்றைக்‌ காட்டிலும்‌ முன்னுரிமை தரப்பட வேண்டிய விஷயமாக 
உள்ளது. 





வசனம்‌ 22. அதற்கு இயேசு: மரித்தோர்‌ தங்கள்‌ மரித்தோரை அடக்கம்‌ 
பண்ணட்டும்‌, நீ என்னப்‌ பின்பற்றி வா என்றார்‌. அவருடைய பதிலுரையானது, 
செயல்விளைவில்‌ “இந்த உலகமானது இந்த உலகத்து விஷயங்களைப்‌ பற்றி 
அக்கறைப்படட்டும்‌” என்று அர்த்தப்படுத்திய “பமமொழிரீதியான பேச்சு 
உருவகமாக” இருந்தது.” இது, ஆவிக்குரிய வகையில்‌ மரித்திருப்பவர்கள்‌ 
சரீரத்திற்குரிய வகையில்‌ மரித்துள்ள தங்கள்‌ உறவினர்களை அடக்கம்‌ 





பண்ணிக்கொள்வார்கள்‌ என்று அர்த்தப்பட முடியும்‌. சரீரத்திற்குரிய வகையில்‌ 
சற்றுக்காலம்‌ மரித்திருந்தவர்கள்‌, தற்போது மரித்தவர்களை அடக்கம்‌ 





பண்ணுவார்கள்‌ என்பது முரண்பாடு நிரம்பிய இன்னொரு சாத்தியக்கூறாக 
உள்ளது. ஆயினும்‌, நித்திய ஜீவனின்‌ அவசியம்‌ பற்றிய இராஜ்யத்தின்‌ 
செய்தியை எடுத்துச்‌ செல்லுதலின்‌ ஆவிக்குரிய வகையிலான மாபெரும்‌ 
அக்கறைக்கு இம்மனிதர்‌ தம்மையே ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌ என்று இயேசு 
அழைத்தார்‌. 

இயேசுவை அணுகி “ஆண்டவரே, உம்மைப்‌ பின்பற்றுவேன்‌, ஆனாலும்‌ 
முன்பு நான்‌ போய்‌ வீட்டிலிருக்தெவர்களிடத்தில்‌ அனுப்புவித்துக்‌ 
கொண்டுவரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்கவேண்டும்‌” என்று கேட்ட 








மூன்றாவது விசாரணையாளர்‌ ஒருவரை லூக்கா கூடுதலாகக்‌ கூறினார்‌ லூக்கா 
9:61). இந்தக்‌ காட்சியானது எலியா எலிசாவை அழைத்ததன்‌ எச்சமாக உள்ளது. 
தூர்க்கதரிசியைப்‌ பின்பற்றுவதற்கு முன்னர்‌ எலிசா, தமது பெற்றோரிடத்திற்குத்‌ 
திரும்பி அவர்களிடம்‌ பிரிவுசொல்லி வரவேண்டும்‌ என்று விரும்பியபோது, 
அவ்வாறு அவர்‌ செய்வதற்கு எலியா அனுமதித்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 19:19-21). 
இருப்பினும்‌ இயேசு, சீஷத்துவத்திற்கான தமது நிபந்தனைகளில்‌ எலியாவைக்‌ 
காட்டிலும்‌ அதிகம்‌ வேண்டுமென்று கேட்பவராக இருந்தார்‌. அவர்‌, 
“கலப்பையின்மேல்‌ தன்‌ கையை வைத்துப்‌ பின்னிட்டுப்பார்க்கிற எவனும்‌ 


97 


தேவனுடைய ராஜ்யத்துக்குத்‌ தகுதியுள்ளவன்‌ அல்ல” என்று பதில்‌ அளித்தார்‌ 
லூக்கா 9:62). இயேசுவின்‌ உண்மையான சீஷராக இருத்தல்‌ என்பது 
முற்றிலுமான அர்ப்பணிப்பைக்‌ கேட்பதாக இருக்கும்‌. இயேசு சீஷத்துவம்‌ 
கேட்கும்‌ தர அளவைகளில்‌ தாழ்ந்தவற்றை விரும்புவதில்லை. 


௮ பாடங்கள்‌ “5444 


இயேசுவின்‌ மனிதத்துவம்‌ (8:20) 

“மனித குமாரன்‌” என்பதே இயேசுவினால்‌ அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட 
பட்டப்பெயராக இருந்தது. அவர்‌ தமக்கு, “தேவகுமாரன்‌” என்ற 
பட்டப்பெயரைத்‌ தேர்ந்துகொள்ள எல்லா உரிமையும்‌ கொண்டிருந்தார்‌, 
அனால்‌ “மனித குமாரன்‌” என்பதே அவர்‌ முன்னுரிமை கொடுத்து விரும்பித்‌ 
தேர்ந்த ஒன்றாக இருந்தது. இது, இயேசு தம்மைக்‌ குறித்து முக்யெமான ஒரு 
கூற்றை ஏற்படுத்தினார்‌ என்று மறைமுகமாக உணர்த்துவதாகக்‌ காணப்படலாம்‌. 
ஒருபுறத்தில்‌ இது அவரது முழு மனிதத்துவத்தை வலியுறுத்துகிறது. 
இன்னொரு புறத்தில்‌ இது மீட்புசார்ந்த மற்றும்‌ அதிகாரத்துவமான 
அவரது ஊழியத்தை வலியுறுத்துகிறது. தேவன்‌ ஒரு மனிதரானார்‌, எனவே 
அவர்‌ நமக்கு உறவுபட்டவராகவும்‌ நம்மை அவரது உறவுமுறைக்குள்‌ 
கொண்டுசேர்ப்பவராகவும்‌ இருக்க முடிந்தது. 





குறிப்புகள்‌ 

Robert H. Mounce, Matthew, New International Biblical Commentary (Peabody, Mass.: 
Hendrickson Publishers, 1991), 77. 2Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated 
Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand 
Rapids, Mich.: Zondervan, 2002), 59. The designation “son of man” appears throughout the 
Book of Ezekiel, emphasizing the prophet’s humanity. “John MacArthur, Jr., The MacArthur New 
Testament Commentary: Matthew 8-15 (Chicago: Moody Press, 1987), 24-25. காண்க Mishnah 
Sanhedrin 6.6: Pesahim 8.8; Moed Katan 1.5, 6. ¢Mishnah Berakoth 3.1; Talmud Berakoth 31a. 
MacArthur, 25. 


98 


18 
அற்புதங்களின்‌ இரண்டாம்‌ 
தொகுப்‌] 


[8:25-9. 8) 


மத்தேயு 8:23-9:8 வசனப்பகுதி, இயேசுவினால்‌ நிகழ்த்தப்பட்ட மேலும்‌ 
மூன்று அற்புதங்களை வெளிப்படுத்துறெது. இவைகளில்‌, புயலை அமர்த்துதல்‌ 
(8:23-27), அசுத்த ஆவி பிடித்திருந்த இரு மனிதர்களைக்‌ குணமாக்குதல்‌ 
(8:28-34) மற்றும்‌ திமிர்வாதக்காரர்‌ ஒருவரைக்‌ குணமாக்குதல்‌ (9:1-8) ஆகியவை 
உள்ளடங்குகின்றன. இந்த எடுத்துரைப்புகள்‌, இயற்கையின்மீதும்‌, பொல்லா 
அவிக்குரிய சக்திகள்‌ மீதும்‌ உடல்ரீதியான வியாதிகள்‌ மீதும்‌ இயேசுவின்‌ 
வல்லமையை விவரிக்ன்றன. இவைகள்‌ விசுவாசம்‌ மற்றும்‌ சந்தேகம்‌, 
ஏற்றுக்கொள்ளுதல்‌ மற்றும்‌ புறக்கணித்தல்‌ ஆயெவை கலந்தவையாக உள்ளன. 


புயலை அமர்த்துதல்‌ (8:23-27) 


2 அவர்‌ படவில்‌ ஏறினபோது அவருடைய சீஷர்கள்‌ அவருக்குப்‌ 
பின்சென்று ஏறினார்கள்‌. 

4 அப்பொழுது படவு அலைகளினால்‌ மூடப்படத்தக்கதாய்க்‌ கடலில்‌ 
பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார்‌. 

அப்பொழுது, அவருடைய சீஷர்கள்‌ வந்து, அவரை எழுப்பி: 
ஆண்ட வரே! எங்களை இரட்சியும்‌, மடிந்துபோகிறோம்‌” என்றார்கள்‌. 

“அதற்கு அவர்‌: அற்பவிசுவாசிகளே! ஏன்‌ பயப்படுகிறீர்கள்‌ என்று 
சொல்லி; எழுந்து, காற்றையும்‌ கடலையும்‌ அதட்டினார்‌. உடனே, மிகுந்த 
அமைதல்‌ உண்டாயிற்று. 

ட்‌ அந்த மனுஷர்கள்‌ ஆச்சரியப்பட்டு: இவர்‌ எப்படிப்பட்ட வரோ, காற்றும்‌ 
கடலும்‌ இருவருக்குக்‌ கீழ்ப்படி கிறதே என்றார்கள்‌. 


காட்சியானது ஒப்புக்கொடுத்தல்‌ அற்ற பின்பற்றாளர்களில்‌ இருந்து 
(8:18-22) விசுவாசக்‌ குறைவை செயல்விளக்கப்படுத்திய சீஷர்களிடம்‌ (8:23-27) 
திரும்புகிறது. இயேசுவை அடிக்கடி வலிவார்ந்த பின்பற்றாளர்கள்‌ அணுகினர்‌ 
மற்றும்‌ அங்கிருந்தவர்கள்‌ அவருக்குச்‌ சலிப்பு உண்டாக்கினர்‌. 

வசனம்‌ 23. கடலின்‌ அக்கறைக்குப்‌ பயணமாவதற்கு கடைசியில்‌ 
இயேசு படவில்‌ பிரவேசித்த போது பின்மாலைப்‌ பொழுது அண்மித்துக்‌ 
கொண்டிருந்தது. பன்னிருவரில்‌ சிலர்‌ அவருடன்‌ படவில்‌ இருந்தனர்‌. மற்ற 
சீஷார்கள்‌ தனிப்படவுகளில்‌ அவருக்குப்‌ பின்சென்று ஏறினார்கள்‌ (மாற்கு 
4:26). 


99 


வசனம்‌ 24. இயேசுவும்‌ அவரைப்‌ பின்பற்றியவர்களும்‌ கடல்‌ பயணத்தைத்‌ 
தொடங்கிய பின்பு, கடலில்‌ பெருங்காற்று உண்டாயிற்று. கலிலேயாக்‌ கடலைப்‌ 
பற்றி ராபர்ட்‌ 11. மவுன்ஸ்‌ அவர்கள்‌ பின்வருமாறு விளக்கப்படுத்தினார்‌: 


பம்பர வடிவம்‌ (எட்டு மைல்கள்‌ அகலமும்‌ வடக்கில்‌ இருந்து தெற்காக 
பதிமூன்று மைல்கள்‌ நீளமும்‌) கொண்ட ஏரி, கடல்‌ மட்டத்தில்‌ இருந்து 
680 அடிகள்‌ தாழ்வில்‌ உள்ளது. இகைச்‌ சுற்றிச்‌ சூழ்ந்துள்ள உயர்ந்த 
குன்றுகள்‌, எவ்வித எச்சரிக்கையும்‌ இன்றி உயரங்களில்‌ இருந்து வலிவான 





காற்றைத்‌ தரவழைக்கும்‌ மாபெரும்‌ புனல்‌ போன்று செயல்படும்‌ ஆழமான 


கணவாய்‌ வெட்டுக்களாக உள்ளன. ! 


குன்றுகள்‌ மீது சுற்றியோடும்‌ குளிர்ந்த காற்று, கலிலேயா பள்ளத்தாக்கின்‌ 
வெதுவெதுப்பான காற்றைச்‌ சந்திக்கும்போது, சூறாவளிக்‌ காற்றின்‌ செயல்‌ 
விளைவு கலிலேயாக்‌ கடலைக்‌ கடைவது உண்டு. இந்த கடுமையான வானிலை 
அமைவு, இவ்வசனத்தில்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ளபடி 52௭1௦5 கிரேக்க வார்த்தை 
“புயல்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஏன்‌ என்பதை விளக்குகிறது; 
இந்தச்‌ சொற்றொடர்‌ வழக்கமாக “பூமி அதிர்ச்சி” என்பதையே குறிக்கிறது 
(24:7; 27:54; 28:2; நடபடிகள்‌ 16:26; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 16:12; 8:5; 
11:13, 19; 16:18). இந்தப்‌ புயல்கள்‌ தடர்வன்மையுடன்‌ எழும்பக்கூடும்‌ (காண்க 
14:24). 

சிறு மீன்பிடிப்‌ படவு (/௦௦0॥) அலைகளினால்‌ மூடப்பட்டது. மாற்கு, 
“அப்பொழுது பலத்த சுழல்காற்று உண்டாகி, படவு நிரம்பத்தக்கதாக. அலைகள்‌ 
அதின்மேல்‌ மோதிற்று” என்று பதிவு செய்தார்‌ (மாற்கு 4:37). அலைகள்‌ படகை 
நிரப்பிக்‌ கொண்டிருக்கையில்‌, இயேசு நித்திரையாயிருந்தார்‌. உக்கிரமான 
காற்றோ அல்லது சுழன்று அடிக்கும்‌ அலைகளோ கர்த்தரை உறக்கத்தில்‌ 
இருந்து எழச்செய்யவில்லை. வேதவசனங்களில்‌, ஆழ்ந்த உறக்கம்‌ என்பது 
ஒருவர்‌ தேவன்‌ மீது நம்பிக்கை வைத்திருத்தலைக்‌ குறிக்கிறது (யோபு 11:18, 19; 
சங்கதம்‌ 3:5; 4:8; 127:2; நீதிமொழிகள்‌ 3:24-26; நடபடிகள்‌ 12:6, 29. 

வசனம்‌ 25. நிம்மதியாக உறங்கிக்‌ கொண்டிருந்த இயேசுவுக்கு நேர்மாறாக, 
அவருடன்‌ இருந்த சீஷர்கள்‌ பயத்துடன்‌ இருந்தனர்‌. அப்பொழுது, அவருடைய 
சீஷர்கள்‌ வந்து, அவரை எழுப்பி: “ஆண்டவரே! எங்களை இரட்சியும்‌, 
மடிந்துபோகிறோம்‌” என்றார்கள்‌. இன்னொரு வேளையில்‌ பேதுரு இயேசுவை 
நோக்கித்‌ தண்ணீரில்‌ நடந்தபோது மூழ்கும்‌ வேளையில்‌ அவரும்‌ “ஆண்ட வரே, 
என்னை ரட்சியும்‌” என்று கதறினார்‌ (14:30). 

வசனம்‌ 26. இயேசு விழித்து எழுந்து, அற்பவிசுவாசிகளே! ஏன்‌ 
பயப்படுகிறீர்கள்‌? என்று கூறி அவர்களைக்‌ கடிந்துகொண்டார்‌. 
“பயப்படுகிறீர்கள்‌” (௪05) என்ற கிரேக்க வார்த்தை, “பயமுள்ள,” 
“கோழைத்தனமான” அல்லது “அச்சம்‌ நிறைந்த” என்று அர்த்தப்படுறெது. இந்த 
சீஷார்கள்‌ “அற்பவிசுவாசம்‌” (௦/ரஓ0ற5£05). கொண்டிருந்ததாக இயேசு கூறினார்‌. 
இந்த கிரேக்க வார்த்தை மத்தேயு மற்றும்‌ லூக்கா ஆகிய சுவிசேஷங்களில்‌ 
மாத்திரம்‌ காணப்படுகிறது, மற்றும்‌ இது இயேசுவினால்‌ அவரது சீஷர்களைப்‌ 
பற்றி விவரிக்க மாத்திரம்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது (6:30ன்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). இயேசு யார்‌ - சிருஷ்டிப்பின்‌ தேவனுடைய 
குமாரன்‌ - என்பதை இவர்கள்‌ உண்மையாகவே ஏற்றுக்கொண்டி ருந்தால்‌, அவர்‌ 





100 


எல்லாவற்றையும்‌ கட்டுப்படுத்த வல்லவராக இருந்தார்‌ என்பதை இவர்கள்‌ 
புரிந்துகொண்டிருப்பார்கள்‌. இயேசு பிரசன்னமாக உள்ளார்‌ என்பதே தாங்கள்‌ 
பாதுகாப்பாக இருந்தனர்‌ என்பதை அர்த்தப்படுத்திற்று என்று இந்த சீஷர்கள்‌ 
புரிந்து கொண்டி ருக்கவில்லையா? இயற்கையானது தேவனுடைய நோக்கத்தைத்‌ 
தோல்வியடையச்‌ செய்ய இயலாது என்பதை இவர்கள்‌ அறியவில்லையா? 
இயேசு, “அவர்கள்‌ தங்கள்‌ ஜெபங்களினால்‌ தம்மை அவர்கள்‌ தொந்தரவு 
செய்தனர்‌ என்று அவர்களை இடித்துரைக்கவில்லை, ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
பயத்தினால்‌ தங்களேயே தொந்தரவு படுத்திக்‌ கொண்டதற்காக அவர்களைக்‌ 
கடிந்துகொண்டார்‌.”2 அவர்களின்‌ “அற்ப விசுவாசம்‌” மற்றும்‌ தமது 
வேலைக்காரன்‌ குணமாக்கப்பட்ட, நூற்றுக்கு அதிபதியின்‌ “பெரிய விசுவாசம்‌” 
ஆகியவற்றிற்கு இடையில்‌ உள்ள நேரெதித்தன்மை இந்த அதிகாரத்தில்‌ 
கவனிக்கப்படக்‌ கூடியதாக உள்ளது (8:10). 

இயேசு படவில்‌ எழுந்து நின்று, காற்றையும்‌ கடலையும்‌ அதட்டினார்‌. 
உடனே, மிகுந்த அமைதல்‌ உண்டாயிற்று. “அதட்டினார்‌” (மரப்‌) என்ற 
சொற்றொடர்‌ வழக்கமாக, ஒரு நபரால்‌ இன்னொருவருக்குத்‌ தரப்படுகிற 
திருத்துதல்‌ அல்லது எச்சரிக்கையையே குறிக்கிறது. இருப்பினும்‌ இது 
சிலவேளைகளில்‌ இந்த அற்புதங்கள்‌ பற்றிய எடுத்துரைப்புகளில்‌, இயேசு 
வன்மையான சக்திகளை முடிவுக்குக்‌ கொண்டு வந்தகைக்‌ சுட்டிக்காண்பிக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவர்‌ புயலை “அதட்டியது” மட்டுமின்றி, அவர்‌ 
காய்ச்சலையும்‌ (லூக்கா 4:39) அசுத்த ஆவியையும்‌ லூக்கா 9:42) அதட்டினார்‌. 

இயேசு, “இரையாகே, அமைதலாயிரு” என்று கூறியதாக மாற்கு 
அறிவித்தார்‌ (மாற்கு 4:39). “அமைதலாயிரு” என்ற கட்டளை ற/47100 கிரேக்க 
வார்த்தையில்‌ இருந்து வருகிறது. இது ஒரு மிருகத்திற்கு வாய்மூடி இடுதல்‌ 
என்ற கருத்தில்‌ “வாய்மூடுதல்‌” என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட முடியும்‌ 
(1 தீமோத்தேயு 5:18). புயலானது உடனடியாக அமைதலாயிற்று. 0. A. 
கேோர்ஸன்‌ அவர்கள்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 


இயேசுவுக்குள்‌ அரசத்துவ அதிகாரமும்‌ ஊழியக்கார இருதயமும்‌ 
ஒன்றிணைந்திருந்தன ... . இயேசு தமது ஊழியத்தின்‌ தீவிரப்‌ பணியினால்‌ 
இனைப்படைந்தவராகப்‌ படவில்‌ உறங்கிக்‌ கொண்டிருக்கிறார்‌, 
இருப்பினும்‌ அவர்‌ இயற்கைக்கும்‌ கர்த்தராக நிலைத்திருக்கிறார்‌, தமது 
வார்த்தையினால்‌ புயலைப்‌ பேசாதிருக்கும்படி செய்து, கடல்களைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ மற்றும்‌ அமைதியாக்கும்‌ தேவனுடைய அதிகாரத்தைச்‌ 
செயல்படுத்துறார்‌.” 


வசனம்‌ 27. இயேசுவின்‌ அற்புதத்தின்‌ விளைவாக, சீஷர்கள்‌ 
ஆச்சரியப்பட்டனர்‌. “ஆச்சரியப்பட்டு” என்பதற்கான (hயயா020), கிரேக்க 
வார்த்தை, “மலைப்படைந்து” (8:10) என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, 
இது மிகவும்‌ திகைப்படைதலைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. அவர்களின்‌ 
திகைப்புடன்‌ கூடுதலாக, அவர்கள்‌ “மிகவும்‌ பயந்து”ம்‌ இருந்தனர்‌ (மாற்கு 4:41). 
அவர்கள்‌ புயலில்‌ அகப்பட்டு இருந்ததால்‌ ஏற்பட்ட பயத்தைக்‌ காட்டிலும்‌ 
இயேசுவின்‌ வல்லமையைக்‌ கண்டதால்‌ ஏற்பட்ட பயம்‌ அதிகமாக இருந்தது. 
இது வரையிலும்‌ அவர்கள்‌ அவரது அற்புதங்கள்‌ பலவற்றைக்‌ கண்டிருந்தனர்‌, 
இருப்பினும்‌ அவர்‌ இயற்கைச்‌ சக்திகளைக்‌ கட்டுப்படுத்த முடிந்ததைக்‌ கண்டு 


101 


அவர்கள்‌ திகைப்படைந்தனர்‌. அவர்கள்‌, “இவர்‌ எப்படிப்பட்டவரோ? 
காற்றும்‌ கடலும்‌ இவருக்குக்‌ கீழ்ப்படிறெதே” என்று கேட்டுக்‌ கொண்டனர்‌. 
ஆர்ப்பரிக்கும்‌ கடல்மீது தேவன்‌ ஒருவரே இராஜரீக அதிகாரம்‌ கொண்டவராக 
இருக்கிறார்‌ அல்லவா (யோபு 38:8-11; சங்கீதம்‌ 89:8, 9; 93:3, 4; 104:5-9; 106:9- 
12; 107:23-29). 


அசுத்த ஆவி பிடித்திருந்த இரு மனிதர்களைக்‌ 
குணமாக்குகுல்‌ (8:28-34) 


28 அவர்‌ அக்கரையிலே கெர்கெசேனர்‌ நாட்டில்‌ வந்தபோது, பிசாசு 
பிடித்திருந்த இரண்டுபேர்‌ பிரேதக்கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு, அவருக்கு 
எதிராக வந்தார்கள்‌; அவர்கள்‌ மிகவும்‌ கொடியராயிருந்தபடியால்‌, அந்த 
வழியாக ஒருவனும்‌ நடக்கக்‌ கூடாதிருந்தது. 

22 அவர்கள்‌ அவரை நோக்கி: இயேசுவே, தேவனுடைய 
குமாரனே, எங்களுக்கும்‌ உமக்கும்‌ என்ன? காலம்‌ வருமுன்னே எங்களை 
வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள்‌. 

அவர்களுக்குக்‌ கொஞ்சதூரத்தில்‌ அநேகம்‌ பன்றிகள்‌ கூட்ட மாக மேய்ந்து 
கொண்டிருந்தன. 

"அப்பொழுது, பிசாசுகள்‌: நீர்‌ எங்களைத்‌ துரத்துவீரானால்‌, நாங்கள்‌ 
அந்தப்‌ பன்றிக்கூட்டத்தில்‌ போகும்படி உத்தரவு கொடும்‌ என்று அவரை 
வேண்டிக்கொண்டன. 

அதற்கு அவர்‌: போங்கள்‌ என்றார்‌. அவைகள்‌ புறப்பட்டு, 
பன்றிக்கூட்டத்தில்‌ போயின; அப்பொழுது, பன்றிக்கூட்டமெல்லாம்‌ உயர்ந்த 
மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து, ஜலத்தில்‌ மாண்டுபோயின. 

அவைகளை மேய்த்தவர்கள்‌ ஓடி, பட்டணத்தில்‌ சென்று, 
இந்தச்‌ சங்கதிகள்‌ எல்லாவற்றையும்‌, பிசாசு பிடித்திருந்தவர்களுக்குச்‌ 
சம்பவித்தவைகளையும்‌ அறிவித்தார்கள்‌. 

“அப்பொழுது, அந்தப்‌ பட்டணத்தார்‌ யாவரும்‌ இயேசுவுக்கு எதிர்‌ 
கொண்டுவந்து, அவரைக்‌ கண்டு, தங்கள்‌ எல்லைகளைவிட்டுப்‌ போகும்படி 
அவரை வேண்டிக்கொண்டார்கள்‌. 


வசனம்‌ 28. மக்கள்‌ கூட்டத்தில்‌ இருந்து இயேசு விலகியிருந்த அவரது 
சுருக்கமான நேரம்‌ மிக அரிதாகவே ஓய்வுள்ளதாக இருந்தது. கலிலேயாக்‌ 
கடலின்‌ புயலை அமர்த்திய பின்பு, அவர்‌ தமது சூஷாகளுடன்‌ வந்து 
அக்கரையிலே சேர்ந்தார்‌ மற்றும்‌ உடனே நாடகத்துவமான இன்னொரு 
சந்திப்பை எதிர்கொண்டார்‌ (8:18ன்‌ மீதான விளக்கவுரைகளைக்‌ காணவும்‌). 

இயேசு கரைக்கு வந்து சேர்ந்த இடம்‌ கெர்கெசேனர்‌ நாடாக இருந்தது, 
இதை மாற்குவும்‌ லூக்காவும்‌ “கதரேனருடைய நாடு” என்று அழைத்தனர்‌ 
(மாற்கு 5:1; லூக்கா 8:26). லூயிஸ்‌ அவர்கள்‌, “இயேசு இப்போது வந்து 
சேர்ந்த - கப்பர்நகூமுக்கு எதிரான கடற்கரையான - இவ்விடத்தின்‌ பெயர்‌ 
பற்றிய நிச்சயமற்ற தன்மையைக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌ காண்பிக்கின்றன” 
என்று விளக்கம்‌ அளித்தார்‌. பழைய கிரேக்கக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகளில்‌ 
“கெரசேனே,” “கதரேயா்‌” மற்றும்‌ “கெொர்கெசேனர்‌” என்ற மூன்று பெயர்கள்‌ 


102 


காணப்படுகின்றன.” இந்தப்‌ பெயர்கள்‌ மூன்று வேறுபட்ட இடங்களைக்‌ 
குறிக்கின்றன: கெரஸா, கெதரா மற்றும்‌ கெொரகேஸா. 

(1) கெரஸா என்டது இன்றைய நாட்களில்‌ “ஜெராஷ்‌” என்று 
அழைக்கப்படுகிறது, இது தெக்கப்போலியின்‌ நகரங்களில்‌ ஒன்றாக இருந்தது. 
இது கலிலேயாக்‌ கடலின்‌ தெற்கு - தென்கிழக்குப்‌ பகுதியில்‌ சுமார்‌ முப்பத்து 
ஐந்து மைல்கள்‌ தூரத்தில்‌ இருந்தது மற்றும்‌ இது இவ்வசப்பகுதியில்‌ தரப்பட்ட 
விவரிப்புக்குப்‌ பொருந்த வாய்ப்பு இல்லை. 

(2) கதரேன்‌, இது தெக்கபோலியின்‌ இன்னொரு நகரமாக இருந்தது, 
இது கலிலேயாக்‌ கடலில்‌ இருந்து தென்கிழக்கில்‌ சுமார்‌ ஐந்து மைல்கள்‌ 
தூரத்தில்‌ இருந்தது. இது யார்மூக்‌ நதியின்‌ தென்பகுதியில்‌ உள்ள உம்‌ குயெஸ்‌ 
என்ற இடத்துடன்‌ அடையாளப்படுத்தப்படுகிறது. இதன்‌ எல்லைப்‌ பகுதி, 
மத்தேயுவின்‌ “கெர்கெசேனர்‌ நாட்டில்‌” என்ற விளக்கத்திற்குப்‌ பொருந்தும்‌ 





வகையில்‌ கடல்‌ வரை சென்றிருக்க வாய்ப்பு உள்ளது. இந்தக்‌ கருத்து “திபேரியா 
[கடலின்‌] எல்லைகளில்‌ அமையப்‌ பெற்ற, கதராவைச்‌ சேர்ந்த ஒரு கிராமம்‌” 
என்ற யோசிப்பஸ்‌ அவர்களின்‌ குறிப்பினால்‌ ஆதரிக்கப்படுகிறது.? இந்த 
விருப்பத்தேர்வு மிகவும்‌ பொருத்தமானதாக உள்ளது. 

(3) கெொ்கேசா என்பது கடலின்‌ கிழக்குக்‌ கரையின்‌ மீது இருந்த 
ஒரு நகரமாகும்‌. பலர்‌ இதை, கிழக்குக்‌ கரையின்‌ நடு இடத்திற்குச்‌ 
சற்று மேலே அமையப்பெற்றுள்ள, நவீன காலத்து குர்ஸி என்ற ஊராக 
அடையாளப்படுத்துகின்றனர்‌. 1970களில்‌ செய்யப்பட்ட அகழ்வு 
ஆராய்ச்சிகளில்‌, முதல்‌ நூற்றாண்டு கிராமம்‌ ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது, 
அத்துடன்‌ இந்த அற்புதத்தை நினைவில்‌ கொண்டாடும்‌ வகையில்‌ ஜந்தாம்‌ 
நூற்றாண்டில்‌ கட்டப்பட்ட பேராலயம்‌ ஒன்றும்‌ கண்டறியப்பட்டது.” 

இந்தப்‌ பகுதியில்‌ அசுத்த ஆவியினால்‌ பிடிக்கப்பட்ட இரண்டுபேரை 
இயேசு எதிர்கொண்டார்‌ என்று மத்தேயு சுவிசேஷ விபரம்‌ கூறுகையில்‌, 
ஒரே ஒரு மனிதரை மாத்திரமே மாற்கு மற்றும்‌ லூக்கா ஆகிய சுவிசேஷங்கள்‌ 
குறிப்பிடுகின்றன (மாற்கு 5:2; லூக்கா 8:27). இவ்விரு சுவிசேஷங்களில்‌ எதுவும்‌, 
ஒரே ஒரு மனிதர்‌ தான்‌ இருந்தார்‌ என்று குறிப்பிடாமல்‌, அசுத்த ஆவிகளின்‌ 
சேனைகள்‌ பிடித்திருந்த ஒருவர்மீது மாத்திரம்‌ கவனம்‌ குவிக்கின்றன மற்றும்‌ 
அவைகளே இந்த நிகழ்ச்சியில்‌ (இயேசுவுடன்‌) பேசின. அதுபோன்றே, மத்தேயு 
20:30-34 வசனப்பகுதி, எரிகோவுக்கு அருகில்‌ பார்வையற்ற இரு மனிதர்களை 
இயேசு குணமாக்கியது பற்றிக்‌ கூறுகிறது, மாற்குவும்‌ லூக்காவும்‌ இந்நிகழ்வில்‌ 
ஒரே ஒருவரை மாத்திரமே குறிப்பிடுகின்றன (மாற்கு 10:46-52; லூக்கா 
18:35-43). மாற்கும்‌ லூக்காவும்‌ அதிக நாடகத்துவமான சந்திப்பைப்‌ பதிவு 
செய்திருக்கலாம்‌ என்பதைக்‌ காட்டிலும்‌ அதிகமான விசேஷித்த முக்கியத்துவம்‌ 
எதுவும்‌ இந்த வேறுபாடுகளுடன்‌ இணைந்திருப்பதில்லை. அசுத்த ஆவி 
பிடித்தவர்களில்‌ யார்‌ அதிகம்‌ பேசினாரோ, அவர்‌ மீது யாரேனும்‌ ஒருவர்‌ 
கவனம்‌ குவித்திருப்பார்‌ என்பது வியப்புக்கு உரியதாக இருப்பதில்லை. 

இந்த இரு மனிதர்களும்‌ பிசாசு பிடித்திருந்தவர்களாக இருந்தனர்‌, 
இவர்கள்‌ பொல்லாத ஆவிகளால்‌ கட்டுப்படுத்தப்‌ பட்டிருந்தனர்‌. அசுத்த 
அவிபிடித்திருத்தலின்‌ இதுபோன்ற நிகழ்வுகள்‌, பழைய ஏற்பாட்டில்‌ இருந்தன 
என்றால்‌ அது மிக அரிதானதாகவே இருந்துள்ளது. குறிப்பிடப்பட்ட 
மனிதர்களைப்‌ பொல்லாத ஆவிகள்‌ உண்மையிலேயே “பிடித்திருந்தனவா” 


103 


என்பது சந்தேகத்திற்கு உரியதாக உள்ளது (காண்க நியாயாதிபதிகள்‌ 9:23; 
1 சாமுவேல்‌ 16:14-23). சுவிசேஷ விபரங்களுக்குப்‌ பிற்பாடு, புதிய ஏற்பாட்டில்‌ 
ஒருசில உதாரணங்களே பதிவுசெய்யப்பட்டுள்ளன (நடபடிகள்‌ 5:16; 8:7; 
16:16-18; 19:11-16). மோரீஸ்‌ அவர்கள்‌ திருப்தி அடைந்துள்ளது போன்று, 
“வேதாகமத்தில்‌, அசுத்த ஆவி பிடித்தல்‌ என்பது, இயேசுவின்‌ திரு அவதார 
காலத்தில்‌ பொல்லாத ஆவிகள்‌ இயேசுவை எதிர்ப்பதற்காகத்‌ தனிநபர்களைப்‌ 
பிடித்திருந்ததன்‌ பகுதியாக இருந்தது” என்பது உண்மையே என்று நிச்சயமாகக்‌ 
கூறலாம்‌.” 

பிசாசு பிடித்திருந்த இம்மனிதர்கள்‌ சமூகத்தில்‌ இருந்து 
குள்ளிவைக்கப்பட்டவார்கள்‌ போன்று, பிரேதக்கல்லறைகளின்‌ மத்தியில்‌ 





வாழ்ந்தனர்‌, அந்தக்‌ கல்லறைகள்‌ “மரித்தவர்களின்‌ எலும்புகளினாலும்‌ 
சகல அசுத்தத்தினாலும்‌ நிறைந்திருக்கும்‌” (23:27). அவர்கள்‌ மிகவும்‌ 
கொடியராயிருந்தனர்‌, மற்றும்‌ அது அந்தப்‌ பகுதியில்‌ எவரொருவரும்‌ 
நடந்துபோவகைச்‌ சாத்தியமற்றதாக ஆக்கியிருந்தது. அவர்களை அந்த நகரத்து 
மக்கள்‌ தனிமைப்படுத்தி வைத்திருந்து அவர்களின்‌ மூர்க்க வெறியையும்‌ 





தீவிரமான செயல்களையும்‌ கட்டுப்படுத்துவதற்கு அவர்களைக்‌ கட்டிப்போட்டு 
வைத்திருந்தனர்‌, ஆனால்‌ அது பயன்தரவில்லை (மாற்கு 5:8, 4; லூக்கா 8:29). 
குறைந்த பட்சம்‌ அந்த மனிதர்களில்‌ ஒருவன்‌, “எப்பொழுதும்‌ இரவும்‌ பகலும்‌, 
மலைகளிலும்‌ கல்லறைகளிலும்‌ இருந்து, கூக்குரலிட்டு, கல்லுகளினாலே 
தன்னைக்‌ காயப்படுத்திக்கொண்டிருந்தான்‌” (மாற்கு 5:5). இந்த ஏழை 
மனிதனை அசுத்த ஆவிகளின்‌ சேனையொன்று பிடித்திருந்ததாக மாற்கு 
பதிவு செய்துள்ளார்‌. அவனது பெயரை இயேசு கேட்டபோது, “நாங்கள்‌ 
அநேகராயிருக்கிறபடியால்‌ என்‌ பேர்‌ லேகியன்‌” என்பதே பதிலாக இருந்தது 
(மாற்கு 5:9) ரோம லேகியோன்‌ என்பது ஆறாயிரம்‌ மனிதர்களை (போர்‌ 
வீரர்களை) கொண்டிருந்தது, ஆனால்‌ அது இம்மனிதர்‌ ஆறாயிரம்‌ அசுத்த 
ஆவிகளைக்‌ கொண்டிருந்தார்‌ என்று அர்த்தப்படுவதில்லை. “லேகியோன்‌” 
என்ற சொற்றொடர்‌ பெரிய எண்ணிக்கை அல்லது மாபெரும்‌ சேனை 
என்பதைக்‌ குறிக்க வந்திருந்தது. 

வசனம்‌ 29. இயேசுவைப்‌ பார்த்த அம்மனிதர்‌, “ஓடிவந்து, அவரைப்‌ 





பணிந்துகொண்டார்‌” (மாற்கு 5:6). அங்கு “பணிந்துகொண்டு” என்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்பட்ட (௦5௦) கிரேக்க வார்த்தை “ஆராதிக்க” என்றும்‌ 
மொழிபெயர்க்கப்பட முடியும்‌, ஏனெனில்‌ பணிந்து கொள்ளுதல்‌ என்பது 
வணக்கம்‌ செய்தல்‌ அல்லது பயபக்தியைக்‌ காண்பித்தலுக்கான பொதுவான 
சொல்விளக்கமாக இருந்தது (2:2ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 
இவ்விஷயத்தில்‌, அந்த மனிதரின்‌ சார்பாக ஆராதனை செய்யப்பட்டது 
என்பதைக்‌ காட்டிலும்‌ அசுத்த ஆவி கீழ்ப்படிந்தது என்பதே இந்தச்‌ செயலின்‌ 
அர்த்தமாக இருந்தது. 

அந்த இரு மனிகர்களுக்குள்ளும்‌ இருந்த அசுத்த ஆவிகள்‌, 
எங்களுக்கும்‌ உமக்கும்‌ என்ன? என்று சத்தமிட்டன. அவைகள்‌ தனியே 





விடப்பட்டிருக்க விரும்பின; அவைகள்‌ தங்களுக்கு இயேசு ஏதேனும்‌ 
செய்வதை விரும்பவில்லை. இதேபோன்று கேள்விகள்‌ வேக வசனங்களின்‌ 
வேறிடங்களிலும்‌ காணப்படுகின்றன (நியாயாதிபதிகள்‌ 11:12; 2 சாமுவேல்‌ 
16:10; 19:22; 1 இராஜாக்கள்‌ 17:18; 2 இராஜாக்கள்‌ 3:13; 2 நாளாகமம்‌ 35:21; 


104 


மாற்கு 1:24; யோவான்‌ 2:4). 

அசுத்த ஆவிகள்‌, தேவனையும்‌ இயேசுவை தேவனுடைய குமாரனாகவும்‌ 
விசுவாசித்ததாக ஒப்பீட்டு சுவிசேஷங்கள்‌ மூன்றுமே பதிவுசெய்கன்றன 
(8:29; மாற்கு 5:7; லூக்கா 8:28). இந்த விபரம்‌, “பிசாசுகளும்‌ விசுவாசித்து, 
நடுங்குகின்றன” (யாக்கோபு 2:19) என்ற யாக்கோபுவின்‌ கூற்றை 
உறுதிப்படுத்துறெது. அசுத்த ஆவிகள்‌ இயேசுவை தேவனுடைய குமாரன்‌ 
என்று விசுவாசிப்பது மட்டுமின்றி, அவரை தேவனுடைய பரிசுத்தர்‌ என்று 
அறிக்கையும்‌ செய்கின்றன (காண்க மாற்கு 1:24; 3:11; லூக்கா 4:41). 

அசுத்த ஆவிகள்‌ இயேசுவினிடத்தில்‌, காலம்‌ வருமுன்னே எங்களை 
வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ? என்று கேட்டன. எதிர்காலத்தில்‌ 
குறிக்கப்பட்ட நாளில்‌ தாங்கள்‌ வேதனையுள்ள இடத்திற்கு அனுப்பப்பட 
இருப்பதை அவைகள்‌ அறிந்திருந்தன (காண்க 25:41). 

அவைகள்‌ தங்களை “பாதாளத்திலே போகக்கட்டளையிடாதபடிக்கு” 
லூக்கா 8:31) இயேசுவை கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டன. “பாதாளம்‌” 
என்பதன்‌ ஆங்கில வார்த்தையான “5482 என்பது “அளக்கவியலாத 
ஆமம்‌” என்று அர்த்தப்படுகிற, ௭ம்ய5505 என்ற கிரேக்க வார்த்தையின்‌ 
ஒலியாக்கமாக உள்ளது. இது கடைசி நியாயத்தீர்ப்பு வரும்வரையிலும்‌ 
அசுத்த அவிகள்‌ தங்கி இருக்கும்‌ இடத்தைக்‌ குறிக்கிறது (காண்க 2 பேதுரு 
2:4; யூதா 6). 18737 வேதாகமம்‌ இவ்வார்த்தையை “6௦10111௦88 pit.” என்றே 





வழக்கமாக மொழிபெயர்க்கிறது. .&07 என்பது ஆழமான, பெருஞ்சூளையின்‌ 
புகையும்‌ பயங்கரமான உயிரினங்களும்‌ நிறைந்த இருளான பாதாளமாக 
வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ சித்தரிக்கப்‌ பட்டுள்ளது. அது சங்கிலியால்‌ 
கட்டப்பட்டுப்‌ பூட்டப்பட்டிருந்தது. அதில்‌ நுழைபவர்களையும்‌ அதில்‌ இருந்து 
வெளியேறுபவர்களையும்‌, திறவுகோல்‌ ஓஒப்புவிக்கப்பட்ட தேவனுடைய தூதார்‌ 
ஒருவர்‌ கட்டுப்படுத்துகிறார்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 9:1, 2, 11; 11:7; 17:8; 
20:1, 3). அசுத்த அவிகள்‌ தங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலம்‌ வரும்முன்னரே, 





தங்களை இயேசு பாதாளக்குழிக்குள்‌ சுற்றி வீசப்போடுறார்‌ என்று பயந்தன. 

வசனம்‌ 30. இயேசுவும்‌ அசுத்த ஆவி பிடித்திருந்த மனிதர்களும்‌ இருந்த 
கொஞ்சதூரத்தில்‌ அநேக பன்றிகள்‌ கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. 
அவைகள்‌ “ஏறக்குறைய இரண்டாயிரம்‌ பன்றிகளுள்ள கூட்டம்‌” ஆக இருந்தது 
(மாற்கு 5:13). இந்தப்‌ பிராந்தியம்‌ ஒரு பகுதி புறஜாதி மக்கள்‌ (சரியர்கள்‌) வாழும்‌ 
இடமாக இருந்தது,” பன்றிகளை வளர்க்க அவர்கள்‌ யூதர்களைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமாக இணக்கம்‌ கொண்டிருந்தனர்‌ (7:6ன்‌ மீதான விளக்கவுரையைக்‌ 
காணவும்‌). இஸ்ரவேல்‌ நாட்டில்‌ யூதர்கள்‌ “எவ்விடத்திலும்‌ பன்றிகளை 
வளர்ப்பதில்லை” என்று ரபீத்துவப்‌ பாரம்பரியம்‌ ஒன்று கூறுகிறது. 10 

வசனங்கள்‌ 31, 32. பிசாசுகள்‌, இயேசுவைத்‌ தேவனுடைய குமாரன்‌ என்று 
அடையாளம்‌ கண்டுகொண்டது மாத்திரமின்றி (8:29) அவைகள்‌ தங்களைத்‌ 
துரத்துவதற்கு இயேசு கொண்டிருந்த வல்லமையையும்‌ அறிந்திருந்தன. 
அவைகள்‌ இயேசுவினிடத்தில்‌, நீர்‌ எங்களைத்‌ துரத்துவீரானால்‌, நாங்கள்‌ 
அந்தப்‌ பன்றிக்கூட்டத்தில்‌ போகும்படி உத்தரவு கொடும்‌ என்று 
வேண்டிக்கொண்டன. டொனால்டு A. ஹேங்கர்‌ அவர்கள்‌ தகுதிவாய்ந்த 
பின்வரும்‌ முன்னெச்சரிக்கையைக்‌ கொடுத்துள்ளார்‌: 


105 


இந்த இடத்தில்‌, அசுத்த ஆவிகள்‌ இந்த வேண்டுகோளை ஏற்படுத்தியது 
ஏன்‌ (வசனம்‌ 31)2 அவற்றின்‌ வேண்டுகோளை இயேசு ஏற்றுக்கொண்டது 
ஏன்‌ (வசனம்‌ 32)? மற்றும்‌ பன்றிகள்‌ மூழ்கிப்போனபோது அசுத்த 
ஆவிகளின்‌ கதி என்னவாயிற்று (வசனம்‌ 32)? என்பது போன்ற, 
விளக்கவுரையாளர்‌ பதில்‌ அளிக்கப்‌ போதிய விபரம்‌ கொண்டிராத 
வசனரீதியான கேள்விகளை வாசகர்‌ கொண்டுவருவார்‌ என்பதில்‌ 
சந்தேகம்‌ இல்லை. இவற்றிலும்‌ இவற்றைப்‌ போன்ற மற்ற கேள்விகளிலும்‌, 
அசுத்த ஆவிகளின்‌ மனரீதியான மற்றும்‌ மனோதத்துவரீதியான உலகம்‌ 
பற்றிய அறிவில்லாமல்‌ இருக்கும்‌ நிலையில்‌, யூகங்கள்‌ மாத்திரமே ஒரே 
அதாரமூலமாக உள்ளது. '" 


பன்றிகளுக்குள்‌ போகவேண்டும்‌ என்ற அசுத்த ஆவிகளின்‌ வேண்டுகோள்‌, 
பாதாளக்குழியில்‌ இருந்து தப்பித்தலுக்கான முயற்சியாக இருந்திருக்க 
வாய்ப்புள்ளது. அந்தச்‌ சிறையிருப்பைக்‌ காட்டிலும்‌ பன்றிக்குள்‌ குடியிருத்தல்‌ 
என்பது சற்றுச்‌ சிறந்ததாக இருந்தது! மத்தேயு 12:43-45 வசனப்பகுதியும்கூட, 
அசுத்த ஆவிகள்‌ ஒரு உடலினுள்‌ சென்று குடியிருக்காத வரையில்‌ 
இளைப்பாறுதலைக்‌ கண்டடைவது இல்லை என்று சுட்டிக்காண்பிப்பதாகக்‌ 
காணப்படுகிறது. இருப்பினும்‌, ஒன்றுமறியாதது போன்று காணப்படும்‌ 
அவற்றின்‌ வேண்டுகோளுக்குள்‌ கெடுமதியான கூறு ஒன்று பதுங்கி இருக்கலாம்‌. 
பன்றிகளுக்குள்‌ செல்வதற்கு முன்னர்‌, அழிக்கும்‌ விருப்பம்‌ ஒன்றை அவைகள்‌ 
கொண்டிருந்தனவா? அப்படிப்பட்ட செயல்பாடானது இயேசுவுக்கு 
எதிரான மக்கள்‌ கூட்டத்தைத்‌ திருப்பிவிடும்‌ என்று அறிந்து, இந்த மாபெரும்‌ 
பன்றிக்‌ கூட்டத்தை அழிப்பதற்கு அவைகள்‌ விருப்பம்‌ கொண்டிருந்தனவா? 
இது அவற்றின்‌ விருப்பமாக இருந்தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌, இதுவே 
விளைவாயிற்று என்பது நிச்சயம்‌. 

கர்த்தடைய எளிய ஒரு வார்த்தையினாலான போங்கள்‌ என்ற 
கட்டளை வெளிப்பட்ட உடனே, அசுத்த ஆவிகள்‌ பன்றிக்கூட்டத்திற்குள்‌ 





புறப்பட்டுப்‌ போயின. பித்தம்‌ கொண்ட பன்றிகள்‌ காட்டுத்தனமாக ஓடி 
உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து மூழ்மெடிந்து போயின. அதற்குப்‌ 
பின்பு அந்த அசுத்த ஆவிகளுக்கு என்ன நடந்தது என்று நமக்குத்‌ தெரியாது. 
இதைப்பற்றி நாம்‌ பின்வரும்‌ கூற்றில்‌ நிச்சயம்‌ கொண்டிருக்க முடியும்‌: 
அவைகள்‌ பொல்லாத ஆவிக்குரிய ஜீவிகளாக இருந்ததால்‌, மூழ்கடிக்கப்படுதல்‌ 
மூலம்‌ அவைகள்‌ அழிக்கப்பட இயலாதவையாக இருந்தன. அந்த வழியில்‌ 
அவைகள்‌ அழிக்கப்பட முடியும்‌ என்று அவைகள்‌ அறிந்திருந்தால்‌, அவைகள்‌ 
அந்தப்‌ பன்றிகளைக்‌ கடலுக்குள்‌ துரத்தியிருக்க மாட்டா. அசுத்த ஆவிகள்‌ 
இயல்பாகவே அழிக்கும்‌ தன்மை கொண்டிருக்கையில்‌, அவைகள்‌ சுயமாகத்‌ 
தங்களைத்‌ தாங்களே அழித்துக்‌ கொள்ளக்‌ கூடியவையாக இருப்பதில்லை. 
வசனம்‌ 33. அவைகளை மேய்த்தவர்கள்‌ அவற்றின்‌ உரிமையாளர்கள்‌ 
அல்ல, ஆனால்‌ உரிமையாளர்களுக்காக இந்தப்‌ பெரிய மந்தையைப்‌ 
பராமரிக்கும்‌ பொறுப்பு தரப்பட்டிருந்த கூலியாட்களாக இருந்தனர்‌ 
என்பது தெளிவு. இது புறஜாதியாரின்‌ பகுதியாக இருந்ததால்‌, தங்களுக்காக 
பன்றிகளைப்‌ பார்த்துக்கொள்ளும்படி மற்றவர்களைக்‌ கூலிகள்‌ அமர்த்தியிருந்த 
புறஜாதியாருக்கு அப்பன்றிகள்‌ உரிமையானவைகளாக இருந்திருக்க அதிக 


106 


வாய்ப்பு உள்ளது. 

நடந்தவற்றைப்‌ பற்றித்‌ திகைப்படைந்த கூலியாட்கள்‌, ஓடி, பட்டணத்தில்‌ 
சென்று, இந்தச்‌ சங்கதிகள்‌ எல்லாவற்றையும்‌ ... அறிவித்தார்கள்‌. அழிந்துபோன 
பெரிய பன்றிக்‌ கூட்டத்தின்‌ பொருள்‌ கிரையப்‌ பொறுப்பை ஏற்க அவர்கள்‌ 
விரும்பவில்லை என்பது நிச்சயம்‌. பிசாசு பிடித்திருந்தவர்களுக்குச்‌ 
சம்பவித்தவைகளையும்‌ பன்றி மேய்த்தவர்கள்‌ மக்களுக்குத்‌ தெரிவித்தனர்‌. 

வசனம்‌ 34. பன்றி மேய்த்தவர்கள்‌ கொடுத்த அறிக்கை ஒரு பெரிய 
கொந்தளிப்பை உண்டாக்கிற்று, மற்றும்‌ அந்தப்‌ பட்டணத்தார்‌ யாவரும்‌ 
இயேசுவுக்கு எதிர்‌ கொண்டுவந்தனர்‌. அவரைக்‌ கண்டபோது ஜனங்கள்‌ என்ன 
கண்டார்கள்‌? மாற்கு யாரை நோக்கி கவனம்‌ குவித்திருந்தாரோ அந்த மனிதன்‌ 
- சந்தேகமின்றி இன்னொருவருடன்‌ சேர்ந்து - “வஸ்திரந்தரித்து, உட்கார்ந்து, 
புத்தி தெளிந்திருந்தான்‌” (மாற்கு 5:15). இயேசு, கொந்தளிக்கும்‌ புயலை 
அமர்த்தியது போன்றே (8:26), வன்முறையாளரான இவ்விரண்டு மனிதர்களின்‌ 
வாழ்விலும்‌ அமைதியைக்‌ கொண்டுவந்தார்‌. 

மக்கள்‌ தாங்களே இயேசுவை அணுகிய பின்பு, தங்கள்‌ 





எல்லைகளைவிட்டுப்‌ போகும்படி அவரை வேண்டிக்கொண்டார்கள்‌. 
பன்றிகள்‌ இழப்பினால்‌ மக்கள்‌ நிலைகுலைந்து போயினர்‌ என்று சிலர்‌ 
நம்புகையில்‌, மாற்குவின்‌ சுவிசேஷம்‌ இந்தப்‌ பிரச்சனைக்கு இன்னொரு 
காரணத்தைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது: இயேசுவின்‌ அச்சமூட்டும்‌ 
வல்லமையைக்‌ கண்டு அவர்கள்‌ “பயந்தார்கள்‌” (மாற்கு 5:15). முன்பு அசுத்த 
ஆவி பிடித்திருந்தவர்களை - மற்றும்‌ ஒருவேளை பன்றிகளின்‌ சடலங்கள்‌ 
கடலில்‌ மிதப்பதை - கண்டபோது, பன்றி மேய்த்தவர்களின்‌ சாட்சியத்தை 
அவர்கள்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. 

குணமாக்கப்‌ பட்டிருந்த மனிதன்‌ இயேசுவினிடத்தில்‌ “அவரோடேகூட 
இருக்கும்படி தனக்கு உத்தரவுகொடுக்க அவரை வேண்டிக்கொண்டான்‌” 
(மாற்கு 5:18). கர்த்தர்‌ “நீ உன்‌ இனத்தாரிடத்தில்‌ உன்‌ வீட்டிற்குப்போய்‌, 
கர்த்தர்‌ உனக்கு இரங்கி, உனக்குச்‌ செய்தவைகளையெல்லாம்‌ அவர்களுக்கு 
அறிவியென்று” பதில்‌ அளித்தார்‌ (மாற்கு 5:19). இதன்‌ விளைவாக 
அம்மனிதன்‌, “போய்‌, இயேசு தனக்குச்‌ செய்தவைகளையெல்லாம்‌ 





தெக்கப்போலி என்னும்‌ நாட்டில்‌ பிரசித்தம்‌ பண்ணத்‌ தொடங்கினான்‌, எல்‌ 
லாரும்‌ ஆச்சரியப்பட்டார்கள்‌” (மாற்கு 5:20). 


திமிர்வாதக்காரரைக்‌ குணமாக்குதல்‌ (9:1-8) 
இந்த எடுத்துரைப்பு, இயேசு ஒரு திமிர்வாதக்காரரைக்‌ குணமாக்கி அந்த 
மனிதரின்‌ பாவங்களை மன்னித்து நகரில்‌ இருந்த அறை ஒன்றில்‌ இருந்து 
வருகிறது. யூதத்தலைவர்கள்‌ இயேசுவின்‌ மீது தேவதூஷணக்‌ குற்றம்‌ சாட்ட, 
மக்கள்‌ அவரது அற்புதமான செய்கைகளைக்‌ கண்டு திகைத்துப்போய்‌ 
தேவனைக்‌ துதித்தனர்‌. 


!அப்பொழுது, அவர்‌ படவில்‌ ஏறி, இக்கரைப்பட்டுத்‌ தம்முடைய 
பட்டணத்திற்கு வந்தார்‌. 

“அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக்‌ கண்டு, 


107 


திமிர்வாதக்காரனை நோக்கி: மகனே, திடன்கொள்‌, உன்‌ பாவங்கள்‌ உனக்கு 
மன்னிக்கப்பட்டது என்றார்‌. 

அப்பொழுது, வேதபாரகரில்‌ சிலர்‌: இவன்‌ தேவதூஷணம்‌ 
சொல்லுகிறான்‌ என்று தங்கள்‌ உள்ளத்தில்‌ சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. 

“இயேசு அவர்கள்‌ நினைவுகளை அறிந்து: நீங்கள்‌ உங்கள்‌ இருதயங்களில்‌ 
பொல்லாதவைகளைச்‌ சிந்திக்கிறதென்ன? 

உன்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து 
நட வென்று சொல்வதோ, எது எளிது? 

“பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம்‌ 
உண்டென்பதை நீங்கள்‌ பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு 
அதிகாரம்‌ உண்டென்பதை நீங்கள்‌ அறியவேண்டும்‌ என்று சொல்லி. 
திமிர்வாதக்காரனை நோக்க: நீ எழுந்து, உன்‌ படுக்கையை எடுத்துக்கொண்டு, 
உன்‌ வீட்டுப்‌ போ என்றார்‌. 

*உடனே அவன்‌ எழுந்து, தன்‌ வீட்டுக்குப்‌ போனான்‌. 

“ஜனங்கள்‌ அதைக்‌ கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட 
அதிகாரத்தைக்‌ கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள்‌. 


வசனம்‌ 1. கதரா பகுதியில்‌ இயேசு திகைப்புக்குரிய அற்புதம்‌ நிகழ்த்தியிருந்த 
போதிலும்‌, அந்த நகரத்தார்‌ யாவரும்‌, தங்கள்‌ நகரத்தை விட்டுப்‌ போகும்படி, 
இயேசுவிடம்‌ வேண்டிக்‌ கொண்டனர்‌. அதை ஒப்புக்கொண்ட அவர்‌, ஒரு 
சிறிய படவில்‌ ஏறி, இக்கரைப்பட்டுத்‌ தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார்‌. 
ஒரு “படகு” மற்றும்‌ “இக்கரைப்படுதல்‌” பற்றிய இதேபோன்ற குறிப்புகள்‌ 
முந்திய அதிகாரத்தில்‌ காணப்படுகின்றன (8:18, 23, 28), இது இயேசு கடலுக்கு 
அருகாமையில்‌ அமைந்திருந்த நகரங்களுக்கு இடையில்‌ போக்கும்‌ வரத்துமாக 
இருந்தார்‌ என்பகைச்‌ சுட்டிக்காண்பிக்கின்றன. 

இயேசு, புறஜாதியார்‌ பெரும்பான்மையாக இருந்த கடலில்‌ கிழக்குப்‌ 
பகுதியில்‌ இருந்து, யூதர்கள்‌ பெரும்பான்மையாக இருந்த மேற்குப்‌ பகுதிக்குத்‌ 
திரும்பினார்‌. காலத்தில்‌ அவர்‌, கலிலேயாக்‌ கடலின்‌ வடமேற்குக்‌ கரையில்‌ 
இருந்த, கப்பர்நகூம்‌ என்ற தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார்‌ (4:13ன்‌ 
மீதான விளக்கங்களைக்‌ காண்க). இவ்வேளையில்‌ முன்பு போலவே அவர்‌, 
பேதுரு மற்றும்‌ அவரது குடும்பத்துடன்‌ தங்கி இருந்திருக்கலாம்‌ (8:5, 14; மாற்கு 
1:21, 29; 2:1). 

வசனம்‌ 2. முன்பு இயேசு, மக்கள்‌ கூட்டம்‌ தம்மை நெருக்கியதாலும்‌, 








ஒருவேளை உடல்ரீதியான களைப்பினாலும்‌, கப்பர்நகூம்‌ ஊரை விட்டுச்‌ 
சென்றிருக்கலாம்‌ (8:18; காண்க மாற்கு 1:35-38; லூக்கா 5:15, 16). இருப்பினும்‌ 
அவர்‌ “தம்முடைய பட்டணத்திற்கு” திரும்பி வந்தார்‌. அவரது வருகை பற்றிய 
செய்தி விரைவில்‌ பரவிற்று. மீண்டும்‌ ஒருமுறை மக்கள்‌ கூட்டம்‌ அவரைச்‌ 
சுற்றிச்‌ சூழ்ந்துகொண்டது, அவர்கள்‌ தங்களின்‌ வியாதிப்பட்டு இருந்தவர்களை 
குணமாக்கும்படி அவரிடம்‌ கொண்டு வந்தனர்‌; மற்றும்‌ தேவனுடைய 
பரிவிரக்கத்தின்‌ மாபெரும்‌ வெளிப்படுத்துதலாக அவர்கள்‌ மீது அவர்‌ இரக்கம்‌ 
கொண்டார்‌ (9:8; மாற்கு 2:1, 2; லூக்கா 5:15). 

மற்ற இரண்டு ஒப்பீட்டு சுவிசேஷங்களில்‌ உள்ளது போன்று (மாற்கு 2:1-12; 
லூக்கா 5:17-26), மத்தேயு, படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனைப்‌ 


108 


பற்றி அதிக விபரங்களை அளிப்பதில்லை. அந்த மனிதரின்‌ திமிர்வாதம்‌, அவர்‌ 
இயேசு இருந்த இடத்திற்கு காமே நடந்து வர இயலாமல்‌) பிறர்‌ தூக்கிக்‌ 
கொண்டு வருமளவுக்கு அவ்வளவு கடுமையாக இருந்தது என்பது தெளிவு. 

இந்த மனிதா்‌ நான்கு நண்பர்களால்‌ அவரிடத்தில்‌ 
கொண்டுவரப்பட்ட போது, வீட்டில்‌ இருந்த மக்கள்‌ கூட்டம்‌ காரணமாக, 
அவர்கள்‌ இயேசுவிடம்‌ நெருங்கி வர இயலாதிருந்தனர்‌ என்று மாற்குவும்‌ 
லூக்காவும்‌ கூறினர்‌ (மாற்கு 2:4, 5; லூக்கா 5:19). கூர்மதியுடன்‌ அவர்கள்‌, 
அனேகமாக சமகளப்‌ பரப்பாக இருந்த அந்த வீட்டின்‌ கூரையின்மீதேறி, 
கூரையின்‌ பகுதிகள்‌ சிலவற்றைப்‌ பிரித்து ஒரு திறப்பை உண்டாக்கினர்‌. 
அம்மனிதரை இயேசுவினிடம்‌ கொண்டு செல்ல ஒரு வழியை ஏற்படுத்திய பின்பு, 
அவர்கள்‌ அம்மனிதரை, கூரையின்‌ வழியே, இயேசு அமர்ந்திருந்த இடத்திற்கு 
இறக்கினார்கள்‌ (மாற்கு 2:3, 4; லூக்கா 5:18, 19). 

அந்த நான்கு மனிதர்களின்‌ விசுவாசம்‌ மற்றும்‌ அவர்களின்‌ பாடுகள்‌ 
ஆகியவற்றைக்‌ கண்ட இயேசு அம்மனிதருக்குச்‌ சொன்ன முதல்‌ வார்த்தைகள்‌, 
மகனே, திடன்கொள்‌ என்பதாக இருந்தன. “இடன்கொள்‌” என்பதற்கு 
இவ்விடத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள (147520) கிரேக்க வார்த்தை, 
பயத்தை நீக்கிப்‌ போடும்‌ சிந்தனையின்‌ வகையைச்‌ சுட்டிக்காண்பிக்கின்றன. 





அவரிடத்தில்‌ கர்த்தர்‌, “பயப்படாதே” என்று கூறினார்‌. திமிர்வாதக்காரர்‌ 
பயப்பட்டு இருப்பதற்குக்‌ காரணம்‌ கொண்டிருந்தார்‌ என்பது நிச்சயம்‌: 
தமது உடல்நிலை மிகமோசமாகுதல்‌. தமது நண்பர்கள்‌ செய்தது பற்றி 
இந்தப்‌ பெரும்கூட்டம்‌ என்ன பதில்செயல்‌ செய்யுமோ என்பது மற்றும்‌ மிக 
முக்கியமாக, இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவரின்‌ பிரசன்னத்தில்‌ தாம்‌ 
இருந்தது போன்ற விஷயங்கள்‌ அவரைப்‌ பயமுறுத்தி இருக்கலாம்‌. 

“மகன்‌” என்பதற்கான (28௦௭) வார்த்தை “பிள்ளை” என்று 
மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. (14119) இதை CEV வேதாகமம்‌ “நண்பன்‌” என்று 
மொழிபெயர்த்துள்ளது. இது எந்த வயதும்‌ அல்லது பாலினமும்‌ கொண்ட 
பிள்ளையொன்றை, அல்லது நெருங்கிய, தனிப்பட்ட தொடர்புடைய எந்த ஒரு 
நபரையும்‌ குறிக்கக்‌ கூடும்‌. லூக்கா 5:18ம்‌ வசனம்‌ இந்த திமிர்வாதக்‌ காரரை 
“மனுஷனே” என்று அடையாளப்படுத்துவதால்‌, இயேசு இவ்வார்த்தையை 
பிரியுத்தின்‌ தொற்றா கவே பயன்படுத்தி இருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. 
அம்மனிகருக்கு இயேசுவின்‌ அடுத்த வார்த்தைகளாக இருந்தன. இப்படிப்பட்ட 
உறுதிப்பாட்டை இயேசு ஏற்படுத்திய இரண்டே இரண்டு வேளைகளில்‌ இது 
ஒன்றாக இருந்தது (9:2; லூக்கா 7:48; காண்க லூக்கா 23:43). 

இயேசு தமது நாட்களில்‌ இருந்த, எல்லா வியாதிகளும்‌ பாவத்துடன்‌ 
தொடர்புடையது என்ற பிரபலமான கண்ணோட்டத்தை நீக்கிப்போட 
அதிகமான செயல்களைச்‌ செய்தார்‌ லூக்கா 13:1-5; யோவான்‌ 9:1-3).12 
பின்பு ஏன்‌ அவர்‌ இவ்வார்த்தைகளைக்‌ கொண்டு இம்மனிதரை அணுகினார்‌? 
ஒருவேளை, பாவம்‌ என்பதே முதலாவது கையாளப்பட வேண்டிய விஷயம்‌ 
என்பதால்‌ இயேசு இவ்வாறு செய்திருக்கலாம்‌. அவரைச்‌ சுற்றியிருந்த மக்கள்‌ 
கூட்டம்‌, தல்மூத்‌ என்ற புத்தகத்தில்‌ பிற்பாடு பதிவுசெய்யப்பட்டதும்‌, 
தங்கள்‌ காலத்தில்‌ வாய்மொழிப்‌ போதகமாக இருந்ததுமான பின்வரும்‌ 
போதனையைப்‌ பற்றி நன்கு அறிந்திருக்கலாம்‌: “வியாதிப்பட்ட மனிதர்‌ ஒருவர்‌ 








109 


தமது பாவங்கள்‌ மன்னிக்கப்படாத வரையிலும்‌ தமது வியாதியில்‌ இருந்து 
குணமாவதில்லை. ”13 
இருந்தது என்பது உண்மையாக இருக்கக்‌ கூடிய இன்னொரு சாத்தியக்‌ கூறும்‌ 
உள்ளது, சிலவேளைகளில்‌ இதுவே விஷயமாக உள்ளது (யாக்கோபு 5:14-16). 
உண்மையில்‌ அம்மனிதரே, பாவத்தின்‌ விளைவாகக்‌ தாம்‌ திமிர்வாதத்தால்‌ 


அம்மனிதரின்‌ வியாதி, பாவத்தின்‌ விளைவாக ஏற்பட்டு 


பாதிக்கப்பட்டதாக நம்பியிருக்கலாம்‌. உண்மையான சூழ்நிலை எதுவாக 
இருந்தபோதிலும்‌, இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ அம்மனிகருக்கு உடனடி 
நிம்மதியைக்‌ கொண்டு வந்திருக்கும்‌. 

வசனம்‌ 3. மன்னிப்பிற்கான கர்த்தரின்‌ அறிவித்தலானது, இந்தப்‌ 
புதிய போதகரின்‌ ஊழியத்தின்‌ இயல்பைப்‌ பற்றி முடிவுசெய்ய அங்கு 
வந்திருந்தவார்களின்‌ விரோத உணர்வைத்‌ தூண்டி எழுப்பிற்று. அவரது 
போதனைகள்‌ மக்கள்‌ மத்தியில்‌ எழுச்சிக்குக்‌ காரணமாக இருந்தன, எனவே 
“கலிலேயா யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும்‌, எருசலேம்‌ 
நகரத்திலுமிருந்து வந்த பரிசேயரும்நியாயசாஸ்இிரிகளும்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌” 
லூக்கா 5:17). முன்பு அவர்மீது பகையுணர்வு எதையும்‌ காண்பித்திராத 
வேதபாரகரில்‌ சிலர்‌, அங்கிருந்த பரிசேயர்களுடன்‌ சேர்ந்துகொண்டு லூக்கா 
5:21), தேவனை அவர்‌ தூஷித்ததாகக்‌ குற்றம்‌ சாட்டினர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயங்களில்‌, இவன்‌ தேவதூஷணம்‌ சொல்லுகிறான்‌ என்றும்‌ “தேவன்‌ 





ஒருவரேயன்றிப்‌ பாவங்களை மன்னிக்கத்தக்கவர்‌ யார்‌?” என்றும்‌ (மாற்கு 2:7) 
கூறிக்கொண்டனர்‌. பாவங்களை மன்னித்தல்‌ என்பது தேவனுக்கு மாத்திரமே 





உரிய தனியுரிமை என்று அவர்கள்‌ கண்டனர்‌ (சங்கீதம்‌ 103:12; ஏசாயா 1:18; 
43:25; 55:6, 7; எரோமியா 31:34; மீகா 7:18, 19). 

வசனம்‌ 4. இந்த நிகழ்வு, இயேசுவின்‌ மீது முறைப்படியான 
வெறுப்புணர்வு தொடங்கும்‌ இடமாக இருந்தது. மத்தேயு சுவிசேஷத்தின்படி, 
தேவதூஷணக்‌ குற்றம்‌ உரத்த சத்தமாகக்‌ கூறப்படவில்லை. இயேசுவைக்‌ 
குற்றம்‌ காட்டியவர்கள்‌ “தங்கள்‌ உள்ளத்தில்‌” அல்லது “தங்களுக்குள்‌” 
பேசிக்கொண்டனர்‌ (9:3; KV). இருப்பினும்‌ இயேசு அவர்கள்‌ நினைவுகளை 
அறியக்‌ கூடியவராக இருந்தார்‌ (காண்க 12:25; 22:18; லூக்கா 9:47; யோவான்‌ 
1:47, 48; 2:25; 21:17). அவர்களிடம்‌ அவர்‌, நீங்கள்‌ உங்கள்‌ இருதயங்களில்‌ 
பொல்லாதவைகளைச்‌ சந்திக்கிறதென்ன? என்று கேட்டார்‌. இந்தக்‌ கேள்வி 
மாத்திரமேகூட, அவரது தெய்வீகத்துவம்‌ பற்றிச்‌ சந்தேகப்படுபவர்களை 
இணங்கச்‌ செய்திருக்க வேண்டும்‌. அவர்களின்‌ சிந்தனைகளை மாத்திரமல்ல, 
அனால்‌ அவர்களின்‌ சிந்தனைகளுக்குப்‌ பின்னால்‌ இருந்த பொல்லாத 
விஷயங்களையும்‌ அவர்‌ வெளிப்படுத்தினார்‌. “பொல்லாதவிஷயம்‌” என்பது 
“பொல்லாத செயல்களுக்கான திட்டத்தைக்‌ குறிப்பிடலாம்‌. ஆனால்‌ இது 
இயேசுவைப்‌ பற்றி மோசமாக நினைப்பதை மாத்திரம்‌ கூறுவதாயிருக்கவே 
அதிக சாத்தியம்‌ உள்ளது. ”4 
பாதுகாத்ததன்‌ மூலம்‌ தாங்கள்‌ நன்மை செய்ததாக நினைக்திருக்கையில்‌, 
அவர்கள்‌ உண்மையில்‌ தேவனுடைய குமாரனை எதிர்த்து நிற்றல்‌ மூலமாக 





வேதபாரகர்‌, தேவனுடைய மதிப்பைப்‌ 


பொல்லாதவற்றையே செய்தனர்‌. கிறிஸ்துவை எதிர்த்து நிற்றல்‌ தேவனை 
எதிர்த்து நிற்றலாக உள்ளது. இயேசு, “குமாரனைக்‌ கனம்பண்ணாதவன்‌ 
அவரை அனுப்பின பிதாவையும்‌ கனம்‌ பண்ணாதவனாயிருக்கிறான்‌” என்று 
கூறினார்‌ (யோவான்‌ 5:23). 


110 


வசனம்‌ 5. பின்பு இயேசு, சொல்லாடல்‌ கலையின்‌ வடிவத்தில்‌ 
கேள்வியொன்றைக்‌ கொண்டு அவர்களுக்குப்‌ பதில்‌ அளித்தார்‌: உன்‌ பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ, 
எது எளிது? ஒரு மட்டத்தில்‌, “உன்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டது” என்று 
கூறுதல்‌ எளிது ஏனெனில்‌ அந்தத்‌ கூற்றின்‌ மதிப்பைப்‌ பார்ப்பவர்கள்‌ 
உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ எவ்வழியும்‌ இல்லாதிருந்தது. 
இதற்கு நேர்மாறாக, “எழுந்து நட” என்று கூறுதல்‌, திமிர்வாதக்காரரின்‌ பதில்‌ 
செயலைக்‌ கொண்டு சுலபமாக மதிப்பிடக்‌ கூடியதாக இருந்தது. அம்மனிதர்‌ 
பதில்‌ செயல்‌ செய்யவில்லை என்றால்‌, இயேசு ஒரு மோசடிக்காரர்‌ என்று 
வெளிப்படுத்தப்படுவார்‌. 

இன்னொரு மட்டத்தில்‌, உன்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டது என்று 
கூறுதல்‌ உண்மையிலேயே அதிக கடினமானதாக இருந்தது, ஏனெனில்‌ 
மன்னிப்பு அளித்தல்‌ என்பது தெய்வீக உரிமைத்துவமாக மாத்திரம்‌ இருக்கிறது. 
ஒரு மனிதருக்கு மற்றவரின்‌ உடல்ரீதியான குணமாக்கும்‌ வல்லமை தரப்பட்டு 
இருக்கலாம்‌, ஆனால்‌ இது பாவங்களுக்கு மன்னிப்பை உரைக்க உரிமை 
கொண்டிருந்தார்‌ என்று அர்த்தப்பட்டுவிடாது. தேவனுடைய தெய்வீக 
குமாரன்‌ என்ற வகையில்‌ இயேசு, “உன்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டது” என்று 
கூறுதல்‌ “எழுந்து நட” என்று கூறுதலைப்‌ போன்றே தமக்கு சுலபமானதாக 
இருந்தது என்பதைத்‌ தம்மை விமர்சிப்பவர்கள்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌ என்று 
விரும்பினார்‌. சரீரத்திற்குரிய வகையிலும்‌ ஆவிக்குரிய வகையிலும்‌ குணமாக்கும்‌ 
வல்லமையைக்‌ தாம்‌ கொண்டிருந்ததை அவர்‌ விளக்கப்படுத்தினார்‌. 

வசனங்கள்‌ 6, 7. எஜமானர்‌, இயற்கை உலகத்தின்‌ மீதும்‌ ஆவிக்குரிய 
உலகத்தின்மீதும்‌ தமக்கு இருந்த அதிகாரத்தைக்‌ காண்பித்திருந்தார்‌, 
மற்றும்‌ இங்கு அவர்‌, நித்திய உலகத்தில்‌ தாம்‌ கொண்டிருந்த அதிகாரத்தை 
செயல்படுத்தினார்‌ (காண்க 7:28, 29; 8:9 ஆகியவற்றிற்கான விளக்கங்கள்‌). 
வானத்தில்‌ இருந்தாலும்‌ அல்லது பூமியிலே இருந்தாலும்‌, அவர்‌ பாவங்களை 
மன்னிக்க அதிகாரம்‌ கொண்டிருந்தார்‌. இந்த அதிகாரம்‌ மனுஷகுமாரன்‌ என்ற 
இயேசுவின்‌ சுயகுறிப்புப்பெயரை உறுதிப்படுத்துறெது - தானியேல்‌ 7:13, 14 ன்‌ 
தூர்க்கதரிசனத்தில்‌, நீண்ட ஆயுசுள்ளவர்‌, மனுஷகுமாரனை, “கர்த்தத்துவமும்‌ 
மகிமையும்‌ ராஜரிகமும்‌” உடையவராக முன்வைத்தார்‌. 

பாவங்களை மன்னிக்க இயேசு கொண்டிருந்த அதிகாரத்திற்கு 
ஆதாரமாக, அவர்‌ திமிர்வாதக்காரனை நோக்கி: நீ எழுந்து, உன்‌ படுக்கையை 
எடுத்துக்கொண்டு, உன்‌ வீட்டுக்குப்‌ போ என்றார்‌. அம்மனிதர்‌ தமது 
படுக்கையுடன்‌ இயேசுவினிடத்தில்‌ சுமந்து வரப்பட்டிருந்தார்‌ (9:2); 
அவர்‌ தமது சொந்தப்படுக்கையைச்‌ சுமந்து கொண்டு வீட்டிற்குத்‌ 
திரும்பும்படி கூறப்பட்டார்‌. மவுன்ஸ்‌ அவர்கள்‌, “இயேசுவின்‌ நாட்களில்‌, 
பெரும்பான்மையான மக்கள்‌, தரையில்‌ படுக்கை விரிப்பு போன்ற ஒன்றை 
விரித்து அதில்‌ உறங்கினர்‌. இவ்வாறு அந்த படுக்கை என்பது சிரமம்‌ இன்றித்‌ 
தூக்கிச்‌ செல்லக்கூடிய ரா! [NIV] அல்லது தூக்குக்‌ கட்டிலாக இருந்திருக்க 
வேண்டும்‌” என்று விளக்கப்படுத்தினார்‌.'” அந்த மனிதர்‌ எந்தத்‌ தயக்கமும்‌ 
இன்றி இயேசுவின்‌ கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து எழுந்து, தன்‌ வீட்டுக்குப்‌ 
போனான்‌. இதன்‌ விளைவாக, உடலைக்‌ குணப்படுத்தும்‌ இயேசுவின்‌ 
வல்லமையானது,  ஆத்துமாவைக்‌ குணமாக்க அவர்‌ கொண்டிருந்த 





111 


வல்லமைக்குச்‌ சாட்சியளித்தது. 

வசனம்‌ 8. சுமந்து கொண்டுவரப்பட்ட அந்த மனிதர்‌ உண்மை 
யிலேயே எழுந்து, தமது படுக்கையை எடுத்துக்‌ கொண்டு அந்த வீட்டில்‌ 
இருந்து நடந்து வெளியேறியதைக்‌ கண்ட ஜனங்கள்‌ ஆச்சரியப்பட்டனர்‌. 
மாற்கு 2:12ம்‌ வசனம்‌, “உடனே, அவன்‌ எழுந்து, தன்‌ படுக்கையை 
எடுத்துக்கொண்டு எல்லாருக்கு முன்பாகப்‌ போனான்‌” மற்றும்‌ மக்கள்‌ 
“எல்லாரும்‌ ஆச்சரியப்பட்டனர்‌” என்று கூறுகிறது. மத்தேயு, அவர்கள்‌ 
பயத்தினால்‌ தாக்கப்பட்டனர்‌ என்று எழுதினார்‌ (ஆனால்‌ தமிழ்‌ 
வேதாகமத்தில்‌ இவ்விடத்தில்‌ ஜனங்கள்‌ அதைக்கண்டு ஆச்சரியப்பட்டு என்றே 
உள்ளது). இவ்விடத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள /௦020, என்ற கிரேக்க 
வினைச்சொல்‌, “010018” என்ற வார்த்தை தரவழைக்கப்பட்ட, றh௦bo5 என்ற 
பெயர்ச்சொல்லுடன்‌ தொடர்புடையதாக உள்ளது. இந்தச்‌ சொற்றொடர்கள்‌ 
அடிக்கடி, “பயம்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டாலும்‌, புதிய ஏற்பாட்டில்‌ 
இவைகள்‌ சிலவேளைகளில்‌, “பயபக்தியுடன்‌ கூடிய திகைப்பு” என்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளன (லூக்கா 1:50; 18:2, 4; நடபடிகள்‌ 10:35; 13:16, 26; 
ரோமர்‌ 3:18; 2 கொரிந்தியர்‌ 5:11; 7:1; கொலோசெயர்‌ 3:22; 1 பேதுரு 1:17; 
2:17; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 11:18; 14:7; 19:5). இந்தக்‌ கவனிப்பாளர்கள்‌, 
மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தைக்‌ கொடுத்தவராயெ தேவனை 
மகிமைப்படுத்தினார்கள்‌. அவர்கள்‌ பயமடைந்திருந்தால்‌ தேவனைத்‌ துதித்து 
இருப்பார்கள்‌ என்பது மிக அரிதாகவே நம்பத்தக்கதாக இருந்திருக்கும்‌. 








௮ பாடங்கள்‌ “5444 


“இயேசு யார்‌?” (மத்தேயு 8:27) 

இயேசு புயலை அமர்த்திய பின்பு, திகைப்படைந்த சீஷர்கள்‌, 
எப்படிப்பட்டவரோ, காற்றும்‌ கடலும்‌ இருவருக்குக்‌ கீழ்ப்படிநறெதே? 
என்று ஒருவர்‌ மற்றவரைக்‌ கேட்டுக்‌ கொண்டனர்‌ (8:27). மாற்கு சுவிசேஷ 
விபரத்தில்‌ அவர்கள்‌, “இவர்‌ யாரோ ... ?” என்று கேட்டனர்‌ (மாற்கு 4:41; 
NLT). சுவிசேஷங்களில்‌, இயேசுவின்‌ அடையாளத்துவம்‌ பற்றிய கேள்வி 
மாபெரும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாக உள்ளது. இயேசு ஞானஸ்நானம்‌ 
பெற்ற போதும்‌ மறுரூபப்பட்ட போதும்‌, அவரை தேவன்‌ தமது குமாரன்‌ என்று 
அடையாளப்படுத்தினார்‌ (3:17; 17:5). சாத்தான்‌ இயேசுவை தேவனுடைய 
குமாரன்‌ என்று உணர்ந்து அறிந்து, அவரைச்‌ சோதிப்பதற்கு இந்த உண்மையை 
அடித்தளமாகப்‌ பயன்படுத்தினான்‌ (4:3, 6. அசுத்த ஆவிகளும்‌ இயேசுவின்‌ 
தெய்வீகத்துவத்தை உணர்ந்து அறிந்தன (8:29). இருப்பினும்‌, இயேசுவின்‌ 
அடையாளத்துவம்‌ யூத மக்கள்‌ மத்தியில்‌ அடிக்கடி விவாதம்‌ செய்யப்பட்டது 
(16:13, 14; மாற்கு 6:14-16; யோவான்‌ 7:40-44). இயேசுவின்‌ சொந்த 
சீஷார்களேகூட உண்மையில்‌ அவர்‌ யாராக இருந்தார்‌ என்பது பற்றி அடிக்கடி 
நிச்சயமற்றவர்களாக இருந்தனர்‌. இவ்விஷயத்தில்‌ இயேசு அவர்களிடம்‌ 
கேள்வி கேட்டபோது, பேதுரு நல்ல அறிக்கையைச்‌ செய்தார்‌: “நீர்‌ ஜீவனுள்ள 
தேவனுடைய குமாரனாகிய திறில்து” (16:16). இருப்பினும்‌ அவரது 
உயிர்க்தெழுதலுக்குப்‌ பின்னும்‌ கூட, சீஷர்களில்‌ சிலர்‌ சந்தேகப்‌ பட்டுக்‌ 


[17 


வா்‌ 


112 


கொண்டி ருந்தனர்‌ (28:17). 

“இயேசு யார்‌?” என்பது இன்றைய நாட்களில்‌ ஒருவர்‌ பதில்‌ அளிக்கக்‌ 
கூடிய மிகவும்‌ முக்கியமான கேள்வியாக உள்ளது. தேவகுமாரனாகிய இயேசு, 
நித்திய ஜீவனுக்கான ஓரேவழி என்று தம்மைத்‌ தாமே அடையாளப்படுத்தினார்‌ 
(யோவான்‌ 14:6; காண்க நடபடிகள்‌ 4:12). மேலும்‌ அவர்‌, “நானே அவர்‌ என்று 
நீங்கள்‌ விசுவாசியாவிட்டால்‌ உங்கள்‌ பாவங்களிலே சாவீர்கள்‌” என்றும்‌ 
உரைத்தார்‌ (யோவான்‌ 8:24; NIV). நல்லறிக்கையைச்‌ செய்தல்‌ என்பது, 
இரட்சிப்புக்கு வழிநடத்தும்‌ தேவனுடைய கிருபைக்கு மனிதரின்‌ விசுவாச 
பதில்‌ செயலின்‌ பாகமாக உள்ளது (10:32, 33; நடபடிகள்‌ 8:37; ரோமர்‌ 10:9, 
10; 1 தீமோத்தேயு 6:12). இயேசுவின்‌ அடையாளத்துவம்‌ பற்றிய கேள்விக்கு 
நாம்‌ எவ்வாறு பதில்‌ அளிக்கிறோம்‌ என்பது நமது நித்திய அடைவிடத்தைத்‌ 
தீர்மானிக்றெது. 


டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


அசுத்த ஆவிகள்‌ (8:28-34) 

அசுத்த அவிகளின்‌ தோற்றுவாய்‌ பற்றிப்‌ பல ஆலோசனைகள்‌ 
தரப்பட்டுள்ளன. அவைகள்‌ பூமியில்‌ வட்டமிட்டுத்‌ இரிந்து கொண்டிருந்த 
பொல்லாத மனிதர்களின்‌ ஆவிகளாக இருந்தன என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌. 
இருப்பினும்‌, ஒரு நபர்‌ திரும்பவந்து இன்னொரு நபருடைய உடலில்‌ 
வாழ்ந்ததற்கு உதாரணம்‌ ஒன்று ஒருக்காலும்‌ இருந்ததில்லை. அவைகள்‌ 
பொல்லாத வேலையைச்‌ செய்யும்படிக்குத்‌ தேவனால்‌ படைக்கப்பட்ட 
உயிர்கள்‌ என்று மற்றவர்கள்‌ நம்புகின்றனர்‌. தொடக்கத்தில்‌ தேவன்‌ படைத்த 
யாவும்‌ “மிகவும்‌ நன்றாயிருந்தது” என்பதால்‌ (அதியாகமம்‌ 1:81), இந்தக்‌ 
கண்ணோட்டம்‌ புறக்கணிக்கப்பட்டாக வேண்டும்‌. ஒருவேளை அவைகள்‌, 
விழுந்து போன தூதர்களாக (2 பேதுரு 2:4; யூதா 6), இப்போது சாத்தானுடைய 
தலைமைத்துவத்தின்‌ கழ்‌ உள்ள தூதர்களாக (12:24; 25:41; மாற்கு 3:22, 23) 
இருக்கின்றன என்பது மிகவும்‌ தர்க்கவாதப்‌ பொருத்தமான பதிலாக உள்ளது 
எனலாம்‌. 

அசுத்த ஆவி பிடித்தல்‌ என்பது முற்றிலும்‌ தனிப்பட்ட வகையில்‌ 
புதிய ஏற்பாட்டுக்‌ கருதுகோளாக உள்ளது என்பது, அசுத்த ஆவிகளைப்‌ 
பற்றிய படிப்பில்‌ உள்ள தனிக்குறிப்பிட்ட ஒரு விஷயமாகும்‌. சவுல்‌ அரசரை 
அலைக்கழித்த “பொல்லா ஆவி” பற்றிய குறிப்பு உள்ளது (1 சாமுவேல்‌ 
16:14-23). அது என்னவாக இருந்தபோதிலும்‌, புதிய ஏற்பாட்டில்‌ அசுத்த 
அவி பிடித்தல்‌ என்பதில்‌ இருந்து அது மிகவும்‌ வேறுபட்டுள்ளது. எவரேனும்‌ 
ஒருவருடைய உடலை அசுத்த ஆவி கட்டுப்பாட்டிற்குள்‌ வைத்துக்‌ 
கொண்டதாக ஒரு உதாரணம்கூடப்‌ பழைய ஏற்பாட்டில்‌ இல்லை. 

சாத்தான்மீது தேவன்‌ கொண்டுள்ள மேலான வல்லமையைச்‌ 
செயல்விளத்தப்படுத்துவதற்காகத்‌ தேவன்‌, முதல்‌ நூற்றாண்டில்‌ அசுத்த ஆவிகள்‌ 
மனிதரைப்‌ பிடித்து அவர்களுக்குள்‌ வாசம்‌ பண்ணுவதை அனுமதித்திருக்க 
வேண்டும்‌. சுவிசேஷங்களிலும்‌ அப்போஸ்தலருடைய நடபடிகளிலும்‌, அசுத்த 
அவி பிடித்திருத்தல்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்‌ பட்டிருக்கையில்‌, புதிய ஏற்பாட்டின்‌ 
பிந்திய புத்தகங்களில்‌ அவ்வாறான குறிப்புகள்‌ எதுவும்‌ இல்லை. அசுத்த 














113 


ஆவிகளைத்‌ துரத்தும்‌ வல்லமை இல்லாது போனபோது, அசுத்த ஆவிகள்‌ 
மனிதர்களைப்‌ பிடித்துக்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை என்பதே 
தூர்க்கவாதப்‌ பொருத்தமான முடிவாக உள்ளது. 

அசுத்த ஆவிகளைத்‌ துரத்துதலைக்‌ குறிப்பிடுவதற்குப்‌ புதிய ஏற்பாட்டில்‌, 
“மந்திர உச்சாடனத்தினால்‌ துரத்துதல்‌” என்று அர்த்தப்படுறெ, “0%01015௦” 
(8107720), என்ற சொற்றொடர்‌ ஒருக்காலும்‌ பயன்படுத்தப்படவில்லை. 
இச்சொல்லானது, ஒரு நபரைப்‌ பிடித்திருப்பதாக நம்பப்படும்‌ அசுத்த 
ஆவிகளைத்‌ துரத்துவதற்கென்று வடிவமைக்கப்பட்ட மந்திரவாசகங்களின்‌ 
சடங்காச்சாரத்தைக்‌ குறிப்பிடுகிறது. இன்றைய நாட்களில்‌, அறியாமை 
உள்ளவர்களை ஏமாற்றவும்‌ அவர்களின்‌ பணத்தை சந்தேகத்திற்கு இடமின்றி 
கவர்ந்து கொள்ளவும்‌, விஷயம்‌ தெரிந்தவர்‌ போல்‌ நடிப்பவர்களால்‌, மந்தி 
ரித்துப்‌ பேயோட்டுதல்‌ என்பது பயன்படுத்தப்படுறெது. இன்றைய நாட்களில்‌ 
மக்களின்‌ உடல்களில்‌ அசுத்த ஆவிகள்‌ இன்னமும்‌ வாசம்‌ பண்ணுகின்றன 
என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌. பறற A. KMcMillon அவர்கள்‌ பின்வருமாறு 
விளக்கப்படுத்தினார்‌: 





நாமகரணக்‌ கூட்டத்து ஊழியக்காரர்களாலும்‌ கலாச்சார ரீதியாகப்‌ 
பின்தங்கியுள்ள நாடுகளை ஆராய்ச்சி செய்யும்‌ சமூகவியலாளர்களாலும்‌, 
அசுத்த ஆவிகள்‌ பிடித்தல்‌ என்ற விஷயங்கள்‌ அறிக்கை செய்யப்படுகின்றன. 
இவ்வாறு (அசுத்த ஆவி) பிடித்திருக்கும்‌ கதைகள்‌, சீனா, இந்தியா, 
போர்னியோ மற்றும்‌ ஆப்பிரிக்கா போன்ற தூரப்‌ பகுதிகளில்‌ இருந்தே 
வழக்கமாக வருகின்றன. நாகரீகமும்‌ கல்வியறிவும்‌ வளர வளர, அசுத்த 
ஆவி பிடிக்கும்‌ விஷயங்கள்‌ குறைந்து வருவதை சமூக உளவியல்‌ 
அறிஞர்கள்‌ உற்றுக்‌ கவனிக்கின்றன, எனவே, உயர்ந்த மேம்பட்ட தொழில்‌ 
நுட்ப சமூகங்களைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக, கலாச்சார ரீதியாகவும்‌ 
கல்விரீதியாகவும்‌ தாழ்நிலையில்‌ உள்ள சமூகங்களில்‌ இருந்தே, அசுத்த 
ஆவி பிடித்தல்‌ பற்றிய அதிகமான நிகழ்வுகள்‌ காணப்படுவதை ஒருவா்‌ 
எதிர்பார்க்க முடியும்‌. அசுத்த ஆவிகள்‌ பிடித்தல்‌ ஏற்றுக்கொள்ளப்படும்‌ 
பகுதிகளில்‌, அது விலகிய நடத்தையின்‌ வடிவங்கள்‌ பலவற்றிற்கு ஒரு 
விளக்கமாகிறது. இந்த உண்மையானது, கலாச்சார சூழ்நிலையே “அசுத்த 
ஆவி பிடித்தல்‌” மற்றும்‌ அந்த பிடித்தல்‌ பற்றிய நம்பிக்கை ஆகியவற்றை 
உண்டாக்குதலுக்குப்‌ பொறுப்பு வடிக்கிறது என்பதை நிலைநாட்ட 
உதவுகறது.'* 


அசுத்த ஆவிகள்‌ மனிதர்களின்‌ உடல்களில்‌ வாசம்பண்ண இன்றைய நாட்களில்‌ 
அனுமதிக்கப்படுவதில்லை. இருந்தபோதிலும்‌, அவற்றின்‌ செல்வாக்கு இந்த 
உலகத்தில்‌ இன்னமும்‌ தெளிவாக உள்ளது, அதை எதிர்த்து நிற்க வேண்டும்‌ 
(யாக்கோபு 4:7, 8). 





இரட்சிக்கும்‌ விசுவாசம்‌ (8:29) 
இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்தார்‌ என்று அசுத்த ஆவிகள்‌ 
தாராளமாக அறிக்கை செய்தன (8:29). அவற்றின்‌ கூற்று நிச்சயமற்ற தன்மையில்‌ 
இருந்து வந்த ஒன்றாக இருக்கவில்லை. இது, இரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம்‌ 


114 


மாத்திரம்‌ போதுமானதல்ல என்பதற்கு வேதாகம ரீதியான நிரூபணமாக 
உள்ளது. மரித்த, செயலற்ற விசுவாசம்‌ நம்மை இரட்சிக்க முடியாது. “செத்த” 
விசுவாசம்‌ பற்றி யாக்கோபு கலந்துரையாடியபோது, அவர்‌ பின்வரும்‌ கூற்றை 
ஏற்படுத்தினார்‌: “தேவன்‌ ஒருவர்‌ உண்டென்று விசுவாசிக்கறொய்‌, அப்படிச்‌ 
செய்கிறது நல்லதுதான்‌; பிசாசுகளும்‌ விசுவாசித்து, நடுக்குகின்றன” (யாக்கோபு 
2:17, 19). 


நமது மாபெரும்‌ தேவை (9:1-8) 

மனிதர்களுக்கு ஆவிக்குரிய ஊழியம்‌ செய்வதற்கு முன்னர்‌, முதலில்‌ 
அவர்களின்‌ உடல்ரீதியான தேவைகள்‌ குறித்து கவனம்‌ செலுத்த வேண்டும்‌ 
என்று அடிக்கடி கூறப்பட்டுள்ளது. மக்கள்‌ உணவு, உடை, இருப்பிடம்‌ 
மற்றும்‌ வாழ்வின்‌ பிற அடிப்படைத்‌ தேவைகளில்‌ குறைவு பட்டிருந்தால்‌, 
ஆவிக்குரிய விஷயங்களைப்‌ பற்றிச்‌ சிந்திக்க நேரம்‌ கொண்டிருத்தல்‌ 
அவர்களுக்குக்‌ கடினமானதாக இருக்கிறது. இது மதிப்பு மிக்க ஒரு 
உற்றுநோக்கலாக இருக்கையில்‌, அவர்களுக்கு உதவி செய்யும்‌ போது நாம்‌ 
அடிக்கடி, உடல்ரீதியான மட்டகைக்‌ தாண்டுவதில்லை. இருப்பினும்‌, இந்த 
வரலாற்றில்‌ இயேசு, திமிர்வாதக்காரரின்‌ ஆவிக்குரிய தேவையை முதலில்‌ 
கையாண்டார்‌. அவர்‌ அம்மனிதரின்‌ பாவங்களை மன்னித்தார்‌. அதன்பின்பு 
அவர்‌ திமிர்வாதத்தில்‌ இருந்து அம்மனிதரைக்‌ குணமாக்கினார்‌. தேவனுடன்‌ 
மீளக்கட்டுவிக்கப்பட்ட உறவுமுறைக்கான நமது தேவையானது நித்தியத்தைத்‌ 
தொடுவதாக இருப்பதால்‌, அது உடல்ரீதியான மற்ற எந்தத்‌ தேவையையும்‌ 
விஞ்சி நிற்கிறது. 


டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





குறிப்புகள்‌ 

Robert H. Mounce, Matthew, New International Biblical Commentary (Peabody, Mass.: 
Hendrickson Publishers, 1991), 78. 2Matthew Henry, Commentary on the Whole Bible (Grand 
Rapids, Mich.: Zondervan Publishing House, 1960), 1243. °D. A. Carson, When Jesus Confronts 
the World: An Exposition of Matthew 8-10 (Grand Rapids, Mich.: Baker Book House, 1987), 50. 
“Jack P. Lewis, The Gospel According to Matthew, Part 1, The Living Word Commentary (Austin, 
Tex.: Sweet Publishing Co., 1976), 129. “இந்த NIV வசனங்களில்‌ உள்ள குறிப்புகள்‌ - 
மத்தேயு 8:28; மாற்கு 5:1; அல்லது லூக்கா 8:26 ல்‌ சேர்க்கப்பட்டுள்ளது, அதனில்‌ 
இரண்டு இடங்களுடைய பெயர்கள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏ௦sephus Life 
9.42. “காண்க Vassilios Tzaferis, “A Pilgrimage to the Site of the Swine Miracle,” Biblical 
Archaeology Review 15 (March-April 1989): 44-51. #Leon Morris, The Gospel according to 
Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 
208. ‘Josephus Wars 3.3.5. ‘’Mishnah Baba Kamma 7.7. 

"Donald A. Hagner, Matthew 1-13, Word Biblical Commentary, vol. 33A. (Dallas: Word 
Books, 1993), 227. காண்க Talmud Shabbath 55a; Mishnah Sotah 1.7, 8. °Talmud Nedarim 
4la. “Morris, 216. °Mounce, 82. ’°Lynn A. McMillon, Doctrines of Demons (Nashville: Gospel 
Advocate Co., 1975), 98. 


115 


19 


சீஷத்துவத்தற்கு எழைர்பு 


(9:9- 77) 


இந்த இடத்தில்‌ (சுவிசேஷ) விபரம்‌, சீஷத்துவத்தின்‌ ஆய்வுக்கருத்திற்குத்‌ 
இரும்புகிறது (8:18-22; 9:9-17). இந்தப்‌ பகுதிகள்‌, இயேசுவினால்‌ நிகழ்த்தப்பட்ட 
அற்புதங்களின்‌ தொகுப்புகளைத்‌ தொடர்புபடுத்தும்‌ பிரிவுக்கருவிகளாகப்‌ 
பயன்படுகின்றன (8:1-17; 8:23-9:8; 9:18-34). கஷத்துவத்தின்‌ மீதான 
இந்த இரண்டாவது பகுதி, மத்தேயுவுக்கு இயேசுவின்‌ அழைப்பு (9:9), 
பாவிகளுக்கு அவரது அழைப்பு (9:10-13) மற்றும்‌ அவரது சீஷார்களின்‌ மத்தியில்‌ 
உபவாசத்திற்கான இடம்‌ (9:14-17) ஆகியவற்றை உள்ளடக்குகிறது. 





மத்தேயுவை அழைத்தல்‌ (9:9) 


“இயேசு அவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்பட்டுப்போகையில்‌, ஆயத்துறையில்‌ 
உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும்‌ ஒரு மனுஷனைக்‌ கண்டு: எனக்குப்‌ 
“பின்சென்றுவா!” என்றார்‌; அவன்‌ எழுந்து, அவருக்குப்‌ பின்சென்றான்‌. 


வசனம்‌ 9. இயேசு, தமது போதனை மற்றும்‌ அற்புதங்களோடு கூட, 
கும்முடன்‌ பயணம்‌ செய்யவும்‌, தம்மிடத்தில்‌ இருந்து கற்றுக்கொள்ளவும்‌, 
நிறைவாகத்‌ தம்மைப்‌ பற்றிய நற்செய்தியைப்‌ பிரசங்கிக்கவும்‌, தமது 
சீஷர்களைக்‌ கூட்டும்‌ பணியையும்‌ செய்தார்‌. முந்தின அதிகாரத்தில்‌ இயேசு, 
தம்மைப்‌ பின்பற்றும்படி வந்த ஒரு வேதபாரகரை, ஊக்கமிழக்கச்‌ செய்ததாகக்‌ 
காணப்பட்டிருக்க (8:19, 20), இவ்வேளையில்‌ அவர்‌, வரிவசூலிப்பவர்‌ ஒருவரை 
செயல்துடிப்புடன்‌ இணங்க வைக்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டார்‌. 

மத்தேயு என்பவரை அழைத்த நிகழ்வு, ஒப்பீட்டு சுவிசேஷங்கள்‌ 
மூன்றிலும்‌ காணப்படுகிறது. இந்த சுவிசேஷ விபரத்தை எழுதியவர்‌ “மத்தேயு” 
(9:9) மற்றும்‌ “ஆயக்காரனாயெ மத்தேயு” (10:3) என்று தம்மைப்‌ பற்றி 
குறிப்பிட்டார்‌. இவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்ட 
மாற்குவும்‌ லூக்காவும்‌, “லேவி” என்று மாற்றுப்‌ பெயரைப்‌ பயன்படுத்தினர்‌ 
(மாற்கு 2:14; லூக்கா 5:27), ஆனால்‌ பன்னிருவரைப்‌ பட்டியலிடுகையில்‌ 
இவரை “மத்தேயு” என்றே குறிப்பிட்டனர்‌ (மாற்கு 3:18; லூக்கா 6:15; 
நடபடிகள்‌ 1:13). 

மத்தேயு, தமது தொழில்‌ நிமித்தமாக, “எல்லா மனிதர்களாலும்‌ 
வெறுக்கப்பட்டவர்‌” என்று குறிப்பிடப்பட்டுள்ளார்‌.' வரி வசூவித்தவர்கள்‌ 





பொதுவாக, மக்களின்‌ “மிகவும்‌ வெறுக்கத்‌ தக்கவர்கள்‌” என்ற பட்டியலில்‌ 
முன்னிலை வகித்தனர்‌. அவர்கள்‌ ரோம ஆட்சியாளர்களின்‌ முகவர்களாக 
இருந்ததால்‌, தங்கள்‌ சொந்த மக்களையே காட்டிக்கொடுத்தவார்கள்‌ என்று 
கருதப்பட்டனர்‌. மேலும்‌ அவர்கள்‌ மக்களிடம்‌ அளவுமீறி வரிவசூலித்ததால்‌, 


117 


திருடர்களாகவும்‌ கருதப்பட்டனர்‌. குறிப்பிட்ட பகுதியின்‌ வரிவசூல்‌ 
தொகையானது உயர்ந்த தொகைக்கு ஏலம்‌ எடுத்தவரைக்‌ (“ஆயக்காரருக்குத்‌ 
தலைவன்‌”; லூக்கா 19:2) கொண்டு வடிவமைக்கப்‌ பட்டதாலும்‌, அவருக்குக்‌ 
தீமே வரிவசூலித்தவர்கள்‌ வேலை செய்ததாலும்‌, ஊழல்‌ செய்வதற்கான 
விருப்பம்‌ ஒன்று இருந்தது (5:46ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). தாமஸ்‌ 
E. ஸ்கிமிட்‌ அவர்கள்‌ பின்வருமாறு விளக்கம்‌ அளித்தார்‌: 


தரகு அமைப்பு முறைப்படுத்தப்‌ பட்டிருந்தாலும்‌, சில பொருள்களின்‌ 
மதிப்பைத்‌ தீர்மானிக்க, வரிவசூலித்தவர்‌ கொண்டிருந்த அதிகாரம்‌, 
நேர்மையற்ற தன்மையை ஊக்குவித்தது. வரிவசூலித்தவர்களுக்கு 
யோவான்‌ ஸ்நானனின்‌ அறிவுறுத்துதல்களும்‌ லூக்கா 3:12-13) 
சகேயு திரும்பச்‌ செலுத்துவதாகக்‌ கொடுத்த உறுதிமொழியின்‌ 
விபரமும்‌ லூக்கா 19:8), மோசடி செய்யும்‌ இந்த மனவிருப்பத்திற்குச்‌ 


சீர்பொருத்தமானவையாக உள்ளது.” 


ஊழலின்‌ விளைவாக, வரிவசூலித்தவர்களில்‌ சிலர்‌ மிகவும்‌ செல்வந்தர்கள்‌ 
ஆயினர்‌ என்பது உறுதி லூக்கா 19:2). 

இந்தக்‌ காரணங்களினால்‌, வரிவசூத்தவர்கள்‌ “பாவிகளுடன்‌” 
வகைப்படுத்தப்பட்டனர்‌. வரிவசூல்‌ செய்பவர்கள்‌ தீட்டானவர்கள்‌ 
மற்றும்‌ அவர்கள்‌ தொடும்‌ எதன்மீதும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ தட்டைப்‌ 
பரப்புகின்றனர்‌ என்று ரபீத்துவப்‌ பாரம்பரியம்‌ கூறிற்று.” நேர்மையற்ற 
வழிகளில்‌ அவர்கள்‌ சம்பாதித்த பணம்‌, ஜெப ஆலயத்திலோ அல்லது 
தேவாலயத்திலோ வரவேற்கப்படவில்லை.” மற்றும்‌ அவர்கள்‌ தீர்ப்பிட்வோ 
அல்லது நீதிமன்றத்தில்‌ சாட்ட கூறவோ அனுமதிக்கப்படவில்லை.” 
இந்தத்‌ தரக்கணிப்புகள்‌ இருந்தபோதிலும்‌, வரிவசூலிப்பவர்களில்‌ சிலர்‌ 
அவிக்குரிய விஷயங்களில்‌ ஆர்வமாக இருந்ததாகக்‌ காணப்பட்டனர்‌ லூக்கா 
19:1-10; காண்க 18:9-14). கர்த்தருடைய முதல்‌ சீஷா்களில்‌ ஒருவரான மத்தேயு, 
பழித்துரைக்கப்பட்ட இந்தக்‌ குழுவில்‌ இருந்து வந்தவராக இருந்தார்‌. 

இயேசு நடந்து செல்லுகையில்‌, ஆயத்துறையில்‌ (telonion) 
உட்கார்ந்திருந்த மத்தேயு என்பவரைச்‌ சந்தித்தார்‌. இது “வரிவசூலிக்கும்‌ 
இல்லமாக” அல்லது “ஆயத்துறையாக” இருந்தது. R. 1. ஃபிரான்ஸ்‌ அவர்களின்‌ 
கூற்றுப்படி, “கப்பர்நகூமில்‌ இருந்த வரிவகுல்‌ அலுவலகம்‌, அந்திப்பாவின்‌ 
எல்லைப்‌ பகுதியை தெக்கப்போலி ஏரியின்‌ குறுக்காகவோ அல்லது 
பிலிப்புவின்‌ காற்பங்குப்‌ பகுதியை யோர்தானின்‌ குறுக்காகவோ கடந்து 
எடுத்துச்‌ செல்லப்பட்ட பொருள்களின்‌ மீது விதிக்கப்பட்ட வரிகள்பற்றி 
அக்கறை உடையதாக இருந்திருக்கும்‌.”” மத்தேயு போன்ற அலுவலர்கள்‌, 
பயணிகளின்‌ வர்த்தகப்‌ பொருள்களைச்‌ சுலபமாகக்‌ கண்டறியக்கூடும்படிக்கு, 
வரிவசூல்‌ நிலையங்கள்‌, பயணத்திற்கு அதிகமாகப்‌ பயன்பட்ட சாலைகளில்‌ 
அமைந்திருந்தன.” மத்தேயு, வரிவசூல்‌ அலுவலகத்தின்‌ அலுவலர்களில்‌ 
ஒருவராக இருந்ததால்‌, வர்த்தகர்களின்‌ பயணத்தை நிறுத்தவும்‌ அவர்களின்‌ 
பயணமூட்டை ஒவ்வொன்றையும்‌ திறந்து பார்க்கவும்‌ அவர்‌ அதிகாரம்‌ 
கொண்டிருந்தார்‌. 

மத்தேயுவிடம்‌ இயேசு, எனக்குப்‌ பின்சென்றுவா என்று மாத்திரமே 
கூறினார்‌. அவர்‌ சற்றுக்‌ காலத்திற்கு முன்னர்‌ இயேசுவைப்‌ பற்றிக்‌ 


118 


கேள்விப்பட்டிருந்தார்‌ என்பது உறுதி, மற்றும்‌ ஒருவேளை அவரது 
அற்புதங்களையும்‌ போதித்தலையும்‌ கண்டிருக்கலாம்‌. அவருக்கு முன்னதாக, 
பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு மற்றும்‌ யோவான்‌ ஆகியோர்‌ செய்திருந்தது 
போன்றே (4:18-22), மத்தேயு எழுந்து, அவருக்குப்‌ பின்சென்றான்‌. லூக்கா, 
“அவன்‌ எல்லாவற்றையும்‌ விட்டு, எழுந்து, அவருக்குப்‌ பின்சென்றான்‌” என்று 
கூறினார்‌ (5:28). அழிந்து போகும்‌ பூமிக்குரிய செல்வங்களின்‌ இடத்தில்‌ 
(6:19-21), இயேசு பரலோகத்தில்‌ உள்ள பொக்கிஷங்களை அவருக்கு அளித்தார்‌. 
அது அவர்‌ (மத்தேயு) மறுக்க முடிந்திராத மற்றும்‌ மறுக்காத அளிப்பாக 
இருந்தது. மத்தேயு, அதிகாரம்‌, செல்வாக்கு மற்றும்‌ செல்வம்‌ ஆயெவற்றில்‌ தாம்‌ 
கொண்டிருந்த நிலைப்பாட்டை விட்டு வந்தார்‌ - மற்றும்‌ வேத வாக்கியங்கள்‌ 
உரைக்கிறபடி, அவர்‌ ஒருக்காலும்‌ பின்னோக்கிப்‌ பார்க்கவில்லை. இயேசுவின்‌ 
மீது மத்தேயு வைத்திருந்த மாபெரும்‌ விசுவாசம்‌ பற்றி, லியோன்‌ மோரீஸ்‌ 
அவர்கள்‌ பின்வருமாறு குறிப்பிட்டார்‌: 





மீனவர்கள்‌ மீன்பிடி தொழிலுக்குத்‌ திரும்பச்‌ சென்றிருக்கலாம்‌, ஆனால்‌ 
வரிவசூலிப்பவர்‌ சுங்க வரி விதிக்கும்‌ தொழிலுக்குத்‌ திரும்பி இருக்க 
இயலாதிருந்தது. எவ்வகையிலும்‌, அவர்‌ செய்துவந்த ஆதாயம்‌ மிகுந்த 
பணி விரைவிலேயே வேறொருவரைக்‌ கொண்டு நிரப்பப்‌ பட்டிருக்கும்‌. 
அவர்‌ வேறு வேலையைப்‌ பெற முயற்சி செய்தார்‌ என்றால்‌, முன்னாள்‌ 
வரிவசூலிப்பவரை வேலைக்கு அமர்த்த யார்தான்‌ விரும்புவார்‌?” 


பாவிகளுக்கு இயேசுவின்‌ அழைப்பு (9:10-13) 


பின்பு அவர்‌ வீட்டிலே போஜனபந்தியிருக்கையில்‌, அநேக 
ஆயக்காரரும்‌ பாவிகளும்‌ வந்து, இயேசுவோடும்‌ அவர்‌ சீஷரோடுங்கூடப்‌ 
பந்தியிருந்தார்கள்‌. ''பரிசேயர்‌ அதைக்‌ கண்டு, அவருடைய சீஷர்களை 
நோக்கி: உங்கள்‌ போதகர்‌ ஆயக்காரரோடும்‌ பாவிகளோடும்‌ போஜனம்‌ 
பண்ணுகிறதென்ன வென்று கேட்டார்கள்‌. ' இயேசு அதைக்‌ கேட்டு: 
பிணியாளிகளுக்கு வைத்தியன்‌ வேண்டியதேயல்லாமல்‌ சுகமுள்ளவர்களுக்கு 
வேண்டியதில்லை. 13பூலியையல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன்‌ 
என்பதின்‌ கருத்து இன்னதென்று போய்க்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌; 
நீதிமான்களையல்ல, பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன்‌ 


என்றார்‌. 


வசனம்‌ 10. மத்தேயு சொந்த வீட்டில்‌ இயேசுவைக்‌ கனப்படுத்த இந்த விருந்து 
நடைபெற்றது என்ற உண்மையை, மத்தேயு ஒருவேளை தன்னடக்கத்தினால்‌ 
பதிவு செய்யாமல்‌ இருந்திருக்கலாம்‌ (மாற்கு 2:15; லூக்கா 5:29). அவர்‌ தம்மைப்‌ 
போன்றே, சமூகரீதியாகவும்‌ மார்க்கரீதியாகவும்‌ புறக்கணிக்கப்‌ பட்டிருந்து 
இருந்த, தமது நண்பர்கள்‌ மற்றும்‌ தொழில்‌ கூட்டாளிகள்‌ யாவரையும்‌ 
இந்த விருந்திற்கு அழைத்திருந்தார்‌. அநேக ஆயக்காரருடன்‌ கூடுதலாக, 
பாவிகள்‌ (//41௭70/01). என்று மாத்திரம்‌ குறிப்பிடப்பட்ட மற்றவர்களும்‌ 
அங்கிருந்தனர்‌. இந்தச்‌ சொற்றொடர்‌, தசமபாகம்‌ மற்றும்‌ சடங்காச்சாரத்‌ 
தூய்மை போன்ற, பரிசேயர்களின்‌ பாரம்பரியங்களைக்‌ கண்மூடித்தனமாகப்‌ 


119 


பின்பற்றாத யூதர்களை உள்ளடக்குகிறதா?” இப்படிப்பட்ட மக்கள்‌, “நாட்டின்‌ 
மக்கள்‌” (“யா 2௭29), அதாவதுபொதுமக்கள்‌ என்று ரபீத்துவ இலக்கியத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌.!0 இருப்பினும்‌ கிரேய்க்‌ 5. னார்‌ அவர்கள்‌, “இங்கு 
“பாவிகள்‌” என்பது இப்படிப்பட்ட குறுகிய அர்த்தத்தைக்‌ கொண்டுள்ளது 
என்று யூகிக்கக்‌ காரணம்‌ எதுவும்‌ இல்லை; இந்தச்‌ சொற்றொடர்‌, 
நியாயப்பிரமாணத்தை வெளிப்படையாக மீறுபவர்களைக்‌ குறிப்பிட அதிக 
வாய்ப்பு உள்ளது” என்று விவாதித்தார்‌. !! 

புகழ்ச்சியற்ற இப்படிப்பட்ட மக்களுடன்‌ உண்ணுதல்‌ என்ற இயேசுவின்‌ 
செயல்‌, மார்க்கரீதியான நிர்வாகத்திற்கு அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தது என்று 
நிரூபிக்கப்பட்டது (லூக்கா 15:1, 2). உணவு உண்பதற்கு இன்னொரு நபரை 
அழைத்தல்‌ என்பது அந்தக்‌ காலகட்டத்தில்‌, நட்புறவையும்‌ ஐக்கியத்தையும்‌ 
தெரியப்படுத்தும்‌ ஒரு சடங்காகி இருந்தது.!? இயேசு இவ்வகையான 
விருந்துகளில்‌ கலந்துகொண்டார்‌, என்பதால்‌ அவர்‌ “போஜனப்பிரியனும்‌ 





மதுபானப்பிரியனுமான மனுஷன்‌, ஆயக்காரருக்கும்‌ பாவிகளுக்கும்‌ சிநேகிதன்‌” 
என்று அழைக்கப்பட்டிருந்தார்‌ (11:19). இயேசு, பாவிகளுடன்‌ நேரத்தைச்‌ 
செலவிட்டாலும்‌, அவர்‌ பாவம்‌ நிறைந்த மக்களுடன்‌ உணவு உண்டார்‌ 





என்பது, அவர்களின்‌ பாவம்‌ நிறைந்த நடவடிக்கைகளில்‌ அவர்‌ பங்கேற்றார்‌ 
என்று சம்பந்தப்படுத்தப்படக்‌ கூடாது. பாவிகளுக்கு மத்தியில்‌ இருந்த அவரது 
பிரசன்னம்‌, அவர்களுக்கு அவருடைய சத்தியத்தைப்‌ போதிக்கும்‌ வாய்ப்பை 
அளித்தது. 

வசனம்‌ 11. பரிசேயர்‌, கஷர்களை நோக்கி: உங்கள்‌ போதகர்‌ 








ஆயக்காரரோடும்‌ பாவிகளோடும்‌ போஜனம்பண்ணுகிறதென்ன? என்று 
கூர்மையான குற்றச்சாட்டுடன்‌ இயேசுவின்‌ பரிவிரக்கத்திற்குப்‌ பதில்‌ செயல்‌ 
செய்தனர்‌. நீதிமானான ஒரு மனிதர்‌ அநீதியான மக்களுடன்‌ ஐக்கியம்‌ 
கொண்டிருக்கும்‌ இச்செயலை வெட்கக்கேடானதாக அவர்கள்‌ கருதினர்‌ 
(சங்கதம்‌ 1:1; 119:63; நீதிமொழிகள்‌ 13:20; 14:7; காண்க 1 கொரிந்தியர்‌ 
15:33). இயேசு தாமே அவர்கள்‌ ஏளனத்தின்‌ முதன்மைக்‌ குறியாக இருந்தார்‌ 
என்றாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ விமர்சனத்தை, இப்படிப்பட்ட போதகரைத்‌ 
தேர்ந்து கொண்ட சீஷர்களை நோக்கித்‌ திருப்பினர்‌. அவரை நேரடியாக 
எதிர்க்கப்‌ பயந்த அவர்கள்‌, அவர்மீது தங்கள்‌ வெறுப்பைக்‌ காண்பிக்க இந்தச்‌ 
சுற்றுவழியைத்‌ தேர்ந்து கொண்டனர்‌. 

வசனம்‌ 12. இயேசுவின்‌ கஷர்களிடம்‌ அவர்கள்‌ கூறிய விமர்சனத்தை 
இயேசு கேட்டு, அதற்குப்‌ பதில்‌ அளித்தார்‌. அவர்‌, பிணியாளிகளுக்கு 
வைத்தியன்‌ வேண்டியதேயல்லாமல்‌ சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை 
என்று கூறினார்‌. தேவையாயிருந்த ஆவிக்குரிய பாடத்தைப்‌ போதிப்பதற்கு 
இயேசு, தினசரி வாழ்வில்‌ இருந்து ஒரு பொதுவான விவரிப்பைப்‌ 
பயன்படுத்தினார்‌. ஆரோக்கியமாக உள்ள மக்கள்‌ மருத்துவர்களை 





நாடுவதில்லை; வியாதிப்பட்டவர்களே அவ்வாறு மருத்துவர்களை 
நாடுகின்றனர்‌. இயேசு, ஆத்துமாவுக்கு மாபெரும்‌ வைத்தியராக இருக்கிறார்‌. 
இந்த சந்தர்ப்பத்தில்‌ பரிசேய விமர்சகர்கள்‌ செய்தது போன்று தங்களைத்‌ 
தாங்களே முழுமையான ஆரோக்கியம்‌ உள்ளவர்களாகக்‌ கருதுபவர்கள்‌, தங்கள்‌ 
அவிக்குரிய வியாதியில்‌ இருந்து தங்களைக்‌ குணமாக்க ஒரு மருத்துவரை நாட 
மாட்டார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ சொந்தப்‌ பாவம்நிறைந்த தன்மையில்‌ பார்வை 


120 


அற்றவர்களாக இருந்தனர்‌ (15:14; 23:16, 17, 19, 24, 26; யோவான்‌ 9:40, 41; 
12:40; காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 3:17, 18). 

இயேசுவினால்‌ ஏற்படுத்தப்பட்ட இக்கூற்றிற்கு ஒப்பான கூற்றுகளை 
கிரேக்க மற்றும்‌ ரோம எழுத்தாளர்கள்‌ பதிவு செய்துள்ளனர்‌. இந்தக்‌ கூற்றுக்கள்‌ 
சில வேளைகளில்‌, சமூகத்தின்‌ வண்டல்களைச்‌ சென்றடைந்தமைக்காக 
விமர்சனம்‌ செய்யப்பட்ட தத்துவஞானிகளுக்கு உரியதாக இருக்கின்றன. 
இந்த மனிதர்கள்‌, “வைத்தியர்கள்‌ வியாஇப்பட்டவர்களைக்‌ கவனிக்கின்றனர்‌” 
என்றும்‌ “வைத்தியர்கள்‌ தங்களுக்குக்‌ காய்ச்சல்‌ வராமல்‌ நோயாளிகளைக்‌ 





கவனிக்கின்றனர்‌” என்றும்‌ கூறுவதன்‌ மூலம்‌ தங்களைத்‌ தற்காத்துக்‌ 
கொண்டனர்‌.” அவர்கள்‌, “வியாதிப்பட்டவர்கள்‌ எண்ணற்று இருக்கும்‌ 
இடத்திற்குச்‌ சென்று தமது சேவைகளை அளிக்கும்‌ நல்ல மருத்துவரைப்‌ 
போன்று, ... ஞானமுள்ள மனிதரும்‌, மதியீனமானவர்களின்‌ தவறுகளைக்‌ 
குறித்து அவர்களுக்குக்‌ குற்றம்‌ உணர்த்தி அவர்களைக்‌ கடிந்து கொள்ளும்படிக்கு 
அவர்கள்‌ மத்தியில்‌ தங்கவேண்டும்‌” என்று கூறுவார்கள்‌.!* ஆத்துமாவின்‌ 
(பொல்லாங்கு) என்ற வியாதியானது குத்துவஞானிகளான) மனிதர்களின்‌ 
அறிவுறுத்துதகலினால்‌ குணமாக்கப்பட முடியும்‌ என்று கூறப்பட்டது.” 
மேலும்‌ கண்டித்தலின்‌ பலமான வார்த்தைகள்‌, வைத்தியர்களின்‌ வலிநிறைந்த 
சிகிச்சைக்கு ஒப்பிடப்பட்டன.!'£ மற்றவர்களைக்‌ கடிந்துகொள்ளும்‌ 
குத்துவஞானி, வியாதிப்பட்ட நபர்மீது கோபம்‌ கொள்ளாமல்‌ வியாதிக்குச்‌ 
சிகிச்சை அளித்த வைத்தியர்‌ போன்று இருந்தார்‌.” 

வசனம்‌ 13. போய்க்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌ என்ற சொல்விளக்கம்‌, 
பழைய ஏற்பாட்டு வேத வசனங்களில்‌ கல்வியாளர்களாகத்‌ தங்களைக்‌ 
கருதிக்கொண்டவர்களுக்குக்‌ கண்டனத்தின்‌ வடிவமாக இருந்தது (காண்க 
12:5). இந்தச்‌ சொல்விளக்கம்‌ “மேலான அறிவை எதிர்கொண்ட போது 
யூத போதகர்களால்‌ பயன்படுத்தப்பட்ட நன்கு அறியப்பட்ட ரபீத்துவச்‌ 
சூத்திரமாக” இருந்தது.” ரபீத்துவ போதனைகளில்‌ ஒரு சொற்றொடர்‌ என்ற 
வகையில்‌, “போய்க்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌” என்ற இந்தச்‌ சொற்றொடர்‌, 
இயேசுவின்‌ பதிலில்‌ இரண்டாவது பாகத்தை அறிமுகப்படுத்துறெது. இது, 
“நியாயப்பிரமாணத்தைக்‌ கற்றுக்‌ தேர்ந்தவர்கள்‌ என்று யூதிக்கப்பட்ட வர்களாக 
இருந்த கேள்விகேட்டவர்களின்‌ பகுதியில்‌ அறிவுக்குறைவை மறைமுகமாக 
உணர்த்திற்று." 

இயேசு தமது கருத்தை இன்னும்‌ பலமானதாக ஆக்குவதற்கு, ஓசியாவின்‌ 
தீர்க்கதரிசனத்தில்‌ இருந்து மேற்கோள்‌ காண்பித்தார்‌. இந்த மனிதர்கள்‌ 
அறிந்திருக்க வேண்டிய ஆனால்‌ அறியவில்லை என்று தெளிவாகத்‌ தெரிந்த 
வசனப்பகுதி ஒன்றைத்‌ தேர்ந்துகொண்டார்‌: பலியையல்ல, இரக்கத்தையே 
விரும்புகிறேன்‌ (ஓசியா 6:6). கிறிஸ்துவினால்‌ மேற்கோள்‌ காண்பிக்கப்பட்ட 
இவ்வசனப்பகுதியில்‌ உள்ள வித்தியாசமான வார்த்தை அமைவு குறித்து. ஜேக்‌ 
1. லூயிஸ்‌ அவர்கள்‌ பின்வருமாறு விளக்கினார்‌: 








இந்தக்‌ குறிப்புரையானது, வடிவத்தில்‌ செப்துவஜிந்த்‌ வேதாகமத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ எபிரெய மொழியில்‌ உள்ள ஓசியாவின்‌ வசனப்பகுதிக்கு 
அதிகமாக ஓத்துப்போகிறது; இருப்பினும்‌, எபிரெய மொழியின்‌ 
heed (இரக்கம்‌) என்பது செப்துவஜிந்த்‌ வேதாகமத்தில்‌ ௪/௪05 என்று 


121 


ஆகிறது மற்றும்‌ இது, இயேசு ஊழியம்‌ செய்த அடிப்படைக்‌ 
கொள்கையான, இரக்கப்படுதல்‌ அல்லது பரிவிரக்கப்படுதல்‌ என்று 
புரிந்துகொள்ளப்படுகிறது.”? 


பரிசேயர்கள்‌ தங்கள்‌ சடங்காச்சாரங்களில்‌ திருப்தி கொண்டிருந்தனர்‌, 
ஆனால்‌ அவர்களின்‌ இருதயங்கள்‌ தேவனுடன்‌ நேராக 
இருக்கவில்லை. தோட்டத்துக்‌ கரை போன்ற சிறு பொருள்களிலும்‌ கூட 
அவர்கள்‌ தசமபாகம்‌ கொடுத்திருந்தபோதிலும்‌, அவர்கள்‌ “இரக்கம்‌” 
உட்பட “நியாயப்பிரமாணத்தின்‌ மிகவும்‌ கனம்‌ பொருந்திய அளிப்புகளை” 
புறக்கணித்திருந்தனர்‌ (23:23). இங்கு “பலி” (௮50) என்பது உண்மையான 
மிருகபலிகளுடன்‌ கூடுதலாகக்‌ கடைப்பிடிக்கப்பட்ட சடங்காச்சாரங்கள்‌ 
பலவற்றைக்‌ குறிப்பிடக்கூடுவதாக இருந்தது. ஓசியாவோ அல்லது 
இயேசுவோ, நியாயப்பிரமாணத்தில்‌ பரிந்துரைக்கப்பட்ட பலிகளின்‌ 
மதிப்பைத்‌ தாழ்த்தவில்லை. இந்த மேற்கோள்‌ “:பலியைக்‌ காட்டிலும்‌ 
இரக்கத்தை நான்‌ அதிகம்‌ விரும்பித்‌ தேர்ந்துகொள்கிறேன்‌' என்று 
அர்த்தப்படுத்தும்‌ எபிரெயத்துவமாக” உள்ளது என்று 7]. W. மெக்கார்வீ 





அவர்கள்‌ சுட்டிக்காண்பித்தார்‌.?' இயேசு பரிசேயர்களால்‌ எதிர்கொள்ளப்பட்ட 
இன்னொரு வேளையில்‌ இது அவரால்‌ மீண்டும்‌ பயன்படுத்தப்பட்டது (12:7). 

இயேசு, நீதிமான்களையல்ல, பாவிகளையே மனந்திரும்புறெதற்கு 
அழைக்க வந்தேன்‌ என்று கூறி முடித்தார்‌. “அழைக்க” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (/8/20) கிரேக்க வார்த்தை “திருமண விருந்து 
பற்றிய உவமையில்‌ (22:1-10) உள்ளது போன்று அழைப்பு விடுத்தல்‌ என்றும்‌ 
அர்த்தப்படக்கூடும்‌.””” இந்த அழைப்பு பாவிகள்‌ மனந்திரும்புவதற்கானதாக 
இருந்தது லூக்கா 5:82). “இழந்துபோனதைத்‌ தேடுதலும்‌ இரட்சித்தலும்‌” 
என்பதே இந்த உலகத்தில்‌ இயேசுவின்‌ ஊழியமாக இருந்தது லூக்கா 19:10). 
பாவிகள்‌ யாவருக்கும்‌ அவர்‌ இரக்கம்‌ நிறைந்த அழைப்பை விடுத்தார்‌; 
ஆனால்‌ சுயநீதிகொண்ட பரிசேயர்கள்‌ தங்களைப்‌ பாவிகளாகக்‌ காணவில்லை 
என்பதால்‌, அவர்கள்‌ அந்த அழைப்பிற்குச்‌ செவிகொடுக்காது இருந்தனர்‌. 
“நீதி” என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்தியதன்‌ மூலம்‌ இயேசு, தாம்‌ அளித்த 
இரட்சிப்பு தேவைப்படாத அளவுக்குச்‌ சிலர்‌ மிகவும்‌ நல்லவர்களாக இருந்தனர்‌ 
என்று கூறவும்‌ இல்லை, அல்லது பரிசேயர்கள்‌ நீதிமான்களாக இருந்தனர்‌ என்று 
அவர்‌ அர்த்தப்படுத்தவும்‌ இல்லை. அவர்கள்‌ தங்கள்‌ சொந்தக்‌ கண்களுக்கு 
நீதிமான்க௧களாக இருந்தனர்‌ என்று மாத்திரமே அவர்‌ அர்த்தப்படுத்தினார்‌ 
(காண்க லூக்கா 18:9-14). 


சீஷத்துவமும்‌ உபவாசித்தலும்‌ (9:14-17) 


“அப்பொழுது, யோவானுடைய சீஷர்‌ அவரிடத்தில்‌ வந்து: நாங்களும்‌ 
பரிசேயரும்‌ அநேகந்தரம்‌ உபவாசிக்கிறோமே உம்முடைய சீஷர்‌ 
உபவாசியாமலிருக்கிறதென்னவென்று கேட்டார்கள்‌. 

அதற்கு இயேசு: மணவாளன்‌ தங்களோடிருக்கையில்‌ 
மணவாளனுடைய தோழர்‌ துயரப்படுவார்களே? மணவாளன்‌ அவர்களை 
விட்டு எடுபடும்‌ நாட்கள்‌ வரும்‌, அப்பொழுது உபவாசிப்பார்கள்‌. 


122 


ஒருவனும்‌ கோடித்துண்டைப்‌ பழைய வஸ்திரத்தோடே 
இணைக்கமாட்டான்‌; இணைத்தால்‌, அதினோடே இணைத்த துண்டு 
வஸ்திரத்தை அதிகமாய்க்‌ கிழிக்கும்‌, பீறலும்‌ அதிகமாகும்‌. 

புது திராட்சரசத்தைப்‌ பழந்துருத்திகளில்‌ வார்த்துவைக்கிறதும்‌ 
இல்லை; வார்த்துவைத்தால்‌, துருத்திகள்‌ கிழிந்துபோம்‌, இரசமும்‌ 
சிந்திப்போம்‌, துருத்திகளும்‌ கெட்டுப்போம்‌; புது ரசத்தைப்‌ புது 
துருத்திகளில்‌ வார்த்துவைப்பார்கள்‌, அப்பொழுது இரண்டும்‌ 
பத்திரப்பட்டிருக்கும்‌ என்றார்‌. 


வசனம்‌ 14. யோவான்‌ ஸ்நானனின்‌ சீஷர்கள்‌ சிலர்‌, தாங்கள்‌ உபவாசம்‌ 
இருப்பதாகவும்‌ ஆனால்‌ இயேசுவின்‌ சீஷர்கள்‌ ஏன்‌ உபவாசம்‌ இருப்பதில்லை 
என்றும்‌ அவரிடத்தில்‌ கேட்டனர்‌. அவர்களின்‌ கேள்வி சூழ்நிலைகளினால்‌ 
இயல்பாகவே விளைந்தது: யோவானின்‌ சீஷர்கள்‌ உபவாசம்‌ இருந்து 
கொண்டிருக்க, இயேசுவும்‌ அவரது சீஷர்களும்‌ விருந்து கொண்டாடிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. ராபர்ட்‌ 11. மவுன்ஸ்‌ அவர்கள்‌, “முந்திய பத்தியில்‌ 





குள்ளிவைக்கப்‌ பட்டவர்களுடன்‌ உணவு உண்ணலாமா? என்பது கேள்வியாக 
இருந்தது, இப்போது அவர்‌ உண்ணலாமா? என்பதே கேள்வியாக இருந்தது” 
2 யோவானின்‌ சீஷர்கள்‌, சஷத்துவத்துடன்‌ 
தொடர்புடைய வகையில்‌, உபவாசம்‌ கொண்டிருந்த பணிப்பொறுப்பு என்ன 
என்று அறிந்து கொள்ள விரும்பினர்‌. இயேசுவும்‌ அவரது சீஷர்களும்‌ இந்த 
வேளையில்‌ உபவாசம்‌ இருக்கவில்லை என்பது, அவர்களின்‌ இயக்கத்தில்‌ 
முதன்மைக்‌ குறைபாடாக இந்த வேளையில்‌ கண்ணோக்கப்பட்டது. 
இயேசுவுக்கு நேர்மாறாக யோவான்‌ ஸ்நானன்‌, துறவு வாழ்வு 
வாழ்ந்து வந்தார்‌ (3:1-4). இவ்விரு மனிதர்களுக்கும்‌ இடையிலான இந்த 
வித்தியாசம்‌, அவர்களை மிகக்கூர்மையாக விமர்சனம்‌ செய்தவர்களால்‌ 


என்று சுட்டிக்காண்பித்தார்‌. 


உற்றுக்கவனிக்கப்பட்டது. ஒருபுறம்‌ “யோவான்‌ புசியாதவராகவும்‌ 
குடியாதவராகவும்‌”” வந்தார்‌, அவர்‌ “பிசாசு பிடித்தவர்‌” என்று அவர்கள்‌ 
கூறினர்‌. மறுபுறம்‌ இயேசு, “புசிப்பவராகவும்‌ குடிப்பவராகவும்‌” வந்தார்‌, 
அவர்கள்‌ அவரை “போஜனப்பிரியனும்‌ மதுபானப்பிரியனுமானவர்‌” என்று 
குற்றம்‌ சாட்டினர்‌ (11:18, 19). 

இந்த வசனப்பகுதியில்‌ யோவான்‌ ஸ்நானனுடைய சீஷர்கள்‌ இருந்தனர்‌ 
என்பது, அவர்கள்‌ உடனடியாகத்‌ தங்கள்‌ பற்றுறுதியை இயேசுவினிடம்‌ 
மாற்றிக்கொள்ளவில்லை என்பதைச்‌ சுட்டிக்‌ காண்பிக்கிறது. இவ்விரு 
ஊழியங்களும்‌ ஒன்றின்மீது இன்னொன்று கவிர்ந்திருந்தன, மற்றும்‌ இயேசுவின்‌ 
ஊழியம்‌ வளர்ந்து கொண்டிருந்தது. கிறிஸ்துவுக்கு முன்னோடினவர்‌ என்ற 
வகையில்‌ யோவான்‌ தமது சீஷர்களுக்கு இயேசுவைச்‌ சுட்டிக்‌ காண்பித்தார்‌ 
(யோவான்‌ 1:29-42). இருப்பினும்‌ யோவான்‌ தொடர்ந்து பிரசங்கித்து 
ஞானஸ்நானம்‌ கொடுத்து வந்தார்‌. விரைவிலேயே இயேசுவின்‌ ஊழியம்‌ 
யோவானின்‌ ஊழியத்தை மிஞ்சிப்போக இருந்தது: “யோவானைப்பார்க்கிலும்‌ 
இயேசு அநேகம்‌ பேரைச்‌ சீஷராக்கி ஞானஸ்நானங்கொடுக்கிறார்‌” (யோவான்‌ 
4:1). பிற்பாடு யோவான்‌, ஏரோது அந்திப்பாவினால்‌ கைது செய்யப்பட்டு 
சிறையில்‌ அடைக்கப்பட்டு பின்பு தலை வெட்டப்பட்டார்‌ (4:12; 
11:1-15; 14:1-12). 


123 


யோவான்‌ தமது ஊழியத்தின்‌ காலத்தில்‌, தம்மைப்‌ பின்பற்றியவர்களுக்கு 
உபவாசித்து ஜெபிக்கும்படி அறிவுறுத்தியிருந்தார்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ 
எதுவும்‌ இல்லை (லூக்கா 5:33; 11:1). யோவானின்‌ சீஷர்களும்‌ பரிசேயரும்‌ 
உபவாசிக்கும்‌ நடைமுறையில்‌ கருத்து ஒருமித்து இருந்தனர்‌ என்பதாகக்‌ 
காணப்படுகிறது. அவர்கள்‌ உபவாசித்ததாகக்‌ கூறியபோது, அவர்கள்‌ அடிக்கடி 
உபவாசித்ததாக மறைமுகமாக உணர்த்தினர்‌. முன்பே குறிப்பிட்டபடி, 
பாவறிவிர்த்தி நாளன்று கடைப்பிடிக்கப்பட்டதுதான்‌ கட்டளையிடப்பட்‌ 





ஒரே உபவாசமாக இருந்தது (யோம்‌ கிப்புர்‌ லேவியராகமம்‌ 16:29- 
31), ஆனால்‌ பரிசேயர்கள்‌ வாரத்தில்‌ இரண்டு நாட்கள்‌ உபவாசிக்கும்‌ 
நடைமுறையைப்‌ பராமரித்தனர்‌: திங்கள்‌ மற்றும்‌ வியாழக்கிழமைகள்‌. 
அவர்களின்‌ பாரம்பரியங்கள்‌ வளர்ந்தபோது மற்ற உபவாசங்கள்‌ ரபீக்களால்‌ 
கூட்டப்பட்டன (6:16ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

யோவானுடைய சீஷர்களின்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ அளிக்கும்‌ வகையில்‌, 
தொடர்ந்து வந்த - மணவாளன்‌ (9:15), ஆடை (9:16) மற்றும்‌ திராட்சரசத்‌ 
துருத்திகள்‌ (9:17) பற்றிய - மூன்று விவரிப்புகள்‌ முன்வைக்கப்பட்டன. 
இயேசு தமது சீஷார்கள்‌ மத்தியில்‌ இந்த பூமியில்‌ பிரசன்னமாக இருக்கையில்‌, 
உபவாசித்தல்‌ என்பது சர்பொருத்தமற்றதாக இருந்தது என்று அவர்‌ 
சுட்டிக்காண்பித்தார்‌. 

வசனம்‌ 15. முதலாவது விவரிப்பில்‌ இயேசு, மணவாளன்‌ 
தங்களோடிருக்கையில்‌ மணவாளனுடைய தோழர்‌ துயரப்படுவார்களா? 
என்று கேட்டார்‌. முன்னதாக யோவான்‌ ஸ்நானன்‌, தமது சீஷரா்களுக்குத்‌ 
தம்மை “மணவாளனுடைய தோழன்‌” என்றும்‌, இயேசுவை மணவாளன்‌ 
என்றும்‌ அடையாளம்‌ காட்டியிருந்தார்‌ (யோவான்‌ 3:29; காண்க 22:2, 3; 25:1; 
எபேசியர்‌ 5:22-33; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:7; 21:9). “மணவாளனுடைய 
தோழர்கள்‌”  மணவாளனுக்கு மிகவும்‌ நெருக்கமாக நின்றுகொண்டு 
திருமணச்‌ சடங்கில்‌ முக்கியமான பணிப்பொறுப்பை நிறைவேற்றினர்‌. 
இந்தச்‌ சொற்றொடர்‌ சிலவேளைகளில்‌ மிகவும்‌ பொதுப்படையாக 
“திருமண விருந்தினர்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இயேசுவின்‌ 
கேள்வி எதிர்மறையான பதில்‌ ஒன்றை முன்யூகிக்றெது. துக்கத்தினால்‌ 
பண்புப்‌ படுத்தப்பட்ட உபவாசித்தல்‌ என்பது சந்தோஷமான திருமண 
வைபவத்திற்குச்‌ சர்பொருத்தம்‌ அற்றதாக உள்ளது.2* 

இயேசுவின்‌ சீஷர்கள்‌ யோவானுடைய £்ஷர்களைப்‌ போன்று அடிக்கடி 
உபவாசிக்காமல்‌ இருக்கையில்‌, அவர்கள்‌ உபவாசிக்கும்‌ காலம்‌ வரும்‌ என்று 
இயேசு சுட்டிக்காண்பித்தார்‌. லூயிஸ்‌ அவர்கள்‌, “இயேசு தமது சீஷர்களின்‌ 
மத்தியில்‌ இருக்கையில்‌, அவர்கள்‌ சந்தோஷத்தை விரும்பிக்கேட்கும்‌ மாறுபட்ட 
சூழ்நிலையில்‌ இருந்தனர்‌; ஆனால்‌ அவர்‌ இவ்வுலகை விட்டுச்‌ சென்றபின்பு, 
உபவாசித்தல்‌ என்பது ஏற்புடையதாகும்‌. யோவான்‌ சிறைச்சாலையில்‌ 
இருந்தபோது [4:12] அல்லது மரித்தபோது [14:10], அவரது சீஷர்கள்‌ மாறுபட்ட 
சூழ்நிலையில்‌ இருந்தனர்‌” என்று விளக்கப்படுத்தினார்‌.”” 

துக்கப்படுதல்‌ என்பது உபவாசித்தலுக்கான முதன்மைச்‌ 
சந்தர்ப்பப்பொருளாகப்‌ பழைய ஏற்பாட்டில்‌ இருப்பதால்‌, இயேசு 
தமது மரணத்திற்குப்‌ பின்பு - தாம்‌ அவர்களை [தமது சீஷர்களை] விட்டு 
எடுபடும்போது உபவாசித்தல்‌ நடைபெறும்‌ என்று குறிப்பிட்டிருக்கவே 


1.24 


அதிகம்‌ வாய்ப்புள்ளது. இந்த மொழிநடையானது ஏசாயா 538:8ல்‌ 
காணப்படும்‌ பாடுகள்‌ பற்றிய பின்வரும்‌ முன்னுரைத்தலைப்‌ போன்றதாக 
உள்ளது: “இடுக்கணிலும்‌ நியாயத்தீர்ப்பிலுமிருந்து அவர்‌ எடுக்கப்பட்டார்‌? 
(வலியுறுத்தம்‌ கூட்டப்படுகிறது). இது, சிலுவையில்‌ அறையப்படுதல்‌ பற்றி 
மத்தேயு சுவிசேஷத்தில்‌ காணப்படும்‌ முதல்‌ மறைமுகக்‌ குறிப்பாக உள்ளது 
(காண்க 16:21; 17:22, 23; 20:18, 19). இயேசுவின்‌ கூற்று, கிறிஸ்தவர்கள்‌ 
பொதுவாக உபவாசித்தலுக்குக்‌ குறிப்புரையாக விசாலமான நடைமுறையைக்‌ 
கொண்டிருக்கையில்‌, அவர்‌ தமது மரணத்தின்போது தமது சீஷர்கள்‌ 
கடைப்பிடிக்க விருந்த விசேஷித்த உபவாசத்தைக்‌ குறிப்பிட்டார்‌ என்று 
காணப்படுகிறது. இயேசு அவர்கள்‌ மத்தியில்‌ இருந்த வரையிலும்‌ அது 
வைபவத்தின்‌ வேளையாக இருந்தது; ஆனால்‌ அவரது மரணத்தின்‌ போது, 
குறைந்த பட்சம்‌ அவர்‌ உயிர்த்தெழும்‌ வரையிலாவது, வருத்தம்‌ அவர்களைச்‌ 
சூழ்ந்துகொள்ளும்‌ (யோவான்‌ 16:16-22). உபவாசித்தல்‌ என்பது அவர்களின்‌ 
புலம்பலின்‌ இயல்பான விளைவாக இருக்கும்‌. இயேசு ஏற்படுத்தின 
நேர்மாறான கருத்து, “இயேசுவுடனான ஐக்கியம்‌, திருமணம்‌ போன்ற 
சந்தோஷமாகவும்‌ இயேசுவின்‌ மரணம்‌, சவ அடக்கம்‌ போன்ற துக்கமாகவும்‌” 
உண்மையில்‌ இருந்தது. 2 

வசனங்கள்‌ 16, 17. மற்ற இரண்டு விவரிப்புகள்‌, இயேசு தமது சீஷர்கள்‌ 
மத்தியில்‌ இருக்கையில்‌, உபவாசித்தல்‌ என்பது பொருத்தமற்றதாக உள்ளது 
என்று தொடர்ந்து வலியுறுத்துகின்றன. திருமண விருந்தில்‌ துக்கப்படுதல்‌ 
என்பது ஏற்பில்லாததாக இருப்பது போன்றே, பழைய வஸ்திரத்தைப்‌ 
பழுதுநீக்க அத்துடன்‌ கோடித்துண்டை இணைத்தல்‌ பயன்படாது. 
இவை இரண்டும்‌ பொருத்தம்‌ அற்றவையாக உள்ளன. “கோடித்துண்டு” 
என்பது துணியைக்‌ துப்புரவு செய்பவரால்‌ செயல்முறைக்கு உட்படுத்தப்‌ 
படாதிருந்த பொருளாகும்‌. “வஸ்திரம்‌” (471௭7௦) என்ற சொற்றொடர்‌ 
பொதுவாக உடையை அல்லது மிகவும்‌ குறிப்பாக ஒரு வெளியாடையைக்‌ 
குறிக்கக்‌ கூடும்‌, இது கிழிந்துபோக அதிக ஏதுவானதாக உள்ளது (5:40ன்‌ 
மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). புதிய துணியின்‌ துண்டு பழைய உடையில்‌ 
வைத்துத்‌ தைக்கப்படும்‌ என்றால்‌, அது துவைக்கப்படும்போது, அந்தப்‌ புதிய 
துணித்துண்டு சுருங்கிப்போய்‌, பழைய உடையை இழுத்துக்‌ கிழிக்கும்‌, மற்றும்‌ 
அந்த உடைய மிகவும்‌ மோசமானதாக ஆக்கிவிடும்‌. 

சுருக்கம்‌ அடையாத துணியானது பழைய உடையுடன்‌ வைத்துத்‌ 
தைக்கப்படாதது போன்றே, புது திராட்சரசமும்‌ பழந்துருத்திகளுக்குப்‌ 
பொருத்தமற்றதாக இருந்தது. தண்ணீர்‌, பால்‌ மற்றும்‌ திராட்சரசம்‌ போன்ற 
நீர்மங்களை எடுத்துச்‌ செல்வதற்கான கலன்களைத்‌ தயாரிப்பதில்‌, மிருகங்களின்‌ 





தோல்கள்‌ பயன்படுத்தப்பட்டன. வில்லியம்‌ ஹென்ரிக்ஸென்‌ அவர்கள்‌ 
பின்வரும்‌ விவரிப்பைத்‌ தந்தார்‌: 


திராட்சரசத்‌ துருத்திகள்‌ வழக்கமாக, வெள்ளாடு அல்லது செம்மறி 
ஆட்டின்‌ தோலினால்‌ செய்யப்பட்டன. அந்தத்‌ தோல்‌, மிருகத்தின்‌ 
உடலில்‌ இருந்து நீக்கப்பட்டவுடன்‌ பதப்படுத்தப்பட்டு, பின்பு அந்தத்‌ 
தோலில்‌ உள்ள முடியானது வெட்டப்பட்டு, அந்தத்‌ தோலின்‌ உள்புறம்‌ 
வெளிப்புறமாகத்‌ திருப்பப்பட்டது. அதன்‌ கழுத்துப்பகுதி “புட்டியின்‌” 


125 


வாயாக ஆனது. பாதங்கள்‌ மற்றும்‌ வால்‌ ஆகியவற்றில்‌ இருந்த மற்ற 
திறப்புகள்‌ கயிற்றினால்‌ கட்டி மூடப்பட்டன.” 


இப்படிப்பட்ட ஒரு துருத்தியில்‌ திராட்சரசம்‌ சேமித்து 
வைக்கப்படும்போது, நொதித்தலானது அந்தத்‌ துருத்தியை இழுத்து 
அகலப்படுத்தும்‌. இருந்தபோதிலும்‌, சற்றுகாலத்தில்‌ அந்தத்‌ தோல்‌ உலர்ந்து 
உடையக்கூடியது ஆகிவிடும்‌. பழைய துருத்திகளில்‌ புதுத்திராட்சரசம்‌ 
ஊற்றப்பட்டால்‌, நொதித்தலானது அதைப்‌ பழுதாக்கும்‌, இதன்‌ விளைவாக, 
புதுத்திராட்சரசம்‌ இழந்துபோகப்படும்‌. புது திராட்சரசம்‌ புது துருத்திகளுக்கு 
மட்டுமே பொருத்தமானதாக உள்ளது. 











பொருத்தமானது என்பதின்‌ கொள்கைக்கு அப்பால்‌ மிக அழமான 
குனிச்சிறப்புக்‌ கருத்தொன்று இந்த இரண்டு விவரிப்புகளிலும்‌ இருக்கச்‌ 
சாத்தியக்கூறு உள்ளது. “உவமைகள்‌” என்ற வடிவத்தில்‌ இருக்கும்‌ 
லூக்கா 5:36-38) இந்த இரண்டு உதாரணங்களுமே, பழையதைப்‌ 
புதியதுடன்‌ ஒப்பிடுகின்ன: பழைய வஸ்திரம்‌/புதிய ஒட்டுத்துணி 
மற்றும்‌ பழைய திராட்சரசத்‌ துருத்தி/புதிய திராட்சரசம்‌. ஒருவேளை 
இயேசு - மனிதப்பாரம்பரியத்தினால்‌ மோசமாக்கப்பட்ட - யூதத்துவத்தின்‌ 
வடிவங்கள்‌ கிறிஸ்தவத்தின்‌ புதிய போதனைகளினால்‌ இடமாற்றப்பட்டன 
என்ற கருத்தையும்‌ கொண்டுவந்து இருக்கலாம்‌. இந்தப்‌ பாரம்பரியங்களின்‌ 
பாகமாக இருந்த உபவாச முறைமையானது, பழைய வஸ்திரமாக இருந்தது, 
அதில்‌ புதிய ஒட்டு ஒன்றைப்‌ போடுதல்‌ பயனற்றதாக இருந்தது மற்றும்‌ பழைய 
திராட்சரசக்‌ துருத்தியைப்‌ புதிய திராட்சரசம்‌ கிழித்துப்‌ போடுவதாக இருந்தது. 
பழைய முறைமையைப்‌ பழுதுநீக்குவதற்காக அல்ல ஆனால்‌ முற்றிலும்‌ 
புதிதான ஒரு முறைமையை அறிமுகப்படுத்தவே இயேசு வந்தார்‌. அவர்‌ தாம்‌ 
தெரிவிக்க வந்த புதிய சத்தியங்களை, அவர்களின்‌ பழுதான விதிகளுடன்‌ 
ஒட்டுப்‌ போட இயலாதிருந்தார்‌ (காண்க 5:17). விசுவாசித்தல்‌, சிந்தித்தல்‌ 
மற்றும்‌ வாழுதல்‌ ஆகியவற்றின்‌ புதிய வழியொன்றை அவர்‌ கொண்டுவந்தார்‌. 
அவார்‌ கொண்டுவந்த புதிய முறைமையானது உபவாசித்தலுக்கு மனிதரால்‌ 
உருமாற்றப்பட்ட பழைய முறைமையுடன்‌ பொருந்தவில்லை. 

உபவாசம்‌ என்பது பழைய முறைமையின்‌ முக்கியமான பாகமாக இருந்த 
போதிலும்‌ (6:16-18), உபவாசங்களை அடிக்கடி கடைப்பிடித்தல்‌ என்பது 
முற்றிலும்‌ மனிதக்‌ கண்டுபிடிப்பாகவே இருந்தது. இயேசு உபவாசத்தைக்‌ 
கண்டனம்‌ செய்யவில்லை, ஆனால்‌ உண்மையான அர்த்தமும்‌ நோக்கமும்‌ 
மறக்கப்பட்டு பாரம்பரியத்தால்‌ கட்டுப்படுத்தப்பட்ட உபவாசம்‌ என்ற 
அவர்களின்‌ பழைய துருத்தியையே அவர்‌ கண்டனம்‌ செய்தார்‌. அவர்‌ 
சீஷார்கள்‌, உபவாசித்தலில்‌ பரிசேயார்களின்‌ வழக்கத்தைப்‌ பின்பற்றக்‌ கூடாது 
என்று எச்சரித்தார்‌, மற்றும்‌ உபவாசத்தைச்‌ சந்தர்ப்பமானது வேண்டிக்‌ 
கேட்கும்போது, அந்த உபவாசத்தின்‌ மதிப்பை அவர்களின்‌ மனதில்‌ பதியச்‌ 
செய்தார்‌ (காண்க நடபடிகள்‌ 13:2, 3; 14:23; 2 கொரிந்தியர்‌ 6:5; 11:27). 


1.26 


௮ பாடங்கள்‌ “5444 


இயேசுவின்‌ அழைப்புப்‌ பட்டியல்‌ (9:9-13) 
அவ்வப்போது நாம்‌ அழைப்புப்‌ பட்டியலைக்‌ தயார்செய்கிறோம்‌. 
இவைகள்‌, ஒரு குழந்தையின்‌ பிறந்தநாள்‌, ஒரு இளம்‌ தம்பதியரின்‌ 
திருமணம்‌ அல்லது முதிர்வயதான தம்பதிகளின்‌ ஆண்டுக்‌ கொண்டாட்டம்‌ 





ஆகவெற்றுடன்‌ தொடர்பு கொண்டதாக இருக்கலாம்‌. இவ்வாறே இயேசு, 
பரலோக விருந்திற்கு, பாவிகளை உள்ளடக்கிய ஒரு அழைப்பு பட்டியலைத்‌ 
குயார்செய்தார்‌ (காண்க 22:1-10). அவர்‌, “நீதிமான்களையல்ல, பாவிகளையே 
மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன்‌” என்று கூறினார்‌ (9:13). தங்களை 
“நீதிமான்கள்‌” என்று கண்ணோக்கியவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களைக்‌ காண 
முடியாதவர்களாக இருந்தனர்‌. இதன்‌ விளைவாக அவர்கள்‌ இயேசுவின்‌ 
அழைப்பில்‌ இருந்து தங்களை விலக்கிக்‌ கொண்டனர்‌. இதற்கு நேர்மாறாக, 
தங்கள்‌ பாவம்‌ நிறைந்த நிலையைப்‌ பற்றி அறிபவர்கள்‌ தங்களுக்குக்‌ கருபை 
தேவை என்பதைப்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. 

டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


இன்றைய நாட்களில்‌ உபவாசம்‌ (9:14-17) 

இயேசுவின்‌ சீஷர்கள்‌ முறையாக உபவாசிப்பதில்லை என்ற உண்மை, 
யோவானுடைய சீஷர்களைத்‌ திகைப்படையச்‌ செய்தது. இயேசுவைப்‌ 
பின்பற்றியவர்களின்‌ மத்தியில்‌ அவர்‌ இருந்ததால்‌, புலம்புகலுடன்‌ 
இணைவுபெற்ற உபவாசம்‌ என்பது அவர்களுக்கு ஏற்புடையதாக 
இருக்கவில்லை என்று இயேசு விளக்கப்படுத்தினார்‌. அவர்‌ சிலுவையில்‌ 
அறையப்படும்போது, உபவாசித்தல்‌ அல்லது புலம்புதலுக்கான வேளை வர 
இருந்தது. இருப்பினும்‌ இந்தத்‌ துக்கம்‌, கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலினால்‌ 
நீக்கப்போடப்பட்டது. இன்றைய நாட்களில்‌ நாம்‌, தேவனுடைய வலது 
பாரிசத்திற்கு உயர்த்தப்பட்ட உயிர்த்தெழுந்த இரட்சகருக்கு ஊழியம்‌ 
செய்கிறோம்‌! மற்றும்‌ அவர்‌ நமது இருதயங்களில்‌ வாசம்‌ பண்ணும்படி 
பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார்‌. நாம்‌ நமது நம்பிக்கைகள்‌ மற்றும்‌ 
கனவுகள்‌ யாவும்‌ நிறைவேற்றப்படும்‌ நிகழ்வான கிறிஸ்துவின்‌ மறுவருகையை 
முன்னெதிர்‌ நோக்குகிறோம்‌. முறையான உபவாசம்‌ என்பது புதிய 
ஏற்பாட்டில்‌ குறிப்பிடப்படவில்லை என்றாலும்‌ அவ்வப்போது உபவாசித்தல்‌ 
ஏற்புடையதாக உள்ளது. ஊழியக்காரர்களை அனுப்புதல்‌ அல்லது 
மூப்பர்களை நியமித்தல்‌ போன்ற முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ளும்‌ 
வேளையில்‌, ஆதி சபையார்‌ உபவாசம்‌ இருந்தனர்‌ நடபடிகள்‌ 18:2, 3; 
14:23). இன்றைய நாட்களில்‌ சபையானது முக்கியமான முடிவுகளை அல்லது 
கடினமான சிரமங்களை எதிர்கொள்ளும்போது, உபவாசித்தலும்‌ ஜெபித்தலும்‌ 

பயன்மிக்கதாக இருக்க முடியும்‌. 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


127 


பொருத்தமான சுவிசேஷம்‌ (9:14-17) 

புத்தம்‌ புதிய வழிகளில்‌ சுவிசேஷத்தை முன்வைத்தலோ அல்லது மக்கள்‌ 
புரிந்துகொள்ளக்‌ கூடிய மொழியில்‌ அதைத்‌ தழுவி அமைத்தலோ தவறில்லை. 
இருப்பினும்‌ ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்திற்கு, வேதாகம மொழிநடையையும்‌ 
விவரிப்புகளையும்‌ தொடர்புபடுத்துவதில்‌, நாம்‌ செய்தியின்‌ நோக்கமானது 
பிறழ்வுபட்டுப்‌ போகும்படியாக அதை மாற்றிவிடக்கூடாது (யோவான்‌ 
12:49; 1 கொரிந்தியர்‌ 15:1-4; கலாத்தியர்‌ 1:6-9; யூதா 3). மனிதரின்‌ 
பாரம்பரியத்தினாலோ (15:1-9; கொலோசெயர்‌ 2:8) அல்லது மற்ற மார்க்க 
முறைமைகளுடன்‌ அனுசரித்துப்போவதினாலோ (கொலோசெயர்‌ 2:20-22; 
2 யோவான்‌ 9-11) சுவிசேஷத்தை நீர்த்துப்போகச்‌ செய்துவிடக்கூடாது. 

உபவாசத்தின்‌ உண்மையான அர்த்தத்தையும்‌ நோக்கத்தையும்‌ மறந்து, 
பாரம்பரியங்களினால்‌ கட்டுப்படுத்துதலை இயேசு கண்டனம்‌ செய்தார்‌. 
9:15-17ல்‌ தரப்பட்டுள்ள மூன்று விவரிப்புகள்‌, பரியேசர்களாலும்‌ யோவானின்‌ 
கீஷர்களாலும்‌ கடைப்பிடிக்கப்பட்ட, முறையான உபவாசம்‌ என்ற வழக்கத்தை 
இயேசுவின்‌ சீஷர்கள்‌ பின்பற்றாது இருந்ததை நியாயப்படுத்தின. இது 
“ஏற்புடைய சந்தர்ப்பங்கள்‌ வேண்டிக்கேட்கும்போது மாத்திரமே உபவாசம்‌ 
மதிப்புள்ளதாக இருந்தது என்ற பாடத்தை மனதில்‌ பதியவைப்பதற்கானதாக 
இருந்தது” என்று போல்ஸ்‌ அவர்கள்‌ எழுதினார்‌.” 

சிலர்‌, இந்த விவரிப்புகள்‌ சுவிசேஷ மாற்றத்தைக்‌ குறிக்கின்றன என்று 
போதிக்கும்போது இதைத்‌ தவறாகக்‌ குறிப்பிடுகின்றனா்‌. உண்மையில்‌ 
இவ்வசனப்பகுதி, பரிசேயர்களின்‌ உபவாசிக்கும்‌ நடைமுறையை ஒரு 
உதாரணமாகப்‌ பயன்படுத்தி, இதற்கு நேர்மாறானதையே போதிக்கிறது. 
வேதவசனங்கள்‌ விளக்கப்படுத்தப்படும்‌ முறையில்‌ மாற்றம்‌ வேண்டும்‌ என்று 
ஆர்ப்பரிப்பவர்கள்‌, தாங்களே மறுத்தாலும்‌, இதையே செய்பவர்களாக 
உள்ளனர்‌. 





குறிப்புகள்‌ 

William Barclay, The Masters Men (Nashville: Abingdon Press, 1959), 58. 2Thomas 
E. Schmidt, “Taxes,” in Dictionary of Jesus and the Gospels, ed. Joel B. Green and Scot 
McKnight (Downers Grove, IIl.: InterVarsity Press, 1992), 806. 2Mishnah Tohoroth 7.6; 
Hagigah 3.6. *Mishnah Baba Kamma 10.1. *Talmud Sanhedrin 25b. ‘R. T. France, The Gospel 
According to Matthew, The Tyndale New Testament Commentaries (Grand Rapids, Mich.: Wm. 
B. Eerdmans Publishing Co., 1985), 166-67. “காண்க Leon Morris, The Gospel according 
to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 
1992), 219. கலிலேயா மற்றும்‌ பெரேயா ஆகிய பகுதிகளில்‌ இருந்து வரிவசூல்‌ செய்து 
பயன்படுத்திக்‌ கொள்ள ஏரோது அந்திப்பாவை ரோம அரசு அனுமதித்தது. (]௦sephus 
Antiquities 17.11.4.) #Ibid., 220. “காண்க Michael J. Wilkins, “Sinner,” in Dictionary of Jesus 
and the Gospels, ed. Joel B. Green and Scot McKnight (Downers Grove, 111: InterVarsity 
Press, 1992), 757-60. உதாரணத்திற்காக காண்க MKishnah Demai 2.2, 3, அவைகளில்‌ 
“அந்த பகுதியில்‌ உள்ள மக்களை” மற்றும்‌ தயங்குகிறவர்களுக்கு மத்தியில்‌ இருக்கும்‌ 
வித்தியாசம்‌ கலந்துரையாடப்பட்டது. 


128 


"Craig S. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1999), 295. காண்க மத்தேயு 9:13; 21:32; 
26:45; லூக்கா 5:8; 7:37; 13:1, 2; 24:7; யோவான்‌ 9:31. 12யூதூர்கள்‌ வழக்கமாகப்‌ 
புறஜாதியாருடன்‌ உண்ண மாட்டார்கள்‌ என்பதால்‌, உணவில்‌ ஐக்கியம்‌ என்பது, 
ஆதிசபையில்‌ முதன்மையான பிரச்சனையாக இருந்தது (நடபடிகள்‌ 10:28; 11:2, 3; 
கலாத்தியர்‌ 2:12, 13). கிறிஸ்துவுக்குள்‌ அவர்களின்‌ ஐக்கியத்தைக்‌ கண்ட சகவிசுவாசிகள்‌, 
பல்வேறுபட்ட இனப்‌ பின்னணியில்‌ இருந்து வந்தபோதிலும்‌, தங்கள்‌ உணவைப்‌ 
பகிர்ந்துகொள்ள வேண்டியிருந்தது. இருப்பினும்‌ ஒழுக்கவீனமான வாழ்வை வாழும்‌ 
ஒரு சகோதரருடன்‌ “உண்ணவும்கூடாது” என்று அவர்கள்‌ கண்டனம்‌ செய்யப்பட்டனர்‌ 
(1 கொரிந்தியர்‌ 5:11). Diogenes Laertius Lives of Eminent Philosophers 2.70; 6.1.6. “Dio 
Chrysostom Eighth Discourse: On Virtue 5. “Cicero Tusculan Disputations 3.3.5; Diodorus 
Siculus The Library of History 12.13.4. 1910101006 Discourses 2.14.21, 22; Livy 42.40.3. Lucian 
Demonax 7. “10/0 Phillips, Exploring the Gospel of Matthew: An Expository Commentary, The 
John Phillips Commentary Series (Grand Rapids, Mich.: Kregel Publications, 1999), 163. Jack 
P. Lewis, The Gospel According to Matthew, Part 1, The Living Word Commentary (Austin, Tex.: 
Sweet Publishing Co., 1976), 135. 20Ibid. 

21], W. McGarvey, The New Testament Commentary, vol. 1, Matthew and Mark (N.p., 
1875; reprint, Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 83. 22Douglas R. A. Hare, 
Matthew, Interpretation (Louisville: John Knox Press, 1993), 101. 2Robert H. Mounce, Matthew, 
New International Biblical Commentary (Peabody, Mass.: Hendrickson Publishers, 1991), 85. 
4சந்தோஷகரமான விவாகத்தை பெரிய வேதனை மற்றும்‌ துக்ககாலமாகவும்‌ பேராபத்து 
மாற்றியதென்று Aற௦எரyறh, புத்தகத்தில்‌ கூறப்பட்டுள்ளது (1 Maccabees 1:27, 39; 9:39-41). 
21 015, 137. 2°Robert H. Gundry, Matthew: A Commentary on His Literary and Theological Art 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1982), 169. 27William Hendriksen, New 
Testament Commentary: Exposition of the Gospel According to Matthew (Grand Rapids, Mich.: 
Baker Book House, 1973), 428-29. 2H. Leo Boles, 4 Commentary on the Gospel According to 
Matthew, (Nashville: Gospel Advocate Co., 1936), 210. 


129 


20 
அற்புதங்களின்‌ மூன்றூம்‌ 
தொகுப்‌] 


[9:18-58] 


மூன்றாவதும்‌ கடை சியானதுமான அற்புதங்களின்‌ தொகுப்பு 
இந்தப்‌ பாடவரிசையில்‌ அடுத்து வருகிறது (9:18-34). முந்திய இரண்டு 
தொகுப்புகளில்‌ போன்றே, இந்தத்‌ தொகுப்பும்‌ மூன்று வித்தியாசப்பட்ட 
வரலாறுகளைக்‌ கொண்டுள்ளது. டக்ளஸ்‌ R. A. ஹேர்‌ அவர்கள்‌, பின்வருமாறு 
உற்றுநோக்கினார்‌: 


இந்த மூன்று வரலாறுகளுமே “இரட்டை அற்புதங்களாக” உள்ளன. 
முதலாவது, மரித்த பெண்ணை உயிர்ப்பித்தலுடன்‌ பெரும்பாடுள்ள 
பெண்‌ குணமாக்கப்படுதலை ஒன்றிணைக்றெது [9:18-26], இரண்டாவது, 
பார்வையற்ற இரு மனிதர்கள்‌ பார்வை திரும்பக்‌ கிடைக்கப்பெற்றதை 
அறிவிக்கிறது [9:27-81], மற்றும்‌ மூன்றாவது, இரட்டை வாதைகள்‌ 
கொண்ட [வாய்பேச இயலாத ஒருவர்‌| அசுத்த ஆவியால்‌ பிடிக்கப்பட்ட 
நிலையில்‌ நோயாளியாக இருந்து குணமானது [9:32-34] பற்றிக்‌ கூறுறெது.! 


இந்தப்‌ பாடவரிசையில்‌ விசுவாசம்‌ என்பது பொதுவான கூறாக உள்ளது: 
ஜெப ஆலயத்தலைவர்‌ ஒருவரின்‌ மற்றும்‌ பெரும்பாடு உள்ள பெண்ணின்‌ 
விசுவாசம்‌ (9:18, 20-22), பார்வையற்ற இரு மனிதர்களின்‌ விசுவாசம்‌ (9:27- 
29) மற்றும்‌ பிசாசு பிடித்த ஒருவரைக்‌ குணமாக்யெதைக்‌ கண்ட மக்கள்‌ 
கூட்டத்தின்‌ விசுவாசம்‌ (9:32, 33).2 


பெரும்பாடு உள்ள பெண்‌ குணமாகுதலும்‌ 
யவீருவின்‌ மகள்‌ உயிரோடு எழுப்பப்படுதலும்‌ 
(9:18-26) 


18 அவர்‌ இவைகளை அவர்களுக்குச்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கையில்‌, 
தலைவன்‌ ஒருவன்‌ வந்து அவரைப்‌ பணிந்து: என்‌ மகள்‌ இப்பொழுதுதான்‌ 
மரித்துப்போனாள்‌; ஆகிலும்‌, நீர்‌ வந்து அவள்மேல்‌ உமது கையை வையும்‌, 
அப்பொழுது பிழைப்பாள்‌ என்றான்‌. 

வ இயேசு எழுந்து, தம்முடைய சீஷரோடுகூட அவன்‌ பின்னே போனார்‌. 

“அப்பொழுது; பன்னிரண்டு வருஷமாய்ப்‌ பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ: 

நான்‌ அவருடைய வஸ்திரத்தையாகிலும்‌ தொட்டால்‌ 
சொஸ்தமாவேன்‌ என்று தன்‌ உள்ளத்தில்‌ எண்ணிக்கொண்டு, அவர்‌ 
பின்னாலே வந்து, அவருடைய வஸ்திரத்தின்‌ ஓரத்தைத்‌ தொட்டாள்‌. 


130 


“இயேசு திரும்பி, அவளைப்‌ பார்த்து: மகளே, திடன்கொள்‌, உன்‌ 
விசுவாசம்‌ உன்னை இரட்சித்தது என்றார்‌. அந்நேரம்‌ முதல்‌ அந்த ஸ்திரீ 
சொஸ்தமானாள்‌. 

இ யேசுவானவார்‌ தலைவனுடைய வீட்டிலே வந்து, தாரை 
ஊதுகிறவர்களையும்‌, இரைகிற ஜனங்களையும்‌ கண்டு: 

விலகுங்கள்‌, இந்தச்‌ சிறு பெண்‌ மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள்‌ 
என்றார்‌. அதற்காக அவரைப்பார்த்து நகைத்தார்கள்‌. 

“ஜனங்கள்‌ வெளியே துரத்தப்பட்ட பின்பு, அவர்‌ உள்ளே பிரவேசித்து, 
அந்தச்‌ சறுபெண்ணின்‌ கையைப்‌ பிடித்தார்‌; உடனே அவள்‌ எழுந்திருந்தாள்‌. 

இந்தச்‌ சங்கதி அத்தேசமபெங்கும்‌ பிரசித்தமாயிற்று. 


ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதிகளைக்‌ கொண்ட இந்த வரலாறு, முதல்‌ 
நூற்றாண்டில்‌ யூத சமூகத்தில்‌ அடிக்கடி தாழ்த்தப்பட்டிருந்த, பெண்கள்‌ மற்றும்‌ 
குழந்தைகள்‌ மீது இயேசுவின்‌ பரிவிரக்கத்தைச்‌ செயல்விளக்கப்படுத்துகிறது. 
மற்ற ஒப்பீட்டு சுவிசேஷங்களுடன்‌ ஒப்பிடுகையில்‌, இந்த வரலாறு பற்றிய 
மத்தேயுவின்‌ விபரம்‌ சுருக்கமானதாக உள்ளது. மாற்கு சுவிசேஷத்தில்‌ 
இருபத்தி மூன்று வசனங்கள்‌ இதற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டுள்ளன (மாற்கு 
5:21-43); லூக்கா சுவிசேஷத்தில்‌ இது பதினேழு வசனங்களில்‌ கூறப்பட்டுள்ளது 
(லூக்கா 8:40-56), ஆனால்‌ மத்தேயு சுவிசேஷத்தில்‌ இதற்கு ஒன்பது வசனங்கள்‌ 
மாத்திரமே தரப்பட்டுள்ளன. 

வசனம்‌ 18. உபவாசித்தல்‌ பற்றி யோவானுடைய சீஷர்களிடம்‌ 
இயேசு பேசிக்கொண்டு இருக்கையில்‌, (ஜெப ஆலய) தலைவன்‌ ஒருவன்‌ 
வந்து அவரைப்‌ பணிந்து கொண்டார்‌. “ஜெப ஆலய” என்பது NASB 
வேதாகமத்தில்‌ உட்செருகப்‌ பட்டுள்ளது, இது ஒருவேளை மாற்கு மற்றும்‌ 
லூக்கா சுவிசேஷங்களில்‌ உள்ள இணை விபரங்களின்‌ அடிப்படையில்‌ 
செய்யப்பட்டிருக்கலாம்‌. இந்த “தலைவரின்‌” (௦/௦), பெயரை மத்தேயு 
தரவில்லை, ஆனால்‌ லூக்கா தமது வாசகர்களுக்கு, இந்த மனிதரின்‌ பெயர்‌ 
யவீரு “ஜெபஆலயத்தலைவரின்‌ ஒருவனாக” இருந்தார்‌ என்றும்‌ தகவல்‌ 
அளித்தார்‌ லூக்கா 8:41; NIV). யவீரு “ஜெபஆலயத்தலைவரின்‌ ஒருவனாக” 
இருந்தார்‌ என்று மாற்கு கூறினார்‌ (மாற்கு 5:22; NIV). சில ஜெப ஆலயங்களில்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட தலைவர்கள்‌ இருந்தனர்‌, அவர்கள்‌ மூப்பார்களின்‌ பெரிய 
குழுவில்‌ இருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டி ருந்தனர்‌. 

கப்பர்நகூமில்‌ இருந்த ஜெப ஆலயத்தின்‌ உயர்‌ தலைவர்களில்‌ 
ஒருவராக யவீரு இருந்தார்‌. இந்த மனிதர்கள்‌ ஜெப ஆலயத்தின்‌ எல்லா 
நடவடிக்கைகளுக்கும்‌ பொறுப்பாளிகளாக இருந்தனர்‌ (4:23; 8:5 ஆகியவற்றின்‌ 
மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). கப்பர்நகூமில்‌ நன்கு அறியப்பட்டு 
மதிக்கப்பட்டு இருந்த இம்மனிதர்‌, தாழ்மையுடன்‌ இயேசுவுக்கு “முன்‌ 
பணிந்துகொண்டார்‌.” “பணிந்து” என்பதற்கான (07௦5841720) கிரேக்க வார்த்தை 
“ஆராதித்தல்‌” அல்லது “பயபக்தி செலுத்துதல்‌” என்று அர்த்தப்படமுடியும்‌ 
(2:2ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). இந்த சந்தர்ப்பப்‌ பொருளில்‌, 
பிந்திய அர்த்தமே சரியானதாக இருக்க சாத்தியக்கூறு உள்ளது. 

நம்பிக்கை இழந்த நிலையில்‌ யவீரு என்‌ மகள்‌ இப்பொழுதுதான்‌ 
மரித்துப்போனாள்‌; ஆகிலும்‌, நீர்‌ வந்து அவள்மேல்‌ உமது கையை வையும்‌, 





131 


அப்பொழுது பிழைப்பாள்‌ என்று இயேசுவினிடம்‌ கூறினார்‌. கப்பர்நகூமில்‌ 
இயேசு அற்புதங்களைச்‌ செய்து, குணமாக்குபவர்‌ என்ற வகையில்‌ தமது புகழை 
நிலைநாட்டி இருந்தார்‌. இதற்கு முன்பே, கப்பர்நகூமில்‌ இருந்த மூப்பர்கள்‌, 
ரோமானிய நூற்றுக்கு அதிபதியின்‌ வேலைக்காரரில்‌ ஒருவர்‌ திமிர்வாத நோய்‌ 
கொண்டிருந்ததால்‌, அவருக்கு உதவும்படி இயேசுவினிடத்தில்‌ வேண்டிக்‌ 
கொண்டிருந்தனர்‌ (8:5ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). இருப்பினும்‌ 
அந்த வேளை முதல்‌, வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ இயேசுவின்‌ ஊழியத்தை 
எதிர்க்கத்‌ தொடங்கி இருந்தனர்‌ (9:3, 11). மார்க்கரீதியான உயர்வகுப்பினரின்‌ 
எதிர்ப்புகள்‌ சாத்தியப்படும்‌ என்பதை அறித்திருந்த யவீரு, நம்பிக்கையற்ற 
நிலையில்‌ இயேசுவின்‌ உதவியை நாடினார்‌.” 

இந்தத்‌ தலைவர்‌, தமது வீட்டிற்கு இயேசு வந்து தமது மகளைக்‌ 
குணமாக்கும்படி கேட்டுக்‌ கொள்வதற்காக அவரிடத்தில்‌ வந்திருந்தார்‌. அவர்‌ 
தமது வீட்டிற்கு வரும்படி இயேசுவைக்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டதில்‌ 
அவரது அக்கறையின்‌ அளவைக்‌ காணமுடியும்‌ லூக்கா 8:41). அந்த அதிகாரி 
தமது மகளைப்‌ பற்றி “ஸு 1111௦ daughter” என்று மென்மையாகக்‌ குறிப்பிட்டார்‌ 
(மாற்கு 5:23) லூக்கா 8:41ன்‌ படி, யவீருவின்‌ மகள்‌ “பன்னிரண்டு 
வயதுள்ளவளாக” மற்றும்‌ “மரண அவஸ்தையாக” இருந்தாள்‌. இருப்பினும்‌ 
மத்தேயு, அவள்‌ ஏற்கனவே மரித்துப்போனாள்‌ என்று கூறுகிறார்‌. இந்த 
வேறுபாட்டை நாம்‌ எவ்வாறு இணக்கப்படுத்த முடியும்‌? (1) “விரிவான விபரம்‌ 
கொண்ட இந்தப்‌ பகுதியை மத்தேயு வெகுவாகக்‌ சுருக்கி உரைத்தார்‌” என்பதே 
வேறுபாடாக இருக்கலாம்‌.“ (2) 11. லியோ போல்ஸ்‌ அவர்கள்‌ கருத்துரைத்தபடி, 
“தகப்பனார்‌ அவள்‌ மரிக்கும்‌ நிலையில்‌ விட்டு வந்திருந்தார்‌, மற்றும்‌ அவர்‌ 
இயேசுவினிடத்தில்‌ வந்த வேளையில்‌, அவள்‌ மரிக்கும்‌ நிலையில்‌ விட்டு 
வந்திருந்தார்‌, மற்றும்‌ அவர்‌ இயேசுவினிடத்தில்‌ வந்த வேளையில்‌, அவள்‌ 
மரித்திருக்கலாம்‌ என்று அவர்‌ நினைத்தார்‌.”” (3) வில்லியம்‌ ஹென்ரிக்ஸென்‌ 
அவர்களால்‌ பின்வரும்‌ மூன்றாவது சாத்தியக்கூறு பரிந்துரைக்கப்பட்டது: 





மாற்கு மற்றும்‌ லூக்கா சுவிசேஷங்களின்படி, முதலில்‌ யவீரு பிள்ளையைக்‌ 
குணமாக்கும்படி கேட்டுக்‌ கொண்டிருந்தார்‌, பின்பு அவளது மரணம்‌ 
பற்றிய தகவல்‌ வந்தபின்பு, அவர்‌ பயப்படாமல்‌ விசுவாசமாக 
இருக்கும்படி கர்த்தரால்‌ கேட்டுக்கொள்ளப்‌ பட்டிருந்தார்‌. எனவே 
இப்போது அவர்‌ தமது வேண்டுகோளை புதுப்பித்து, இயேசு வந்து மரித்த 
பெண்பிள்ளையின்மீது கை வைக்கும்படி மாற்றி வேண்டிக்கொண்டார்‌, 
அத்துடன்‌ அவர்‌ “அப்பொழுது பிழைப்பாள்‌” என்றும்‌ கூடுதலாகக்‌ 





கூறினார்‌.” 


குணமாக்கவும்‌ மரித்தோரில்‌ இருந்து உயிர்ப்பிக்கவும்கூட கர்த்தர்‌ 
கொண்டிருந்த வல்லமையில்‌ யவீரு கொண்டிருந்த மாபெரும்‌ விசுவாசத்தை 
அவர்‌ விளக்கப்படுத்தினார்‌. இயேசு - தமது ஊழியத்தின்‌ இந்த வேளை 
வரையிலும்‌ - எவரொருவரையும்‌ மரித்தோரில்‌ இருந்து எழுப்பியது இல்லை 
என்பதால்‌, இது யவீருவின்‌ விசுவாசம்‌ குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. 

வசனம்‌ 19. இயேசு தமது இடத்தில்‌ இருந்து உடனடியாக எழுந்து 
அம்மனிதரின்‌ வீட்டிற்கு அவரைப்‌ பின்தொடர்ந்து சென்றதன்‌ மூலம்‌, 
அம்மனிதரின்‌ வேண்டுகோளுக்குப்‌ பதில்‌ செயல்‌ செய்தார்‌. அவரது சீஷர்களும்‌ 


132 


அவரைப்‌ பின்பற்றிச்‌ சென்றனர்‌. 

வசனங்கள்‌ 20, 21. அவர்கள்‌ யவீருவின்‌ வீட்டிற்குச்‌ சென்று 
கொண்டிருந்தபோது, இயேசுவைப்‌ பின்தொடர்ந்து வந்த மக்கள்‌ கூட்டத்தினர்‌ 
“அவரை நெருக்கினார்கள்‌” (மாற்கு 5:24). இந்தக்‌ கூட்டத்தில்‌, இயேசுவின்‌ 
குணமாக்கும்‌ தொடுதலை பெரிதும்‌ தேடிய பெண்‌ ஒருத்தி இருந்தாள்‌. அவள்‌ 
பன்னிரண்டு வருஷமாய்ப்‌ பெரும்பாடு என்ற நோயினால்‌ துன்பப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தாள்‌. “பெரும்பாடு” என்பதற்கான (/ஈ/71017020) கிரேக்கச்‌ 
சொற்றொடர்‌, லேவியராகமம்‌ 15:33ம்‌ (LX) வசனத்திலும்‌ காணப்படுகிறது, 
இது அநேகமாக மாதவிடாய்ப்‌ பிரச்சனைகளைக்‌ குறிப்பதாக இருக்கலாம்‌. 
மைல்கேல்‌ 1. வில்க்கன்ஸ்‌ அவர்கள்‌, “இது பெரும்பாலும்‌, இந்தப்பெண்‌ 
மாதவிடாய்ப்‌ போக்கு வழக்கத்திற்கு அதிகமாக நீடித்து, இரத்தசோகையையும்‌ 
ஏற்படுத்தக்கூடிய, மட்டுமீறிய மாதவிடாய்ப்‌ போக்கு என்ற நோயைக்‌ 
கொண்டிருந்தாள்‌ என்று சுட்டிக்காண்பிக்கிறது எனலாம்‌” என்று எழுதினார்‌.” 

அந்தப்‌ பெண்ணின்‌ கவலைக்குரிய சூழ்நிலையானது, உடல்ரீதியாக, 
பொருளாதாரரீதியாக, சமூகரீதியாக மற்றும்‌ மார்க்கரீதியாக அவளைப்‌ 
பாதித்திருந்தது. அவள்‌, “அநேக வைத்தியர்களால்‌ மிகவும்‌ வருத்தப்பட்டு” 
(மாற்கு 5:26) மற்றும்‌ “ஒருவனாலும்‌ சொஸ்தமாக்கப்படாதிருந்தாள்‌” லூக்கா 
8:43). இந்த வைத்தியர்கள்‌, நோயாளிகளை பாதிக்கும்‌ மாயவேலையை 
நடத்துபவர்களாக இருந்திருக்கலாம்‌. குணம்‌ கண்டறியும்‌ முயற்சியில்‌ இவள்‌ 
தனது நிதி ஆதாரமூலங்கள்‌ யாவற்றையும்‌ இழந்திருந்தாள்‌ (மாற்கு 5:26). 

இந்தப்‌ பெண்‌, தனது பிரச்சனைக்கு சிகிச்சை எதையும்‌ கண்டறியாத 
படியால்‌, அவள்‌ தொடர்ந்து, சடங்காச்சார ரீதியாக அசுத்தமானவளாக - 
அவளுக்கு வெட்கக்கேட்டையும்‌ துயரத்தையும்‌ கொண்டுவந்த நிலையில்‌ 
- இருந்தாள்‌. அவள்‌ தொட்ட எந்த ஒரு பொருளும்‌ அல்லது எந்த ஒரு 
நபரும்‌ தீட்டுள்ளதாக/தீட்டுள்ளவராக ஆயினார்‌) (லேவியராகமம்‌ 15:19- 
27). இவள்‌ தனது வாலிபத்தின்‌ தொடக்க நாட்களில்‌ இந்த நியையைப்‌ 
பெற்றவளாக இருந்திருந்தால்‌, இவள்‌ திருமணம்‌ முடித்துக்கொள்ள 
விரும்பத்தகாதவளாக இருந்திருப்பாள்‌. இவள்‌ திருமணத்திற்குப்‌ பின்‌ 
இவளுக்கு இந்த நிலை ஏற்பட்டு இருந்தால்‌, இவளும்‌ இவளுடைய கணவரும்‌ 
பாலுறவு கொள்ளுதல்‌ என்பது நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமான 
செயலாக இருந்திருக்கும்‌ (லேவியராகமம்‌ 18:19). இதன்‌ விளைவாக இவள்‌ 
பிள்ளையற்றவளாக இருந்திருப்பாள்‌, இது அடிக்கடி, விவாகரத்துச்‌ 
செய்தலை விளைவிப்பதாக இருந்தது. இவள்‌ தனது தீட்டான நிலையில்‌, 
ஆராதிப்பதற்குத்‌ தேவாலயத்திற்குள்‌ செல்ல இயலாதிருந்தாள்‌, மற்றும்‌ இவள்‌ 
பொது கடை வீதிக்குச்‌ செல்லக்‌ கூடாதவளாக இருந்தாள்‌. இவள்‌ ஒரு ஏழைப்‌ 
பெண்ணாக இருந்தாள்‌, இவள்‌ எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ பாதிக்கப்பட்டவளாக 
இருந்தாள்‌. 

இந்தப்‌ பெண்‌, தான்‌ காணப்படுவதை விரும்பாதிருந்தாள்‌, எனவே இவள்‌ 
இயேசுவுக்குப்‌ பின்னாலே வந்து நின்றாள்‌. இவளது பய உணர்வுள்ள இரகசியத்‌ 
தன்மையானது, இயேசுவுக்கு முன்னால்‌ மண்டியிட்டிருந்த ஜெப ஆலய 
அதிகாரியின்‌ தைரியத்திற்கு நேர்‌ மாறானதாக இருந்தது (9:18). இவள்‌ தன்னைக்‌ 
குணமாக்க இயேசு வல்லமை கொண்டிருந்தார்‌ என்று விசுவாசித்தாள்‌, நான்‌ 
அவருடைய வஸ்திரத்தையாகிலும்‌ தொட்டால்‌ சொஸ்தமாவேன்‌ என்று 








133 


இவள்‌ நம்பினாள்‌ (காண்க 14:36; நடபடிகள்‌ 5:15; 19:11, 12). 

வஸ்திரத்தின்‌ ஓரம்‌ என்டது, யூத ஆண்கள்‌ தாங்கள்‌ தேவனுடைய 
மக்களாக இருந்ததைத்‌ தங்களுக்கு நினைவூட்டும்‌ வகையில்‌, தாங்கள்‌ அணிந்த 
வெளி வஸ்திர ஓரங்களின்‌ தொங்கல்களைக்‌ குறிப்பிடுவதாக இருக்கலாம்‌ 
(எண்ணாகமம்‌ 15:37-41; உபாகமம்‌ 22:12; காண்க மத்தேயு 14:36; 23:5). 
இந்தப்‌ பெண்‌, இயேசுவின்‌ உடையினுடைய இந்தப்‌ பாகத்தைத்‌ தொட்டதும்‌, 
“உடனே அவளுடைய உதிரத்தின்‌ ஊறல்‌ நின்றுபோயிற்று; அந்த வேதனை 
நீங்கி அரோக்கியமடைந்ததை அவள்‌ தன்‌ சரீரத்தில்‌ உணர்ந்தாள்‌” (மாற்கு 
5:29). இந்தப்‌ பெண்‌ குணமானதை உணர்ந்தாள்‌, மற்றும்‌ இயேசுவும்‌ அதை 
உணர்ந்தார்‌. “உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதைத்‌ 
தமக்குள்‌ அறிந்து” உணர்ந்தறிந்தார்‌ (மாற்கு 5:30). 

வசனம்‌ 22. பின்பு இயேசு மக்கள்‌ கூட்டத்தை நோக்கித்‌ திரும்பி, 








“என்‌ வஸ்திரங்களைத்‌ தொட்டது யார்‌?” என்று ஒருவேளை கடுமையாகக்‌ 
கேட்டார்‌ (மாற்கு 5:30). மக்கள்‌ கூட்டத்தில்‌ நெருக்குதலை அறிந்திருந்தும்‌, 
அவர்‌ இப்படிப்பட்ட கேள்வியைக்‌ கேட்டதைக்‌ கண்டு சீஷர்கள்‌ திகைத்துப்‌ 
போயினர்‌ (மாற்கு 5:31). அவரது பதில்செயல்‌ அந்தப்‌ பெண்ணை அதிகமாக 
அச்சுறுத்திற்று, அவள்‌, தானே அவரது ஆடையின்‌ ஓரத்தைத்‌ தொட்டவளாக 
இருந்ததால்‌, “பயந்து, நடுங்க, அவர்‌ முன்பாக வந்து விழுந்து, உண்மை 
யையெல்லாம்‌ அவருக்குச்‌ சொன்னாள்‌” (மாற்கு 5:33). கட்டான பெண்‌ என்ற 
வகையில்‌ அவள்‌ தேவனுடைய பரிசுத்த மனிதர்‌ ஒருவரை விருப்பநோக்குடன்‌ 
தொட்டதினால்‌ பொதுவாக எல்லாரும்‌ காணும்படியான காட்சியைத்‌ தான்‌ 
ஏற்படுத்தியதற்காகப்‌ பயந்தாள்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. 

இயேசு அவளிடத்தில்‌ மகளே, திடன்கொள்‌, உன்‌ விசுவாசம்‌ உன்னை 
இரட்சித்தது என்று மறு உறுதிப்படுத்தினார்‌. “திடன்கொள்” என்ற வார்த்தை 
முன்பு திமிர்வாதக்காரரிடம்‌ இயேசு பேசியதை நமக்கு நினைவூட்டுகிறது: 
“மகனே, திடன்கொள்” (9:2). அச்சம்‌ அடைந்த இந்தப்‌ பெண்ணுக்கு அதிகம்‌ 
தேவைப்பட்ட ஆறுதலையும்‌ நிம்மதியையும்‌ இயேசு கொடுத்தார்‌. அவரது 
வார்த்தைகள்‌, அவள்‌ வியாதிப்பட்டவளாக இருந்திருந்தபோதிலும்‌, அவள்‌ 
மதிப்புமிக்கவளாக இருந்தாள்‌ என்பதை அவளுக்கு உறுதிப்படுத்தின. அவர்‌ 
அவளது “விசுவாசத்தை” பாராட்டினார்‌. அவள்‌ தனது வியாதியில்‌ இருந்து 
குணமாக்க இயேசு கொண்டிருந்த வல்லமையை விசுவாசித்தது, அவளை 
செயல்படும்படி வழிநடத்தி, அவரது ஆடையின்‌ ஓரத்தைத்‌ தொடவைத்தது. 
இதன்‌ விளைவாக, தேவனால்‌ அவள்‌ “சுகமாக்கப்பட்டாள்‌.” மாற்கு 5:29 மற்றும்‌ 
லூக்கா 8:44 ஆகெ வசனப்பகுதிகள்‌, அந்தப்‌ பெண்‌ இயேசுவின்‌ ஆடையைத்‌ 
தொட்ட மாத்திரத்தில்‌ குணமானாள்‌ என்று சுட்டிகாண்பிக்கின்றன. 








“அரோக்கியமடைந்தாள்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (50120) கிரேக்க 
வினைச்சொல்‌, ஆவிக்குரிய இரட்சிப்பைக்‌ குறிக்கும்‌ சந்தர்ப்பப்பொருளில்‌ 
“இரட்சிக்கப்பட்டார்‌” என்று அடிக்கடி மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ளது. இங்கு 
இதன்‌ பயன்பாடு, விசுவாசம்‌ மற்றும்‌ இரட்சிப்பு ஆகியவற்றிற்கு இடையில்‌ 
உள்ள தொடர்பை மறைமுகமாகக்‌ குறிப்பதாக இருக்கலாம்‌. 

இயேசு அந்தப்‌ பெண்ணைக்‌ குணமாக்யெபின்பு, அவர்களை 
அதிகமான மக்கள்‌, ஒருவேளை யவீருவின்‌ வீட்டில்‌ இருந்து வந்த 
வேலையாட்கள்‌ சந்தித்தனர்‌, அவர்கள்‌ வந்து அந்தப்பெண்‌ இறந்து போனாள்‌ 


134 





என்று தகவல்‌ தெரிவித்தனர்‌ (மாற்கு 5:35). அவர்களின்‌ தகவல்களை இயேசு 
தற்செயலாகக்‌ கேள்விப்பட்டு, “பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு” என்று 
யவீருவிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌ (மாற்கு 5:36). பின்பு அந்தக்‌ குழு யவீருவின்‌ 
வீட்டை நோக்கிச்‌ செல்லத்‌ தொடர்ந்தது; ஆனால்‌ இந்த இடத்தில்‌ இயேசு 
தமது சீஷர்களின்‌ உள்வட்டக்‌ குழுவை - பேதுரு, யாக்கோபு மற்றும்‌ யோவான்‌ 
ஆகியோரை - மாத்திரம்‌, தம்முடன்‌ வர அனுமதித்தார்‌ (மாற்கு 5:37). 

வசனம்‌ 23. அவர்கள்‌ தலைவருடைய வீடு சென்று சேர்ந்தபோது, இயேசு 
மக்கள்‌ கூட்டத்தை எதிர்கொண்டார்‌ மற்றும்‌ அந்தப்‌ பெண்ணின்‌ மரணத்தை 
அடையாளப்படுத்திய தாரை ஊதும்‌ சத்தத்தைக்‌ கேட்டார்‌. தொழில்முறை 
துக்கம்‌ கொண்டாடுபவர்கள்‌ சவ அடக்கங்களுக்கு அடிக்கடி கூலிக்கு 
அமர்த்தப்பட்டனர்‌; இவர்களில்‌ தாரை ஊதுபவர்களும்‌ புலம்பி அழும்‌ 
பெண்களும்‌ இருந்தனர்‌ (எரேமியா 9:17, 18; 48:36; ஆமோஸ்‌ 5:16). இஸ்ரவேல்‌ 
மக்களில்‌ மிகவும்‌ ஏழையாக இருந்தவர்கூட, தனது மனைவி இறக்கும்போது, 
அவளைக்‌ குறித்துத்‌ துக்கம்‌ கொண்டாடுவதற்கு தாரை ஊதுபவர்கள்‌ 
இருவரையும்‌ புலம்பி அழும்‌ பெண்‌ ஒருத்தியையும்‌ கூலிக்கு அமர்த்தும்படி 
எதிர்பார்க்கப்பட்டார்‌ என்று ரபீத்துவப்‌ பாரம்பரியம்‌ கூறுகிறது.” யவீருவின்‌ 
வீட்டில்‌ புலம்பி அழுபவர்கள்‌ அத்தனை பேர்‌ கூடியிருந்தது ஏன்‌ என்பதையும்‌ 
அப்படிப்பட்ட இரைதல்‌ ஏன்‌ இருந்தது என்பதையும்‌, யவீரு செல்வாக்குள்ள 
மனிதராக இருந்தார்‌ என்ற உண்மையானது விளக்கப்படுத்துகிறது. தாரைகள்‌ 
என்பவை நாணல்‌ தட்டைகள்‌, மூங்கில்கள்‌ மற்றும்‌ எலும்புகள்‌ ஆகியவற்றில்‌ 
இருந்து தயாரிக்கப்பட்டன. அவைகளைச்‌ செய்வதும்‌ பொதுவான 
பயன்பாட்டிற்கு கிடைக்கச்‌ செய்தலும்‌ சுலபமாக இருந்தன. அடிக்கடி இந்தத்‌ 
காரை என்பது “கைகட்டுகலுடன்‌ இணைந்து” ஊதப்பட்டது.'? 

வசனம்‌ 24. ஒரு நபர்‌ இறந்த நாளிலேயே சவ அடக்கம்‌ நடைபெற்றது 
என்பதால்‌, புலம்பி அழுபவர்கள்‌ யவீருவின்‌ வீட்டில்‌ விரைவாகக்‌ கூடினர்‌ 
(நடபடிகள்‌ 5:5, 6, 10). இருப்பினும்‌ இயேசு, விலகுங்கள்‌, இந்தச்‌ சிறு 
பெண்‌ மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள்‌ என்று கூறி, எல்லாரையும்‌ 
வீட்டைவிட்டு வெளியே அனுப்பும்படி இயேசு கட்டளையிட்டார்‌. அவர்‌ 
கூறியதைக்‌ கேட்ட மக்கள்‌, அவள்‌ இறந்து போயிருந்ததை அறிந்ததால்‌, 
அவரைப்பார்த்து நகைத்தார்கள்‌ (9:18; மாற்கு 5:35; லூக்கா 8:49, 53). 
அவள்‌ மரண நித்திரையாயிருந்தாள்‌ என்பகைக்காட்டிலும்‌ அதிகமாக 
எதையும்‌ இயேசு அர்த்தப்படுத்தி இருக்கமாட்டார்‌, மற்றும்‌ அவர்‌ அவளை 
உயிரோடு எழுப்ப வல்லமை கொண்டிருந்தார்‌. வில்லியம்‌ பார்க்ளே அவர்கள்‌ 
பின்வருமாறு விளக்கப்படுத்தினார்‌: 








அந்தப்‌ பெண்‌ உறங்கிக்கொண்டிருந்தாள்‌ என்று இயேசு கூறியபோது, 
அவர்‌ தாம்‌ கூறியதை மிகச்சரியாக அர்த்தப்படுத்தினார்‌ என்று கூற 
வாய்ப்புள்ளது. ஆங்கிலமொழியில்‌ போன்றே கிரேக்க மொழியிலும்‌, 
இறந்துபோன நபர்‌ ஒருவர்‌ நித்திரையில்‌ இருப்பதாக அடிக்கடி 
கூறப்படுவது உண்டு. உண்மையில்‌, ஆங்கிலத்தில்‌ உள்ள cemetery என்ற 
வார்த்தை, /௦012871௦, என்ற கிரேக்க வார்த்தையில்‌ இருந்தே வந்துள்ளது, 
இது மக்கள்‌ உறங்கும்‌ இடம்‌ என்று அர்த்தப்படுகிறது. கிரேக்க மொழியில்‌ 
உறக்கம்‌ என்பதற்கு இரண்டு வார்த்தைகள்‌ உள்ளன; அவற்றில்‌ ஒன்று 


135 


k௦imasthai, என்பதாகும்‌, இது இயல்பான நித்திரை மற்றும்‌ மரண நித்திரை 
ஆகிய இரண்டிற்குமே மிகவும்‌ பொதுவாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது; 
இன்னொரு வார்த்தை kஎheudein, என்பதாகும்‌, இது மரண நித்திரைக்கு 
மிகவும்‌ அடிக்கடி பயன்படுத்தப்படுவதில்லை, ஆனால்‌ வழக்கமாக 
இயல்பான நித்திரைக்குப்‌ பயன்படுத்தப்படுகிறது. இவ்வசனப்பகுதியில்‌ 
katheudein என்ற இந்த வார்த்தையே பயன்படுத்தப்பட்டுள்ளது. '! 


ஜேக்‌ 1. லூயிஸ்‌ அவர்கள்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 


நித்திரை என்பது மரணத்திற்கு பழைய ஏற்பாட்டில்‌ இருந்து (katheudein 
என்பதற்கு; தானியேல்‌ 12:2; 1 தெசலோனிக்கேயர்‌ 5:10; ஆனால்‌ 
k௦iaomai என்பதற்கும்‌; யோவான்‌ 11:11; மத்தேயு 27:52; நடபடிகள்‌ 7:60; 
1 கொரிந்தியர்‌ 15:6; 1 தெசலோனிக்கேயர்‌ 4:13-15) எடுத்தாளப்படும்‌ புதிய 
ஏற்பாட்டு விவரிப்பாக உள்ளது. இதன்‌ ஒப்புவமை உயிர்த்தெழுதலின்‌ 
நிச்சயத்தை உள்ளடக்குகிறது. மரணம்‌ தற்காலிகமானதே, இந்த 
உறக்கத்தில்‌ இருந்து எழுப்பும்‌ வல்லமையை இயேசு ஒருவரே 
கொண்டுள்ளார்‌. 12 


வசனம்‌ 25. துக்கம்‌ கொண்டாடியவர்கள்‌ அறையை விட்டு வெளியே 
சென்றபின்பு - இயேசு, பேதுரு, யாக்கோபு மற்றும்‌ யோவான்‌ ஆகியோருடன்‌ 
- அற்புதத்தைக்‌ காண்பதற்கு அந்தப்‌ பெண்ணின்‌ பெற்றோர்கள்‌ 
அங்கிருந்தனர்‌ (மாற்கு 5:87, 40). அந்தப்‌ பெண்ணின்‌ தந்தையினுடைய 
தொடக்க வேண்டுகோளை அவருக்கு நிறைவேற்றுவதற்காக, இயேசு 
அந்தச்‌ சிறுபெண்ணின்‌ கையைப்‌ பிடித்தார்‌ (9:18). அவர்‌ அவளுக்குக்‌ கூறிய 
வார்த்தைகளை மத்தேயு குறிப்பிடவில்லை, ஆனால்‌ மாற்கு 5:41ம்‌ வசனம்‌, 
அவர்‌ “ கதலீத்தாகூமி என்றார்‌!” (அதற்கு, சிறுபெண்ணே, எழுந்திரு என்று 
உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்று அர்த்தமாம்‌)” என்று கூறியதாக உரைக்கிறது. 
இது, “சிறு வெள்ளாட்டுக்‌ குட்டியே, எழுந்திரு என்று உனக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. ” என்று நேரடியாக மொழிபெயர்க்கப்படக்‌ கூடிய அரமாயிக்‌ 
சொற்றொடராக உள்ளது. 

இயேசு அவளைத்‌ தொட்டு இந்த வார்த்தைகளை உரைத்தபோது, அவள்‌ 
எழுந்திருந்தாள்‌ (காண்க மாற்கு 5:42). லூக்கா 8:55ம்‌ வசனம்‌, “அபு 
அவன்‌ உயிர்‌ திரும்ப ஒர்தது உடனே அவள்‌ எழுந்திருந்தாள்‌; அவருக்கு 
ஆகாரங்கொடுக்கக்‌ கட்டளையிட்டார்‌” என்று கூடுதலாகக்‌ கூறுகிறது 
(வலியுறுத்தம்‌ கூட்ட ப்பட்டுள்ளது). 

பெரும்பாடுள்ள பெண்ணின்‌ விஷயத்தில்‌ போன்றே, இயேசு மீண்டும்‌ 
ஒருமுறை தீட்டானவர்களுடன்‌ தொடர்புகொள்ள வந்தார்‌; மரித்துப்போன 
ஒரு பெண்ணின்‌ உடலை அவர்‌ தொட்டார்‌ (எண்ணாகமம்‌ 19:11-21). 
இரண்டு நிகழ்வுகளிலும்‌, இயேசு தாமே தீட்டுள்ளவர்‌ ஆவதற்குப்‌ பதிலாக, 
தமது குணமாக்கும்‌ வல்லமையினால்‌ அவர்களைச்‌ சுத்தமாக்கினார்‌. அவருக்கு 
முன்னிருந்த தீர்க்ககரிசிகளான, எலியா மற்றும்‌ எலிசா (1 இராஜாக்கள்‌ 
17:17-24; 2 இராஜாக்கள்‌ 4:17-87), மற்றும்‌ அவருக்குப்‌ பின்வந்த 
அப்போஸ்தலார்களான, பேதுரு மற்றும்‌ பவுல்‌ நடபடிகள்‌ 9:36-42; 20:9-12) 
ஆகியோரைப்‌ போன்றே, இயேசுவும்‌ மரித்தவர்களை உயிரோடே 


136 


திரும்பக்‌ கொண்டுவந்தார்‌ (9:25; லூக்கா 7:11-17; யோவான்‌ 11:35-46). 
மரித்தோரை இயேசு உயிரோடு எழுப்பினார்‌ என்ற உண்மையானது, 
மேசியாத்துவ அடையாளமாக மக்களிடத்தில்‌ செயல்பட்டது (11:4 5). 
இருப்பினும்‌, கல்லறையில்‌ இருந்து அவர்தாமே உயிரோடு எழுந்ததுதான்‌ 
எல்லாவற்றிலும்‌ மாபெரும்‌ அடையாளமாக இருந்தது. யவீருவின்‌ மகளை 
உயிரோடு எழுப்பியது, தொடக்ககால வாசகர்களுக்கு “அவர்களின்‌ சொந்த 
உயிர்த்தெழுதலில்‌ முன்னிழலிடுதலை” தெரியப்படுத்திற்று என்பதில்‌ சந்தேகம்‌ 
இல்லை.” கர்த்தருக்குள்‌ மரித்திருப்பவர்கள்‌ “உறங்கிக்கொண்டு” மாத்திரமே 
இருக்கின்றனர்‌; அவரது மறுவருகையின்போது அவர்கள்‌ எழுப்பப்படுவார்கள்‌ 
(1 தெசலோனிக்கேயர்‌ 4:14, 15). 

வசனம்‌ 26. இந்த அற்புதத்தைப்‌ பற்றி அங்கிருந்தவர்கள்‌ யாருக்கும்‌ 
தெரியப்படுத்தக்‌ கூடாது என்று இயேசு “உறுதியாகக்‌ கட்டளையிட்டார்‌” 
(மாற்கு 5:43; காண்க லூக்கா 8:56). இருந்தபோதிலும்‌, இந்தச்‌ சங்கதி 
அத்தேசமெங்கும்‌ பிரசித்தமாயிற்று. துக்கம்‌ கொண்டாடியவர்கள்‌ யாவரும்‌, 
அந்தப்‌ பெண்‌ மரித்திருந்தாள்‌ என்பதை அறிந்திருந்தபடியால்‌, இந்த 
அற்புதத்தை இரகசியமாய்க்‌ காத்துக்கொள்ளுதல்‌ கடினமானதாக இருந்தது. 
அவள்‌ மீண்டும்‌ உயிர்பெற்றாள்‌ என்பதை அவர்கள்‌ கண்டறிந்தபோது, இயேசு 
மரணத்தின்மீதும்‌ அதிகாரம்‌ கொண்டிருந்தார்‌ என்ற செய்தியானது விரைவில்‌ 
பரவிற்று! 


பார்வையற்ற இருமனிதர்களைக்‌ குணமாக்குதல்‌ 
(9:27-31) 


**இயேசு அவ்விடம்‌ விட்டுப்‌ போகையில்‌, இரண்டு குருடர்‌ அவர்‌ பின்னே 
சென்று: தாவீதின்‌ குமாரனே, எங்களுக்கு இரங்கும்‌ என்று கூப்பிட்டார்கள்‌. 

“அவர்‌ வீட்டிற்கு வந்தபின்பு, அந்தக்‌ குருடர்‌ அவரிடத்தில்‌ 
வந்தார்கள்‌. இயேசு அவர்களை நோக்கி: இதைச்‌ செய்ய எனக்கு வல்லமை 
உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார்‌. அதற்கு அவர்கள்‌: ஆம்‌ 
விசுவாசிக்கிறோம்‌, ஆண்டவரே! என்றார்கள்‌. 

2 அப்பொழுது, அவர்களுடைய கண்களை அவர்‌ தொட்டு: உங்கள்‌ 
விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கட வது என்றார்‌. 

உடனே அவர்களுடைய கண்கள்‌ திறக்கப்பட்டது. இதை ஒருவரும்‌ 
அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌ என்று இயேசு அவர்களுக்குக்‌ 
கண்டிப்பாய்க்‌ கட்டளையிட்டார்‌. 

4 அவர்களோ புறப்பட்டு, அத்தேசமெங்கும்‌ அவருடைய கர்த்தியைப்‌ 
பிரசித்தம்பண்ணினார்கள்‌. 


வசனம்‌ 27. இரக்கம்‌ மற்றும்‌ குணமாக்குதல்‌ ஆகியவற்றிற்கான 
அதிகமான வேண்டுகோளுடன்‌ மீண்டும்‌ நிறுத்தப்படாது இயேசு தூரம்‌ செல்ல 
இயலாதிருந்தார்‌: இரண்டு குருடர்‌ அவர்‌ பின்னே சென்று: தாவீதின்‌ குமாரனே, 
எங்களுக்கு இரங்கும்‌ என்று கூப்பிட்டரர்கள்‌.!*£ பார்வையற்ற தன்மை 
என்பது சுகாதாரக்‌ குறைவான சூழ்நிலைகள்‌, நோய்த்தொற்றுகள்‌, 
துன்பம்‌ விளைவிக்கும்‌ உயிரினங்கள்‌, வாரியிறையும்‌ மணல்‌, விபத்துகள்‌, 


137 


போர்க்காயங்கள்‌, சத்துணவுக்‌ குறைவு, பிறவியிலேயே பிரச்சனைகள்‌ அல்லது 
அதிகபட்சமான வெப்பம்‌ ஆகயெவற்றால்‌ ஏற்படக்கூடும்‌. 

“கூப்பிட்டார்கள்‌” என்பதற்கான (88206) கிரேக்க வார்த்தையானது, 
உரத்துச்‌ சத்தமிடுகல்‌ அல்லது வலிவாகக்‌ கூப்பிடுதல்‌ என்பதைக்‌ கருத்தாகக்‌ 
தெரிவிப்பதாக உள்ளது. அவர்கள்‌ குறைந்த பட்சம்‌ இரண்டு காரணங்களுக்காக 
இசைச்‌ செய்திருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ அவரது கவனத்தை ஈர்க்க விரும்பினர்‌ 
என்பது கெளிவு. அத்துடன்‌ கூடுதலாக அவர்கள்‌ அனேகமாக, மக்கள்‌ 
கூட்டத்தின்‌ இரைச்சலுக்கு மேலாகக்‌ தாங்கள்‌ பேசுவது கேட்கப்பட வேண்டும்‌ 
என்று முயற்சி செய்திருக்கலாம்‌. அவர்கள்‌ தங்கள்மீது “இரங்கவேண்டும்‌” 
என்று இயேசுவை நோக்கிக்‌ கூப்பிட்டனர்‌, இது மத்தேயு சுவிசேஷ விபரத்தில்‌ 
பொதுவான வேண்டுகோளாக உள்ளது (15:22; 17:15; 20:30, 31). இந்த 
மனிதர்கள்‌ “தாவீதின்‌ குமாரன்‌” என்ற இயற்பெயரைப்‌ பயன்படுத்தியதால்‌, 
இவர்கள்‌ இயேசுவின்‌ மேசியாத்துவத்தை உணர்ந்து அறிந்திருந்தனர்‌ என்பது 
தெளிவு. இது வரவிருந்த மேசியாவுக்கான மிகப்‌ பொதுவான இயற்பெயர்களில்‌ 
ஒன்றாக இருந்தது (1:1; 12:23; 15:22; 20:30, 31; 21:9, 15; 22:42; மாற்கு 10:47, 
48; 12:35; லூக்கா 18:38, 39; 20:41; காண்க 2 சாமுவேல்‌ 7; சங்கதம்‌ 89). 

இம்மனிதர்களால்‌ அறிவிக்கப்பட்ட மேசியாத்துவ இயற்பெயருடன்‌ 
கூடுதலாக, இவர்களின்‌ பார்வையற்ற தன்மையை இயேசு குணமாக்கியதும்‌ 
சேர்ந்து, மேசியாத்துவ முன்னெதிர்‌ நோக்குதல்களின்‌ நிறைவேற்றத்தை 
அடையாளம்‌ காண்பித்தது. டொனால்டு A. ஹேங்கர்‌ அவர்கள்‌, “இயேசு, 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட மேசியாவா அல்லவா என்பது பற்றிய 
யோவான்‌ ஸ்நானனின்‌ கேள்விக்கு அளிக்கப்பட்ட பதிலின்‌ பட்டியலில்‌, 
பார்வையற்றவரை குணமாக்குதல்‌ என்பது முதலாவதாகக்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது (11:5)” என்று சுட்டிக்காண்பித்தார்‌.” 

வசனம்‌ 28. இயேசு கப்பர்நகூமில்‌ தாம்‌ தங்கியிருந்த வீட்டிற்குள்‌ வந்து 
சேர்ந்தார்‌. பார்வையற்ற இரு மனிதர்களும்‌ இயேசுவைப்‌ பின்தொடர்ந்தனர்‌ 
மற்றும்‌ இல்லத்திற்குள்‌ வரும்படி அழைக்கப்பட்டனர்‌. இரக்கம்‌ வேண்டும்‌ 
என்று கேட்டதன்‌ மூலம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ விசுவாசத்தகைச்‌ செயல்விளக்கப்படுத்தி 
இருந்தபோதிலும்‌ (9:27), இயேசு அவர்களைப்‌ பரிசோதித்தார்‌: இதைச்‌ செய்ய 
எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்றீர்களா? அவர்களின்‌ பதிலுரை 
உடனடியானதாக இருந்தது: ஆம்‌ விசுவாசிக்கிறோம்‌, ஆண்ட வரே! 

வசனம்‌ 29. பார்வையற்றவர்களைக்‌ குணமாக்கிய மற்ற விஷயங்களில்‌ 
இயேசு, வழக்கத்திற்கு மாறான சில செயல்களைச்‌ செய்திருந்தார்‌ 
(மாற்கு 8:22-26; யோவான்‌ 9:6, 7). இருப்பினும்‌ இவ்விரு மனிதர்களிடத்தில்‌, 
வெறுமனே அவர்களுடைய கண்களை அவர்‌ தொட்டு “உங்கள்‌ 
விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது” என்று கூறினார்‌. மீண்டும்‌ 
ஒருமுறை இயேசுவின்‌ தொடுதலினுடைய வல்லமை வலியுறுத்தப்படுகிறது 
(8:3, 15; 9:18, 20, 21, 25). குணமாக்குதலின்‌ ஒவ்வொரு நிகழ்வுக்கும்‌ விசுவாசம்‌ 
தேவைப்படவில்லை என்றிருக்கையில்‌, இவ்விடத்தில்‌ உள்ளது போன்ற 
கூற்றை இயேசு அடிக்கடி ஏற்படுத்தினார்‌ (காண்க 8:13; 9:22). இது குறிப்பிட்ட 
நபருடைய ஒப்புவித்தலைப்‌ பரிசோதிக்கும்‌ நோக்கம்‌ கொண்டிருக்கலாம்‌. 
கேர்ஸ்ன்‌ அவர்கள்‌, இது “அவர்களின்‌ விசுவாசத்தை அதிகப்படுத்தி அதைக்‌ 
கவனம்‌ குவித்தலுக்கான கருவியாக இருந்தது” என்று முன்மொழிந்தார்‌. 


138 


வசனங்கள்‌ 30, 31. உடனே அவர்களுடைய கண்கள்‌ திறக்கப்பட்டது 
என்ற சொல்விளக்கம்‌, அவர்களின்‌ பார்வை மீட்டுத்தரப்பட்டது என்று 
மாத்திரமே அர்த்தப்படுகிறது. அம்மனிதூர்கள்‌ குணமாக்கப்பட்ட 
பின்பு, இதை ஒருவரும்‌ அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌ 
என்று இயேசு அவர்களுக்குக்‌ கண்டிப்பாய்க்‌ கட்டளையிட்டார்‌. 
வீட்டிற்குள்‌ நடந்த இந்த அற்புதம்‌ (9:28), இரகசியமாய்‌ வைத்துக்கொள்ள 
அதிக வாய்ப்பை அளித்தது. மீண்டுமாக, அவர்கள்‌ குணமானதை 
மற்றவர்களுக்குக்‌ கூறக்கூடாது என்ற இயேசுவின்‌ கண்டிப்பான அறிவுறுத்துகல்‌ 
இருந்தபோதிலும்‌, குணமாக்கப்‌ பட்டவர்கள்‌ புறப்பட்டு, அத்தேசமெங்கும்‌ 
அவருடைய கீர்த்தியைப்‌ பிரசித்தம்பண்ணினார்கள்‌ (காண்க 8:4; 
9:26 ஆகியவற்றிற்கான விளக்கங்கள்‌). 

பார்வையற்றிருந்த இவ்விரு மனிதர்களும்‌, ஒருவேளை மன எழுச்சிக்காக 
மாத்திரம்‌ இந்தச்‌ செய்தியை யாவருக்கும்‌ கூறி இருக்கலாம்‌ அல்லது மாபெரும்‌ 
வைத்தியரைப்‌ பற்றி வியாதிப்பட்டிருந்த மற்ற மக்கள்‌ அறிய வேண்டும்‌ என்று 
அவர்கள்‌ விரும்பி இருக்கலாம்‌. அவர்களின்‌ காரணம்‌ எதுவாக இருந்தபோதிலும்‌, 
அவர்கள்‌ குணமாக்கப்பட்டிருந்தனர்‌ என்ற செய்தியைப்‌ பரப்புதல்‌ என்பது 
இயேசுவின்‌ கட்டளைக்குக்‌ கழ்ப்படியாமையாக இருந்தது. அவர்கள்‌ 
இயேசுவின்‌ பரிவிரக்கத்திற்கு, தங்களிடம்‌ அவர்‌ கேட்டுக்கொண்டகைச்‌ 
செய்யத்‌ தவறியதைக்‌ கொண்டு பதில்‌ செலுத்தினர்‌. 





பிசாசு பிடித்த வாய்பேச இயலாத ஒரு மனிதரை 
குணமாக்குகுல்‌ (9:32-34) 


2 அவர்கள்‌ புறப்பட்டுப்‌ போகையில்‌, பிசாசுபிடித்த ஊமையான ஒரு 
மனுஷனை அவரிடத்தில்‌ கொண்டுவந்தார்கள்‌. 

பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன்‌ பேசினான்‌. ஜனங்கள்‌ 
ஆச்சரியப்பட்டு: இஸ்ரவேலில்‌ இப்படி ஒருக்காலும்‌ காணப்படவில்லை 
என்றார்கள்‌. 

4பரிசேயரோ: இவன்‌ பிசாசுகளின்‌ தலைவனாலே பிசாசுகளைத்‌ 
துரத்துகிறான்‌ என்றார்கள்‌. 


வசனம்‌ 32. பிசாசு பிடித்திருந்த இம்மனிதர்‌, குணமாக்கப்பட்ட 
பார்வையற்ற இரு மனிதர்களால்‌ இயேசுவினிடத்தில்‌ கொண்டுவரப்‌ 
பட்டாரா? விஷயம்‌ இவ்வாறு இருப்பதாக வசனப்பகுதி கருத்து எதையும்‌ 
தெரிவிப்பதில்லை; மற்றும்‌ அவர்கள்‌ அப்படிப்பட்ட கண்டிப்பான 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ போயிருந்தபின்பு, அவர்கள்‌ அவ்வளவு 
விரைவாகத்‌ திரும்பி வந்திருப்பார்களா என்பது சந்தேகமாகவே உள்ளது. 
அவர்கள்‌ புறப்பட்டுப்‌ போகையில்‌ என்பது, இயேசுவைப்‌ பற்றியும்‌ அவரது 
சீஷார்களைப்‌ பற்றியும்‌ பேசுகிறது என்பது தெளிவு, இது அவரிடத்தில்‌ என்ற 
பிரதிப்பெயர்ச்‌ சொல்லினால்‌ அவசியப்படுத்தப்படுறெது. பிசாசுபிடித்த 





ஊமையான மனுஷன்‌, மற்றவார்களினால்‌ இயேசுவினிடத்தில்‌ கொண்டுவரப்‌ 
பட்டார்‌ என்று முடிவு செய்தல்‌ மிகச்சிறந்ததாக இருக்கிறது. 
ஊமை என்பதற்கு இவ்விடத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள 


139 


(60௦௦) வார்த்தை, காது கேளாத தன்மையையும்‌ (11:5) பேச இயலாத 
குன்மையையும்‌ (12:22) உள்ளடக்க இயலும்‌. இவ்விரண்டும்‌ அடிக்கடி 
ஒன்றாகவே இருக்கின்றன, ஏனெனில்‌ கேட்க இயலாத ஒரு நபர்‌ பேசுவது 
எப்படி என்று கற்றுக்கொள்ள இயலாதவராக இருக்கிறார்‌. இவ்விஷயத்தில்‌, 
அம்மனிதர்‌ பேச இயலாதவராக இருந்தார்‌ என்று மாத்திரம்‌ நாம்‌ 
அறிகிறோம்‌, ஏனெனில்‌ “ஊமையன்‌ பேசினான்‌” (9:33) என்பதே இந்த 
அற்புதத்தின்‌ விளைவாக இருந்தது. ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்ததால்‌ அவன்‌ 
பேச இயலாதவனாக இருந்தான்‌. அசுத்த ஆவிகள்‌, பேச இயலாத்‌ தன்மை, 
கேட்க இயலாத்‌ தன்மை, பார்க்க இயலாத்‌ தன்மை, சுயமாக ஊனமாக்கிக்‌ 
கொள்ளுதல்‌, கடும்வலிப்புகள்‌, உடல்‌ விரைப்படைதல்‌, பற்களைக்‌ கடித்தல்‌ 
மற்றும்‌ வாயில்‌ இருந்து நுரை தள்ளுதல்‌ ஆயெவை உட்பட (12:22; மாற்கு 
1:26; 5:5; 9:18, 25), உடல்ரீதியான எண்ணற்ற பிரச்சனைகளுக்குக்‌ காரணம 
ஈயிருந்தன. 

வசனங்கள்‌ 33, 34. இயேசுவினால்‌ பிசாசு துரத்தப்பட்ட பின்பு உடனே 
ஊமையன்‌ பேசினான்‌. மக்களின்‌ பதில்‌ செயல்‌ என்னவாக இருந்தது? முதலில்‌ 
ஜனங்கள்‌ ஆச்சரியப்பட்டனர்‌. அவர்கள்‌, இஸ்ரவேலில்‌ இப்படி ஒருக்காலும்‌ 
காணப்படவில்லை என்று கூறினர்‌. பழைய ஏற்பாடு அற்புதங்களைக்‌ கொண்டு 
நிரப்பப்‌ பட்டிருக்கையில்‌, இயேசுவினால்‌ நிகழ்த்தப்பட்ட அற்புதங்களின்‌ 
எண்ணிக்கை மற்றும்‌ பல்வகைத்தன்மை என்பது இஸ்ரவேலின்‌ வரலாற்றில்‌ 
இணையற்றதாக இருந்தது. “ஆச்சரியப்பட்டனர்‌” என்பதற்கான (14/:44771420) 
கிரேக்க வார்த்தை, “திகைப்படைந்தனர்‌” என்றும்‌ மொழிபெயர்க்கப்படுறெது, 
இது திகைப்படைகல்‌ அல்லது பயம்கலந்த ஆச்சரியத்தினால்‌ 
மேற்கொள்ளப்படுதல்‌ என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறது. இயேசுவின்‌ 
அற்புதங்களின்‌ அளவும்‌ வகையும்‌ அதிகரிக்கையில்‌, மக்கள்‌ அதிகம்‌ அதிகமாகத்‌ 
திகைப்படைந்தனர்‌. 

இரண்டாவதாக, பரிசேயரின்‌ பதில்செயல்‌, பொதுவான யூதஜனங்களின்‌ 
பதில்‌ செயலில்‌ இருந்து பெரிதும்‌ வேறுபட்டிருந்தது. அவர்கள்‌, இயேசு 
பிசாசுகளின்‌ தலைவனாலே அதாவது “பெயல்செபூலினாலே” பிசாசுகளைத்‌ 





துரத்துகிறார்‌ என்று கூறினர்‌ (காண்க 12:24; மாற்கு 3:22). பரிசேயர்கள்‌, 
பிசாசுகளைத்‌ துரத்த இயேசு கொண்டிருந்த வல்லமை, தேவனுட மிருந்தோ 
அல்லது பரிசுத்த ஆவியானவரிடம்‌ இருந்தோ வரவில்லை, ஆனால்‌ பிசாசிடம்‌ 
இருந்தே வந்தது என்று கூறினர்‌. அவர்கள்‌ குற்றச்சாட்டிற்கு, மத்தேயு 12:25- 
30ல்‌ இயேசு பதில்‌ அளித்தார்‌: 


தனக்குத்‌ தானே விரோதமாய்ப்‌ பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும்‌ 
பாழாய்ப்போம்‌; தனக்குத்‌ தானே விரோதமாய்ப்‌ பிரிந்திருக்கிற 
எந்தப்‌ பட்டணமும்‌ எந்த வீடும்‌ நிலைநிற்கமாட்டாது. சாத்தானைச்‌ 
சாத்தான்‌ துரத்தினால்‌ தனக்கு விரோதமாகத்‌ தானே பிரிவினை 
செய்றெதாயிருக்குமே; அப்படிச்‌ செய்தால்‌ அவன்‌ ராஜ்யம்‌ எப்படி 
நிலைநிற்கும்‌? நான்‌ பெயெல்செபூலினாலே பிசாசுகளைத்‌ துரத்தினால்‌, 
உங்கள்‌ பிள்ளைகள்‌ அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்‌? 
என்னோடே இராதவன்‌ எனக்கு விரோதியாயிருக்கிறான்‌; என்னோடே 
சோர்க்காதவன்‌ சிதறடிக்கிறான்‌. 


140 





இயேசுவின்‌ அற்புதங்களினுடைய ஆதாரமூலத்தைத்‌ தாக்குதல்‌ 
என்பதே, பரிசேயர்களால்‌ கூறப்பட்ட இந்தக்‌ குற்றசாட்டின்‌ தெளிவான 
விருப்பநோக்கமாக இருந்தது. அற்புதங்களை அவர்களால்‌ நேரடியாகத்‌ 
தாக்க முடியவில்லை, ஏனெனில்‌ அற்புதங்கள்‌ மிகவும்‌ எண்ணற்றவையாக 
இருந்தன, மற்றும்‌ அவற்றின்‌ காரணமாக மக்கள்கூட்டம்‌ அவரில்‌ விசுவாசம்‌ 
கொண்டிருந்தது. இருப்பினும்‌ மக்கள்‌ கூட்டம்‌ அவரில்‌ விசுவாசம்‌ 
கொண்டதா அல்லது அவரது அற்புதங்களை மாத்திரம்‌ நம்பியதா என்று நாம்‌ 
ஆச்சரியப்படுகிறோம்‌. 








மக்கள்‌ கூட்டத்தின்‌ பதில்செயலுக்குப்‌ பரிசேயர்கள்‌ அஞ்சியதால்‌, 
அவர்கள்‌ - அற்புதங்களை மறுத்தலினால்‌ அல்ல ஆனால்‌ அவற்றை 
“பிசாசுகளின்‌ தலைவன்‌” என்ற பொல்லாத ஆதாரமூலத்தின்‌ உதவியுடன்‌ 
இயேசு அற்புதங்களைச்‌ செய்கிறார்‌ என்று கூறி - இயேசுவைக்‌ கனவீனப்படுத்த 
முயற்சி செய்தனர்‌. இவ்வேளையில்‌ இயேசு, பரிசேயர்கள்‌ ஏற்படுத்தியிருந்த 
குற்றச்சாட்டைப்‌ புறக்கணித்து தமது பிரசங்க ஊழியத்தைத்‌ தொடர்ந்தார்‌ 
என்பது தெளிவு. அவர்‌ - குறைந்த பட்சம்‌, தமது ஊழியத்தின்‌ இந்த வேளையில்‌ 
- அவர்களின்‌ குற்றச்சாட்டை தமக்குச்‌ சொந்த வகையிலோ அல்லது தமது 
ஊழியத்திற்கோ ஒரு அச்சுறுத்தலாகக்‌ கருதவில்லை. 








இயேசுவின்‌ ஊழியத்தினுடைய 
தொகுப்புரை (9:35-38) 


த்‌ பின்பு, இயேசு சகல பட்டணங்களையும்‌ கிராமங்களையும்‌ சுற்றி நடந்து, 
ஜெப ஆலயங்களில்‌ உபதேசித்து, ராஜ்யத்தின்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்து, 
ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும்‌ சகல நோய்களையும்‌ 
நீக்கி, அவர்களைச்‌ சொஸ்தமாக்கினார்‌. 

அவர்‌ திரளான ஜனங்களைக்‌ கண்ட பொழுது, அவர்கள்‌ 
மேய்ப்பனில்லாத ஆடுகளைப்போலத்‌ தொய்ந்துபோனவர்களும்‌ 
சிதறப்பட்டவர்களுமாய்‌ இருந்தபடியால்‌, அவர்கள்மேல்‌ மனதுருகி, 
தம்முடைய சீஷர்களை நோக்கி: அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ 
கொஞ்சம்‌; ஆதலால்‌ அறுப்புக்கு எஜமான்‌ தமது அறுப்புக்கு வேலையாட்கள்‌ 
அனுப்பும்படி அவரை வேண்டிக்கொள்ளுங்கள்‌ என்றார்‌. 


9:35-38 வசனப்பகுதியைக்‌ குறித்து R. 1. ஃபிரான்ஸ்‌ அவர்கள்‌ பின்வருமாறு 
எழுதினார்‌: 

இவ்வசனங்கள்‌, 5-9 அதிகாரங்களில்‌ இயேசுவின்‌ ஊழியம்‌ 
பற்றிய தொகுப்புரை மற்றும்‌ 10ம்‌ அதிகாரத்தில்‌ சீஷார்களின்‌ 
[வரையறைக்குட்பட்ட] ஊழியம்‌ பற்றிய அறிமுகம்‌ என்ற இரட்டைப்‌ 
பணிப்பொறுப்பினால்‌ நிரம்பியுள்ளன. முன்னோக்கியும்‌ பின்னோக்கியும்‌ 
காணும்படிக்கும்‌, இப்புத்தகத்தின்‌ இவ்விரு பிரிவுகளுக்கு இடையில்‌ 
தொடர்ச்சியை வலியுறுத்தும்படிக்கும்‌, வார்த்தை அமைப்பு கவனத்துடன்‌ 


வடிவமைக்கப்பட்டுள்ளது. !” 
வசனம்‌ 35. இவ்வசனம்‌ ஏறக்குறைய, 4:22ன்‌ சொல்லாடலாகவே 


141 


உள்ளது. இது 5 முதல்‌ 9 வரையிலான அதிகாரங்களின்‌ உள்ளடக்கமாகச்‌ 
செயல்படுகிறது, இது இயேசுவின்‌ போதனை (அதிகாரம்‌ 5-7) மற்றும்‌ செயல்கள்‌ 
(அதிகாரம்‌ 8; 9) ஆகியவற்றை உள்ளடக்கும்‌ அலகாக இருக்கிறது. இருப்பினும்‌, 
“கலிலேயா எங்கும்‌” என்ற குறிப்பு சகல பட்டணங்களையும்‌ 
கிராமங்களையும்‌ என்று தழுவப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ 
அந்தப்‌ பகுதியில்‌ 240 பட்டணங்களும்‌ கிராமங்களும்‌ இருந்தன என்று 
யோசிப்பஸ்‌ அவர்கள்‌ மதிப்பிட்டார்‌.!”  யோரிப்பஸ்‌ அவர்களின்‌ 
சாட்சியத்தை நாம்‌ ஏற்றுக்கொண்டால்‌, மற்றும்‌ இயேசு ஒவ்வொரு நாளும்‌ 
இரண்டு பட்டணங்கள்‌ அல்லது இரண்டு கிராமங்களுக்குச்‌ சென்றிருந்தால்‌, 
அவை எல்லாவற்றிற்கும்‌ சென்று முடிப்பதற்கு, அவருக்குச்‌ சுமார்‌ நான்கு 
மாதங்கள்‌ தேவைப்பட்டிருக்கும்‌. இருப்பினும்‌ மொழிநடையை நாம்‌ 
மிகவும்‌ நேர்ப்பொருளில்‌ வலியுறுத்தக்‌ கூடாது. இயேசு கலிலேயாவில்‌ 
தமது ஊழியத்தின்போது மற்ற பல செயல்களைச்‌ செய்தார்‌ என்றும்‌ 
அவரது ஊழியத்தில்‌ இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறுகளை மத்தேயு 
குமது வாசகர்களுக்கு மாதிரியாகக்‌ கொடுத்தார்‌ என்றும்‌ தொகுப்புக்‌ 
கூற்று சுட்டிக்காண்பிக்கிறது காண்க யோவான்‌ 20:30, 31; 21:25). இயேசு 
பட்டணங்கள்‌ மற்றும்‌ கிராமங்களினூடே கடந்து செல்லுகையில்‌, அவர்களின்‌ 
ஜெப ஆலயங்களில்‌ அவர்‌ உபதேசித்து, ராஜ்யத்தின்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும்‌ சகல 
நோய்களையும்‌ நீக்கி, அவர்களைச்‌ சொஸ்தமாக்கினார்‌ (காண்க 4:23ன்‌ 
மீதான விளக்கவுரைகள்‌). 

வசனம்‌ 36. மக்களின்‌ நலம்‌ குறித்து இயேசு, ஆழமான வேர்பற்றிய 
அக்கறையைக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்களின்‌ உடல்ரீதியான நலம்‌ குறித்து 
அவர்‌ அக்கறை கொண்டிருந்தார்‌ என்று மற்ற இடங்களில்‌ நமக்குக்‌ 
கூறப்படுகிறது (14:13, 14; 15:30-82; 20:34), ஆனால்‌ இவ்விடத்தில்‌ அவரது 
அக்கறை அவர்களின்‌ ஆவிக்குரிய நலன்‌ குறித்ததாக இருந்தது. மனதுருகி 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள; வினைச்சொல்‌, வலிவார்ந்த உணர்வுகளை 
விவரிக்கப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது; (splanchna) தொடர்புடைய 
பெயர்ச்சொல்‌, வயிற்று உறுப்புகள்‌ அல்லது குடல்கள்‌ என்பதைக்‌ குறிக்கிறது. 
தொய்ந்துபோனவர்களும்‌ (/://0) என்ற கிரேக்க வினைச்சொல்‌, தொல்லைப்‌ 
படுத்தப்பட்டு இருத்தல்‌ அல்லது கடுமையாக துன்புறுத்தப்பட்டு இருத்தல்‌ 
என்ற கருத்தைக்‌ கொண்டுவருகிறது. மக்கள்‌, தாங்கள்‌ நிலைதடுமாறியது 
போல, அடைவிடம்‌ எதுமின்றி தொடர்ந்து அலைந்து கொண்டு இருப்பது 
போல நடந்துகொண்டனர்‌. அவர்கள்‌ சிதறப்பட்டவர்களுமாய்‌ (7410) 
ஆக இருந்தனர்‌. “எறிதல்‌” என்று அர்த்தப்படுத்த, இந்த வினைச்சொல்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது, ஆனால்‌ இது “கழே கடத்துதல்‌” 
அல்லது “கீழாக இட்டிருத்தல்‌” என்ற கருத்தையும்‌ கொண்டிருக்கக்‌ கூடும்‌. 
ஒருவேளை ஹேங்கர்‌ அவர்கள்‌ கருத்துரைத்தபடி, இந்தச்‌ சொற்றொடர்‌ 
“ குழப்பம்‌ அடைந்த? அல்லது “சக்தி தீர்ந்த? என்பது போன்ற சிலவற்றை 


5519 











உருவகிக்கப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 

மக்கள்‌ கூட்டத்தினர்‌ வழிகாட்டுதல்‌ இன்றி ஆவிக்குரிய 
புரிந்துகொள்ளுதலில்‌ வெறுமையானவர்களாக இருந்ததை இயேசு 
கண்டார்‌. அவர்கள்‌ மேய்ப்பனில்லாத ஆடுகளைப்போல இருந்தனர்‌ என்று 


142 


அவார்‌ விவரித்தார்‌. இந்தச்‌ சொல்விளக்கம்‌ பழைய ஏற்பாட்டில்‌ அடிக்கடி 
காணப்படுகிறது (எண்ணாகமம்‌ 27:17; 1 இராஜாக்கள்‌ 22:17; 2 நாளாகமம்‌ 
18:16; ஏசாயா 13:14; காண்க எசேக்கியேல்‌ 34:5; சகரியா 10:2; 11:5) மற்றும்‌ 
இதே கருத்து புதிய ஏற்பாட்டிலும்‌ எடுத்தாளப்படுறெது (மத்தேயு 9:36; 
மாற்கு 6:84). மேய்ப்பர்களும்‌ ஆடுகளும்‌ பழைய ஏற்பாட்டில்‌ அடிக்கடி 
ஒப்புவமையாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன(ர) (சங்கதம்‌ 23:1-6; 77:20; 78:52; 
95:7; 100:3; ஏசாயா 40:11). இயேசு தம்மைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுவதற்கு இதே 
உருவகத்தைப்‌ பயன்படுத்தினார்‌ (யோவான்‌ 10:11-16). மேய்ப்பனுக்கும்‌ 
அவனது ஆடுகளுக்கும்‌ மென்மையான மற்றும்‌ நெருக்கமான உறவு நில- 
விற்று; அவைகளை அவன்‌ பசும்புல்‌ வெளிகளுக்கு வழிநடத்திச்‌ செல்லுவான்‌, 
அவைகளை இரையாக உட்கொள்ளக்கூடிய விலங்குகளிடமிருந்து அவற்றைப்‌ 
பாதுகாப்பான்‌, மற்றும்‌ அவைகள்‌ வழிதவறிச்‌ சென்றால்‌ அவற்றைக்‌ தேடுவான்‌ 
லூக்கா 15:3-7). இயேசு “நல்ல மேய்ப்பராக” இருந்தார்‌ (யோவான்‌ 10:11; 
காண்க எபிரேயர்‌ 15:20; 1 பேதுரு 2:25; 5:4); ஆனால்‌ அந்த நாட்களின்‌ 
கூலிக்காரர்கள்‌ - பரிசேயர்கள்‌, வேதபாரகர்கள்‌ மற்றும்‌ ரபீக்கள்‌ - மந்தையைக்‌ 
கைவிட்டு, அவைகள்‌ தங்களைத்‌ தாங்களே ஆதரித்துக்‌ கொள்ளும்படி 
விட்டிருந்தனர்‌. 

வசனங்கள்‌ 37, 38. பின்பு, இயேசு ஆடுகளின்‌ உருவகத்தில்‌ இருந்து 
அறுப்பின்‌ உருவகத்திற்கு மாறினார்‌. தம்முடைய சீஷர்களை நோக்கி: அறுப்பு 
மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்‌ என்றார்‌. சமாரியாவுக்குச்‌ சென்ற ஒரு 
பயணத்தில்‌ அவர்‌ தமது க்ஷர்களிடம்‌ “இதோ, வயல்நிலங்கள்‌ இப்பொழுதே 
அறுப்புக்கு விளைந்திருக்றெதென்று உங்கள்‌ கண்களை ஏறெடுத்துப்பாருங்கள்‌” 
என்று கூறினார்‌ (யோவான்‌ 4:35). “இழந்து போனவர்களுக்காக ஜெபியுங்கள்‌” 
என்பது ஒரு நல்ல முடிவாக இருந்தபோதிலும்‌, அவர்‌ வெறுமனே 
ஜெபிக்கும்படி மாத்திரம்‌ கூறவில்லை. அதற்குப்‌ பதிலாக அவர்‌, அறுப்புக்கு 
எஜமான்‌ தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை 
வேண்டிக்கொள்ளுங்கள்‌ என்று கூறினார்‌. இயேசுவின்‌ நாட்களில்‌, “அறுப்புக்கு 
எஜமான்‌” என்பவர்‌, கூலிக்கு ஆட்களை அமர்த்தி அவர்களை வயலுக்கு 
அனுப்பும்‌ மனிதராக இருந்தார்‌. அவர்களின்‌ கூலியைக்‌ கொடுப்பதற்கும்‌ 
அவர்‌ பொறுப்பாளியாக இருந்தார்‌. இந்தத்‌ தனிமனிதர்‌, அறுப்புக்குப்‌ 
பொறுப்பாளியாக வைக்கப்பட்ட ஒரு மேஸ்திரியாக அல்லது உண்மையிலேயே 
நிலத்துக்குச்‌ சொந்தக்காரராக இருந்திருக்கலாம்‌. இயேசுவின்‌ உவமையில்‌, 
கூலியாட்களை அமர்த்தி தமது திராட்சத்‌ தோட்டத்திற்கு அனுப்பி, நாளின்‌ 
முடிவில்‌ அவர்களுக்குக்‌ கூலி கொடுத்தவர்‌, நிலத்தின்‌ சொந்தக்காரராகவே 
இருந்தார்‌ (20:1-16). இந்த சந்தர்ப்பப்‌ பொருளில்‌, தேவன்‌ (அல்லது இயேசு) 
“அறுப்புக்கு எஜமான்‌” என்று சித்தரிக்கப்பட்டுள்ளார்‌, மற்றும்‌ இந்த உலகமே 
அவரது தோட்டமாக இருக்றெது. நற்செய்தியை அறிவித்து, ஆத்துமாக்களை 
இராஜ்யத்திற்குள்‌ கொண்டுவருபவர்கள்‌ கூலியாட்களாக உள்ளனர்‌. அறுவடை 
என்ற இந்த உருவகம்‌ வேறோரு இடத்தில்‌ கடைசி நியாயத்தீர்ப்புக்குப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது (3:12; 13:24-30, 36-43; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
14:14-20). கூலியாட்களின்‌ குறைவு பற்றிக்‌ குறிப்பிட்ட பின்பு இயேசு, 
விளைந்த வயலுக்கு அனுப்புவதற்கு, தமது க்ஷர்களில்‌, குறிப்பிட்ட சிலரைத்‌ 
தேர்ந்தெடுத்தார்‌ (10:1). 








143 


௮ பாடங்கள்‌ “5444 


தடைகளைச்‌ சமாளித்தல்‌ 


(9:20-22) 

9:20-22ல்‌ இயேசுவின்‌ உடையைத்‌ தொட்ட பெண்‌ இயேசுவை 
அணுகுவதற்குப்‌ பல தடைகளை சமாளிக்க வேண்டியிருந்தது. முதலாவது 
அவள்‌, மக்கள்‌ கூட்டத்தை சமாளித்தாள்‌. மக்கள்‌ பலர்‌ இயேசுவைச்‌ “சூழ்ந்து 
நெருக்கிக்‌ கொண்டிருந்தனர்‌” லூக்கா 8:45); அவரிடம்‌ செல்லும்படிக்கு மற்ற 
பலரும்‌ மிகவும்‌ முயற்சி செய்துகொண்டி ருந்தனர்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. 
இரண்டாவது அவள்‌, வெளிப்படையாக சிறுமைப்படுத்தப்படுதலையும்‌ கடிந்து 
கொள்ளப்படுதலையும்‌ எதிர்கொண்டாள்‌; ஆனால்‌ அவள்‌ தனது பயத்தை 
வெற்றிகொண்டு, இயேசுவின்‌ உடையைத்‌ தொடும்படி அவரைப்‌ போதுமான 
அளவுக்கு நெருங்குவதற்கு, மக்கள்‌ கூட்டத்தினூடே தள்ளிக்கொண்டு, தனக்கு 
வழி ஏற்படுத்திச்‌ சென்றாள்‌. மூன்றாவது அவள்‌, சுகமாக்கப்படாது இருக்கும்‌ 
சாத்தியக்கூறை எதிர்கொண்டாள்‌. இந்த இடர்ப்பாடுகளை மேற்கொள்ள 
அவளது விசுவாசமே அவளுக்குத்‌ தைரியம்‌ கொடுத்தது (9:22). 


தேவனுடைய வல்லமையில்‌ விசுவாசம்‌ வைத்தல்‌ 
(9:27-31) 

பார்வையற்ற இரு மனிதர்கள்‌, பார்க்க விரும்பியதால்‌ இயேசுவை நாடினர்‌. 
அவர்‌ “இதைச்‌ செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா?” 
என்று கேட்டதன்‌ மூலம்‌ அவர்களின்‌ விசுவாசத்தைச்‌ சோதித்தார்‌ (9:28). அவர்‌ 
மீது அவர்கள்‌ கொண்டிருந்த விசுவாசத்தை அவர்கள்‌ உறுதிப்படுத்தினர்‌, 
மற்றும்‌ அவர்களுக்கு அவர்‌ பார்வை கொடுத்தார்‌. 

இன்றைய நாட்களில்‌ நாம்‌ தேவனுடைய வல்லமையை உண்மையிலேயே 
விசுவாசிக்கிறோமா? வெற்றிக்கு ஊக்குவிக்கும்‌ பயற்சிகளில்‌ அமெரிக்கர்கள்‌ 
ஒவ்வொரு ஆண்டும்‌ ஏராளமான பணத்தைச்‌ செலவழிக்கின்றனர்‌. இந்தப்‌ 
பயிற்சிகள்‌ பெரும்பான்மையானவற்றில்‌, மக்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
நம்பும்படி போதிக்கப்படுகின்றனர்‌. நம்மில்‌ நாம்‌ நம்பிக்கை கொள்ளுதலில்‌ 
எந்தத்‌ தவறும்‌ இல்லை; நாம்‌ அவ்வாறு நம்புவது அவசியமாகவும்‌ உள்ளது. 
இருப்பினும்‌, சில பிரச்சனைகள்‌ தாமே கையாள, நமக்குப்‌ பெரியவையாக 
உள்ளன. வெற்றிக்கு ஊக்குவிக்கும்‌ பயிற்சியில்‌, தேவனுடைய வல்லமையில்‌ 
விசுவாசம்‌ கொள்ள நமக்கு உதவுதல்‌ என்பதே நமக்கு அத்தியாவசியமானதாக 
உள்ளது. 

தேவன்‌ நம்‌ மூலமாகச்‌ செயல்படுகிறார்‌ என்று நாம்‌ விசுவாசிக்கும்போது, 
நம்மால்‌ செய்ய இயலாதவை கொஞ்சமாகவே உள்ளது. கிறிஸ்து, தாம்‌ 
விரும்பிய எல்லாவற்றையும்‌ பவுல்‌ மூலமாகச்‌ செய்ய வல்லமையுள்ளவராக 
இருந்தார்‌ என்பதைப்‌ பவுல்‌ நம்பினார்‌ (எபேசியர்‌ 3:20; பிலிப்பியர்‌ 4:13). 


144 


இதைச்‌ செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று 
விசுவாசிக்கிறீர்களா? (9:27-31) 


விசுவாசத்தின்‌ அளவு நமது சிந்தனையைக்‌ தீர்மானிக்கிறது, மற்றும்‌ நமது 
சிந்தனை நமது ஆவிக்குரிய வளர்ச்சியைத்‌ தீர்மானிக்றெது. தன்னால்‌ எதையும்‌ 
சாதிக்க இயலாது என்று நம்புகிற ஒருவர்‌ அந்த நம்பிக்கையை விட்டு மேலே 
எழும்ப மாட்டார்‌. 

தேவன்‌ நினைப்பது போல நாம்‌ நினைப்பதில்லை என்பதை நமக்கு 
நாமே நினைவூட்டிக்‌ கொள்ள வேண்டும்‌ (ஏசாயா 55:8). தேவனுடைய 
நோக்கங்களையும்‌ எதிர்பார்ப்புகளையும்‌ நாம்‌ யூகம்‌ செய்ய முயற்சிக்கும்போது, 
ஒரு தீவிரமான தவறு செய்யப்படுகிறது. “தேவன்‌ என்னிடத்தில்‌ இதை 
எதிர்பார்க்கிறார்‌ என்று நான்‌ நினைக்கவில்லை” என்பது போன்ற கூற்றுக்கள்‌ 
குவிர்க்கப்பட வேண்டும்‌. தேவன்‌ காண்பது போன்று சூழ்நிலைகளை நம்மால்‌ 
எவ்வாறு காணமுடியும்‌? முதலாவது நாம்‌, நமது சிந்தனைகளைப்‌ புதுப்பிக்க 
வேண்டும்‌ (ரோமர்‌ 12:1, 2). இரண்டாவது, தேவனுடைய சிந்தை அவரது 
வசனத்தில்‌ வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால்‌, நாம்‌ வேகாகமத்தைப்‌ படிக்க 
வேண்டும்‌. 

நமது விசுவாசத்தின்‌ அளவை நாம்‌ வளர்த்துக்கொள்வது எவ்வாறு மற்றும்‌ 
தேவனைப்‌ போன்று அதிகமாக சிந்திக்க நாம்‌ கற்றுக்கொள்வது எவ்வாறு 
என்பதை மூன்று வசனப்பகுதிகள்‌ வெளிப்படுத்துகன்றன. 

இயேசுவில்‌ விசுவாசம்‌ கொள்ணுங்கள்‌ (9:27-31). பார்வையற்ற 
இரு மனிதர்கள்‌ இயேசுவைப்‌ பின்தொடர்ந்து, தங்கள்‌ மீது இரக்கம்‌ 
காண்பிக்கும்படி அவரிடம்‌ வேண்டினர்‌. அவர்களுக்குப்‌ பார்வையை அவரால்‌ 
மீட்டுத்தரமுடியும்‌ என்று அவர்கள்‌ விசுவாசிக்ன்றனரா என்று அவர்களிடம்‌ 
அவர்‌ கேட்டார்‌, மற்றும்‌ அவர்கள்‌ “ஆம்‌ விசுவாசிக்கிறோம்‌, ஆண்ட வரே!” 
என்று பதில்‌ அளித்தனர்‌ (9:28). பின்பு அவர்களின்‌ கண்களை அவர்‌ தொட்டு, 
“உங்கள்‌ விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது” என்று கூறினார்‌ (9:29). 
உடனே அவர்கள்‌ தங்கள்‌ பார்வையைப்‌ பெற்றனர்‌. 

குணமாக்கும்‌ நிகழ்வு ஒவ்வொன்றும்‌, குணமாக்கப்படுபவரின்‌ 
விசுவாசத்கைச்‌ சார்ந்து இருக்க வில்லை. கால்‌ ஊனமாயிருந்து தனது நான்கு 
நண்பர்களால்‌ இயேசுவினிடத்தில்‌ தூக்கிச்‌ செல்லப்பட்ட மனிதர்‌, நூற்றுக்கு 
அதிபதியின்‌ வேலைக்காரர்‌ மற்றும்‌ கெதரா என்ற பகுதியில்‌ இருந்த பிசாசு 
பிடித்தவர்கள்‌ இதற்கு உதாரணங்களாக உள்ளனர்‌. 

இருப்பினும்‌, தேவனுக்கு நாம்‌ பயன்நிறைந்தவர்களாக இருத்தல்‌ என்பது, 
அவர்‌ மீது நாம்‌ கொண்டுள்ள விசுவாசத்தின்‌ அளவினால்‌ தீர்மானிக்கப்படலாம்‌. 
செய்யும்படி அவர்‌ விரும்புவது எதுவாக இருந்தபோதிலும்‌, அதை நம்மூலமாக 
நிறைவேற்றக்கூடியவராக அவர்‌ இருக்கிறார்‌ என்று நாம்‌ விசுவாசிக்க வேண்டும்‌; 
தேவனுக்கும்‌ நமக்கும்‌ கையாளுவதற்கு எந்த விஷயமும்‌ பெரியதாக 
இருப்பதில்லை (19:26). 

உண்மையான அல்லது கற்பனையான இயலாமையினால்‌, அடிக்கடி நாம்‌ 
பின்னால்‌ இழுத்துப்‌ பிடிக்கப்படுகிறோம்‌. வயதாகுதல்‌, சுகவீனம்‌ மற்றும்‌ 
திறமைக்‌ குறைவு ஆகியவை தடைகளாக இருக்கக்‌ கூடும்‌; ஆனால்‌ ஒருவர்‌, 
தாம்‌ செய்ய இயலாததைப்‌ பற்றிச்‌ சிந்திப்பதை நிறுத்தும்போது மற்றும்‌ 





145 


தேவனுடைய வல்லமையினால்‌ தான்‌ செய்யக்‌ கூடியவற்றைப்‌ பற்றிச்‌ சிந்திக்கத்‌ 
தொடங்கும்போது, “வல்லமையற்று” இருத்தலை நிறுத்துகிறார்‌. “ஆவிக்குரிய 
வகையில்‌ இயலாதவர்களாக” இருத்தல்‌ என்பது சரீரப்பிரகாரமான சவால்‌ 
களைக்‌ கொண்டிருத்தலைக்‌ காட்டிலும்‌ மிகவும்‌ மோசமானதாக உள்ளது. 

வெற்றிக்கான கதேவனுடைய ௮.0.) 1722 ணம) அமுக. 
(பிலிப்பியர்‌ 4:13). நாம்‌ செய்யும்படி தேவன்‌ கொண்டிருப்பவற்றை 
நிறைவேற்றுவதற்குப்‌ பவுல்‌ மூன்று-படிநிலைத்‌ திட்டம்‌ ஒன்றை முன்வைத்தார்‌: 
(1) “என்னைப்‌ பெலப்படுத்துறெவராலே,” (2) “எல்லாவற்றையும்‌ செய்ய,” 
(3) “எனக்குப்‌ பெலனுண்டு.” செய்யும்படி தேவன்‌ விரும்புவது எதுவாக 
இருந்தபோதிலும்‌, அதைப்‌ பவுலின்‌ மூலமாக அவர்‌ செய்யக்கூடியவராக 
இருந்தார்‌ என்பதைப்‌ பவுல்‌ விசுவாசித்தார்‌. 

தேவனுடைய இராஜ்யத்தில்‌ நமது ஊழிய நிறைவேற்றங்களுக்குத்‌ 
தேவன்‌ எல்லைகள்‌ எதையும்‌ வைப்பதில்லை. நாம்‌ செய்கிறோம்‌! “அவன்‌ 
இருதயத்தின்‌ நினைவு எப்படியோ, அப்படியே அவன்‌ இருக்கிறான்‌” 
(நீதிமொழிகள்‌ 23:7). தேவனுடைய இராஜ்யத்தில்‌ பயன்படும்‌ தன்மையில்‌ 
குறைவு பற்றி நாம்‌ கவலைப்பட்டால்‌, பிரச்சனை தேவனிடத்தில்‌ அல்ல, 
ஆனால்‌ நமது சிந்திக்கும்‌ முறையில்‌ தான்‌ உள்ளது. 

நும்‌ மூலமாகச்‌ செயல்படும்‌ தேவனுடைய வல்லமையின்மீ்‌த கவனம்‌ 
குவித்தல்‌ (எபேசியர்‌ 3:20). வசனப்பகுதியை நாம்‌ கவனமாக ஆராய்வோமாக. 

“நாம்‌ வேண்டிக்கொள்ளுகிறதற்கும்‌ நினைக்கிறதற்கும்‌” என்பது 
தேவன்‌ கொடுக்கும்‌ அளவைக்‌ காட்டிலும்‌ அதிகமாய்‌ நாம்‌ அவரிடத்தில்‌ 
கேட்க இயலாது என்பதைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. “மிகவும்‌ அதிகமாய்‌” 
என்பது, “எதிர்பார்ப்பின்‌ அளவுக்கு அப்பால்‌, அதை விட அதிகமாய்‌” 
என்று அர்த்தப்படுகிறது. செயலை நிகழ்த்துவதற்குத்‌ தேவன்‌ கொண்டுள்ள 
வல்லமையை நாம்‌ சுலபமாய்‌ எடை போட இயலாது. தேவனுடைய சித்தமும்‌ 
நமது விசுவாசமுமே நமது ஒரே வரையறைகளாக உள்ளன. “நமக்குள்ளே 
இரியைசெய்கிற வல்லமையின்படியே” என்பது தேவன்‌ தமது வல்லமையைக்‌ 
கொண்டு நம்மூலமாகச்‌ செயல்படுகிறார்‌ என்பதைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. 
“நமக்குச்‌ செய்ய வல்லவராகிய” என்பது செயலை நிகழ்த்துவதற்குத்‌ தேவன்‌ 
கொண்டுள்ள வல்லமையைப்‌ பிரதிபலிக்கிறது. “அவருக்கு” என்பது, இந்த 
அண்டத்தையும்‌ இதில்‌ உள்ள யாவற்றையும்‌ படைத்துத்‌ தாங்குகிற தேவனைக்‌ 
குறிக்கிறது. நாம்‌ சிறிதாக நினைத்து திட்டமிட்டால்‌, நாம்‌ சிறியவர்களாக 
இருப்போம்‌. இதற்கு நேர்மாறாக, நாம்‌ பெரிதாக நினைத்து திட்டமிட்டால்‌, 
நம்மால்‌ பெரியவற்றைச்‌ செய்ய முடியும்‌. தனித்தனிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ அல்லது 
சபைக்குழுமம்‌ என்ற வகையில்‌ நமது வளர்ச்சி என்பது நமது விசுவாசத்தின்‌ 
அளவினால்‌ கடை செய்யப்படுகிறது அல்லது உதவப்படுகிறது. 

முடிவை: நம்‌ மூலமாக எகையாகிலும்‌ செய்ய வேண்டும்‌ என்று 
தேவன்‌ விரும்பினால்‌, அகைச்‌ செய்ய நாம்‌ தயாராகவும்‌ மனவிருப்பமாகவும்‌ 
இருக்கும்போது, அது செய்யப்பட முடியும்‌. நமது விசுவாசமே அவருக்கு 
ஊழியம்‌ செய்வதற்கான நமது திறன்‌ வலிவைத்‌ தீர்மானிக்கிறது. 


146 


சபையின்‌ ஊழியம்‌ (9:35-38) 

பிரதான கட்டளை என்பதே சபையின்‌ ஊழியமாக உள்ளது (28:18- 
20; மாற்கு 16:15, 16). அது “இழந்துபோனகைக்‌ தேடவும்‌ இரட்சிக்கவுமே” 
என்பதாக உள்ளது லூக்கா 19:10). சபை என்ற வகையில்‌ நாம்‌ செய்யும்‌ 
வேறு எதுவும்‌ இந்த ஊழியத்திற்குக்‌ கழ்ப்பட்டதாக மாத்திரம்‌ உள்ளது. அந்த 
உண்மையை நாம்‌ அடிக்கடி நமது பார்வையில்‌ இருந்து தவற விடுகிறோம்‌. 

இயேசு நமது உதாரணமாக உள்ளார்‌ (1 பேதுரு 2:21). அவர்‌, “சகல 
பட்டணங்களையும்‌ கிராமங்களையும்‌ சுற்றி நடந்து ... ஜனங்களுக்கு 
உண்டாயிருந்த சகல வியாதிகளையும்‌ சகல நோய்களையும்‌ நீக்கி, அவர்களைச்‌ 
சொஸ்தமாக்கிய” அதே வேளையில்‌, அவர்‌ “ஜெப ஆலயங்களில்‌ உபதேசித்து, 
ராஜ்யத்தின்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்து”க்‌ கொண்டும்‌ இருந்தார்‌ (9:35). 
அவரது பிரசங்கித்தல்‌ மற்றும்‌ போதனை ஆகியவை முதன்மையானவையாக 
இருந்தன, மற்றும்‌ சகல வியாதிகளையும்‌ சகல நோய்களையும்‌ குணமாக்குதல்‌ 
என்பது துணையானதாக இருந்தது. அவரைப்‌ பற்றிய நற்சான்றுகளை 
நிலைநாட்டுதல்‌ மற்றும்‌ அவர்‌ அறிவித்த செய்தியை மதிப்பூட்டுதல்‌ என்பதே 
இந்த அற்புதங்களின்‌ முதன்மை நோக்கமாக இருந்தது. வண்டிக்கு முன்னால்‌ 
குதிரை என்ற பழமொழியைக்‌ கொண்டு நாம்‌ செயல்படக்கூடாது. நாம்‌, 
உடலுக்கு உணவளித்து அதைக்‌ குணமாக்குகையில்‌, ஆத்துமாவை நாம்‌ 
புறக்கணித்து விட முடியாது. 








ஆண்ட வரின்‌ அறுவடை (9:37, 38) 

இன்றைய நாட்களில்‌ இன்னமும்‌ அறுவடை ஏராளமாக உள்ளது, 
ஆனால்‌ வேலையாட்கள்‌ குறைவாக உள்ளனர்‌. “எண்ணற்ற பலகோடி 
மக்களுக்கு இன்னும்‌ [சுவிசேஷம்‌] எடுத்துரைக்கப்படவில்லை.” கர்த்தர்‌ 
தமது சீஷார்களுக்குக்‌ கொடுத்த கட்டளை, இன்றைக்கு சீஷர்களுக்கு 
நினைவூட்டுதலாக உள்ளது. மார்ஷல்‌ பிள்‌ அவர்கள்‌, “நாம்‌ மண்‌ பரிசோதனை 
செய்பவர்களாக இருக்கக்‌ கூடாது, ஆனால்‌ நாம்‌ விதை விதைப்பவர்களாக 
இருக்க வேண்டும்‌” என்று கூறுவது உண்டு. அவ்வாறே, உற்பத்தியின்‌ தரத்தைத்‌ 
தீர்மானிப்பது நமது பொறுப்பாக இருப்பதில்லை, ஆனால்‌ தேவன்‌ ஏராளமான 
அறுவடையைப்‌ பெற்றிருக்கும்படிக்கு நம்மால்‌ இயன்ற அளவுக்கு அதிகமாய்ச்‌ 
சேர்க்க வேண்டியதே நமது பொறுப்பாக உள்ளது. நியாயத்தீர்ப்பின்‌ நாளில்‌, 
பலன்தராத மற்றும்‌ உரிமை கோரப்படாத செடிகள்‌ வேருடன்‌ பிடுங்கப்பட்டு 
அக்கினியில்‌ வீசி எறியப்படும்‌ (13:24-30, 36-43; 15:13). 





குறிப்புகள்‌ 

Douglas R. A. Hare, Matthew, Interpretation (Louisville: John Knox Press, 1993), 105. 
2Ibid. Robert H. Mounce, Matthew, New International Biblical Commentary (Peabody, Mass.: 
Hendrickson Publishers, 1991), 86. Donald A. Hagner, Matthew 1-13, Word Biblical 
Commentary, vol. 33A (Dallas: Word Books, 1993), 248. °H. Leo Boles, 4 Commentary on the 
Gospel According to Matthew (Nashville: Gospel Advocate Co., 1936), 211. ‘William Hendriks- 
en, New Testament Commentary: Exposition of the Gospel According to Matthew (Grand Rapids, 
Mich.: Baker Book House, 1973), 430. 7Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated 


147 


Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand 
Rapids, Mich.: Zondervan, 2002), 65. Josephus Wars 3.9.5; Mishnah Baba Meftzia 6.1. ‘Mishnah 
Ketuboth 4.4. Hendriksen, 432-33. 

William Barclay, The Gospel of Matthew, vol. 1, 2d ed., The Daily Study Bible 
(Philadelphia: Westminster Press, 1958), 353. 2Jack P. Lewis, The Gospel According to Matthew, 
Part 1, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 140. °Hare, 
106. “எரிகோவில்‌ நடந்த இதே போன்ற ஒரு வரலாற்றிற்கு, காண்க மத்தேயு 20:29-34; 
மாற்கு 10:46-52; லூக்கா 18:35-43 ஆதிய வசனப்பகுதிகளைக்‌ காணவும்‌. '*Hagner, 252. 
16D, A. Carson, When Jesus Confronts the World: An Exposition of Matthew 8-10 (Grand Rapids, 
Mich.: Baker Book House, 1987), 100. 58. T. France, The Gospel According to Matthew, The 
Tyndale New Testament Commentaries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
Co., 1985), 174. Josephus Life 45. °Hagner, 260. 


148 


21 
பன்னிருவரின்‌ ஊழியம்‌ 


[10.1-25) 


முந்திய அதிகாரத்தின்‌ முடிவுரையானது 10ம்‌ அதிகாரத்திற்கு ஒரு 
முகவுரையாகவும்‌ செயல்படுகிறது: “ஆதலால்‌, அறுப்புக்கு எஜமான்‌ தமது 
அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக்கொள்ளுங்கள்‌ 
என்றார்‌” (9:38). யூத மக்களுக்கு மாத்திரமான வரையறைக்கு உட்பட்ட 
ஊழியத்திற்கு இயேசு பன்னிருவரை அனுப்பினார்‌. அவர்கள்‌, இராஜ்யம்‌ 
சமீபித்து இருப்பதைப்‌ பற்றிப்‌ பிரசங்கிக்கவும்‌, நோயாளிகளைக்‌ 
குணமாக்குதல்‌ மற்றும்‌ பிசாசுகளைத்‌ துரத்துதல்‌ ஆகியவற்றின்‌ மூலம்‌ தங்கள்‌ 
செய்தியை செல்லத்‌ தக்கதாகவும்‌ வேண்டியிருந்தது. 10ம்‌ அதிகாரத்தில்‌ 
இயேசுவின்‌ ஊழியம்‌ என்பது, மத்தேயு சுவிசேஷ விபரத்தில்‌ இரண்டாவது 
முதன்மை உரையாடலை கொண்டுள்ளது. 

இந்த அதிகாரத்தில்‌ இயேசுவின்‌ அறிவுறுத்தல்கள்‌, இஸ்ரவேல்‌ நாட்டில்‌ 
மேற்கொள்ளப்படவிருந்த வரையறைக்கு உட்பட்ட ஊழியத்தைக்‌ கொண்டு 
முதன்மையாக மட்டுப்படுத்தப்பட்டன (10:5-15, 23). இருப்பினும்‌, அவரது 
சில கட்டளைகள்‌ இயல்பாகவே மிகவும்‌ பொதுவானவையாக இருந்தன 
(10:18, 22, 26, 28, 32). இவைகள்‌ சகல மக்களினங்களுடனும்‌ பகிர்ந்து 
கொள்ளப்பட வேண்டிய கிறிஸ்துவின்‌ நற்செய்தி பற்றி கட்டளையிடப்பட்‌! 
பிரதான கட்டளையை முன்நோக்கிச்‌ சுட்டிக்‌ காண்பித்தன (28:18-20; மாற்கு 
16:15, 16; லூக்கா 24:46, 47). இந்தக்‌ கருத்தில்‌, 10ம்‌ அதிகாரம்‌ பன்னிருவரின்‌ 
ஊழியத்தையும்‌, குறிப்பிட்ட அளவிற்கு சபையின்‌ ஊழியத்தையும்‌ 
எடுத்துரைக்கிறது. ' 

மத்தேயுவின்‌ உயர்ந்த ஆர்வம்‌, வரையறைக்கு உட்பட்ட ஊழியத்தின்‌ 
மீது இருந்ததைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக, இயேசுவின்‌ அறிவுறுத்துதல்களின்‌ மீது 
இருந்ததாகக்‌ காணப்படுகிறது. சீஷர்கள்‌ புறப்பட்டுச்‌ சென்றது, அவர்களின்‌ 
ஊழியம்‌ மற்றும்‌ அவர்களின்‌ திரும்பி வருகை பற்றி உண்மையில்‌ அறிக்கை 
எதுவும்‌ ஏற்படுத்தப்படவில்லை (காண்க மாற்கு 6:12, 13, 30; லூக்கா 9:6, 10). 
இந்த உரையாடலுக்குப்‌ பின்பு இயேசு “அவர்களுடைய பட்டணங்களில்‌ 





உபகேசிக்கவும்‌ பிரசங்கிக்கவும்‌ அவ்விடம்‌ விட்டுப்‌ போனார்‌” என்று மத்தேயு 
கூறினார்‌ (11:1). 


பன்னிருவரை வரவழைத்தல்‌ (10:1-4) 


அப்பொழுது, அவர்‌ தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களையும்‌ 
தம்மிடத்தில்‌ வரவழைத்து, அசுத்த ஆவிகளைத்‌ துரத்தவும்‌, சகல 
வியாதிகளையும்‌ சகல நோய்களையும்‌ நீக்கவும்‌ அவர்களுக்கு 
அதிகாரங்கொடுத்தார்‌. 


149 


“அந்தப்‌ பன்னிரண்டு அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: 
முந்தினவன்‌ பேதுரு என்னப்பட்ட சீமோன்‌, அவன்‌ சகோதரன்‌ அந்திரேயா, 
செபெதேயுவின்‌ குமாரன்‌ யாக்கோபு, அவன்‌ சகோதரன்‌ யோவான்‌, 

பிலிப்பு, பற்தொலொமேயு, தோமா, ஆயக்காரனாயெ மத்தேயு, அல்‌ 
பேயுவின்‌ குமாரன்‌ யாக்கோபு, ததேயு என்னும்‌ மறுநாமமுள்ள லெபேயு, 

கானானியனாகிய சீமோன்‌, அவரைக்‌ காட்டிக்கொடுத்த 
யூதாஸ்காரியோத்து என்பவைக ளே. 


வசனம்‌ 1. வாழ்வின்‌ பல்வேறு வழிகளில்‌ இருந்து திரளான எண்ணிக்கையில்‌ 
சீஷர்களை இயேசு ஒன்றுகூட்டியிருந்தார்‌. அவர்களுடன்‌ அவர்‌ நேரத்தைச்‌ 
செலவிட்ட விஷயமானது, அவர்களின்‌ நடக்கை மற்றும்‌ நடத்தை 
ஆகியவற்றை உற்றுநோக்க அவருக்கு ஒரு வாய்ப்பைக்‌ கொடுத்தது. இந்தப்‌ 
பெரிய குழுவில்‌ இருந்து (காண்க லூக்கா 10:1) அவர்‌ தமக்கு நெருக்கமான 
சீஷர்கள்‌ வகையில்‌ ஒரு சிறு குழுவைத்‌ தேர்ந்தெடுத்தார்‌. “சீஷன்‌” (mahétésS) 
என்ற வார்த்தை “கற்றுக்கொள்பவர்‌” அல்லது “பின்பற்றுபவர்‌” என்று 
அர்த்தப்படுகிறது. பன்னிருவரைக்‌ தேர்ந்துகொள்ளுதல்‌ மற்றும்‌ நியமித்தல்‌ 
ஆஇயவை, மாற்கு 3:18-15 மற்றும்‌ லூக்கா 6:12, 13 ஆகிய வசனப்பகுதிகளில்‌ 
விவரிக்கப்பட்டுள்ளன. 

இந்த மனிதர்கள்‌, அவர்களின்‌ சொந்தத்‌ திறன்கள்‌, தகுதிகள்‌ 
அல்லது உண்மைத்தன்மை ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ அல்ல, 
ஆனால்‌ கர்த்தருடைய இராஜரீக சித்தம்‌ மற்றும்‌ நோக்கம்‌ ஆகியவற்றின்‌ 
அடிப்படையிலேயே தேர்ந்துகொள்ளப்பட்டனார்‌. ஜெபத்தில்‌ ஒரு இரவு 
முழுவதும்‌ அவர்‌ செலவிட்ட பின்பு அவர்கள்‌ தேர்ந்துகொள்ளப்பட்டனர்‌ 
லூக்கா 6:12). மற்ற சந்தர்ப்பங்களிலும்‌ அவர்‌ இதே போன்று செய்திருக்கலாம்‌ 
என்றாலும்‌, இயேசு இரவு முழுவதும்‌ ஜெபித்தார்‌ என்று வேதவசனங்களில்‌ 
இங்கு மாத்திரமே கூறப்பட்டுள்ளது. அந்த இரவை அவர்‌ ஜெபத்திற்கு 
ஒப்புக்கொடுத்தது, இந்த முடிவை அவர்‌ எவ்வளவு தீவிரமானதாகக்‌ கருதினார்‌ 
என்பதை நிச்சயமாக விவரிக்கிறது. இந்த மனிதர்கள்‌ வெளிப்படையான 
குறைவுகள்‌ கொண்டிருந்தனர்‌: இவர்கள்‌ ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல்‌, 
தாழ்மை, விசுவாசம்‌, ஒப்புக்கொடுத்தல்‌ மற்றும்‌ வல்லமை ஆகியவற்றில்‌ 
குறைவுபட்ட வர்களாக இருந்தனர்‌. 

மத்தேயுவின்‌ தற்போதய வசனப்பகுதி, பன்னிருவர்‌ 
தேர்ந்துகொள்ளப்பட்டு நியமிக்கப்பட்டது பற்றியும்‌ குறிக்கிறதா? வரவழைத்து 
(ஓ௦5kaleo) என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வினைச்சொல்‌, 
“விசேஷித்த பணிப்பொறுப்பு அல்லது அலுவலுக்கு அழைத்தல்‌” (காண்க 
நடபடிகள்‌ 13:2; 16:10) அல்லது “ஒருவரை அழைத்தல்‌” என்று அர்த்தப்படக்‌ 
கூடும்‌.” பிந்திய அர்த்தமானது புதிய ஏற்பாட்டில்‌ அடிக்கடி உள்ளது மற்றும்‌ 
இது இங்கு நோக்கங்கொண்ட அர்த்தமாக இருக்கலாம்‌. வேறு வார்த்தைகளில்‌ 
கூறுவதென்றால்‌, இயேசு - தாம்‌ ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருந்த - தமது 
சீஷர்களை, வரையறைக்குட்பட்ட ஊழியத்தில்‌ அனுப்புவதற்காகத்‌ தம்மிடம்‌ 
அழைத்தார்‌. 

இயேசு, கேர்ந்துகொள்ளப்பட்ட பன்னிரண்டு சீஷார்களைக்‌ 











கொண்டிருந்தார்‌ என்ற உண்மை, மாபெரும்‌ குனிச்சிறப்புள்ள 


120 


விஷயமாக உள்ளது. மைக்கேல்‌ 1. வில்க்கின்ஸ்‌ அவர்கள்‌, “பன்னிரெண்டு 
என்பது தேவனுடைய திட்டத்தில்‌ இரட்சிப்பின்‌ வரலாற்றின்‌ தொடர்ச்சியை 
அடையாளப்படுத்துறெது” என்று நினைத்தார்‌.” பழைய ஏற்பாட்டில்‌ 
பன்னிரெண்டு கோத்திரப்பிதாக்கள்‌ (ஆதியாகமம்‌ 35:22; 42:13, 32) இஸ்ரவேல்‌ 
மக்களினத்தின்‌ பன்னிரெண்டு கோத்திரங்களை (யாத்திராகமம்‌ 24:4; 28:21) 
எழும்பச்‌ செய்தனர்‌. இயேசுவின்‌ சீஷர்கள்‌ (அப்போஸ்தலர்கள்‌), “இஸ்ரவேலின்‌ 





பன்னிரண்டு கோத்திரங்களையும்‌ நியாயந்தீர்க்கிறவர்களாகப்‌ பன்னிரண்டு 
சிங்காசனங்களின்மேல்‌ வீற்றிருப்பீர்கள்‌” என்ற அவரது கூற்றில்‌ (19:28), 
பன்னிரண்டு அப்போஸ்கலர்களுக்கும்‌ பன்னிரண்டு கோத்திரங்களுக்கும்‌ 
இடையில்‌ ஒரு தொடர்பு காணப்படுகிறது. மேலும்‌ பரலோக நகரத்தின்‌ 
தரிசனத்தில்‌, அவர்களின்‌ பெயர்கள்‌ புதிய எருசலேமின்‌ அஸ்திபாரக்‌ கற்களில்‌ 
பதிந்திருந்தன (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:14). இயேசுவின்‌ சீஷர்கள்‌, 
தேவனுடைய உண்மையான மக்களான புதிய எருசலேமை (சபையை) 
எழுப்புவார்கள்‌ (ரோமர்‌ 2:28, 29; 9:6-8; கலாத்தியர்‌ 3:29; 6:16; பிலிப்பியர்‌ 
3:3; யாக்கோபு 1:1; 1 பேதுரு 1:1). சொல்லப்போனால்‌ சடையார்‌, 
“அப்போஸ்தலர்‌ தீர்ககரிசிகள்‌ என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின்மேல்‌ 
கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள்‌; அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே 
மூலைக்கல்லாயிருக்றொர்‌” (எபேசியர்‌ 2:20). 

இந்தக்‌ காலகட்டத்திற்கு முன்னர்‌ இயேசு, உண்மையில்‌ தனித்து 
ஊழியம்‌ செய்திருந்தார்‌. பன்னிருவரும்‌ திரளான மக்கள்‌ கூட்டமும்‌ அவரைப்‌ 
பின்பற்றினர்‌ - ஆனால்‌ அவர்கள்‌ பங்கேற்பாளர்களாக அல்ல, உற்றுக்‌ 
கவனிப்பவர்களாகவே பின்பற்றிவந்தனர்‌. இந்த இடத்தில்‌ இயேசு, அசுத்த 
ஆவிகளைத்‌ துரத்தவும்‌, சகல வியாதிகளையும்‌ சகல நோய்களையும்‌ நீக்கவும்‌ 
அவர்களுக்கு அதிகாரம்‌ [அல்லது “வல்லமை”]? கொடுத்தார்‌. இவ்விடத்தில்‌ 
உள்ள மொழிநடையானது, இயேசுவின்‌ ஊழியம்‌ பற்றிய முந்தின 
விவரிப்புகளின்‌ எச்சமாக உள்ளது (4:23; 9:35). 

இது வரையறை செய்விக்கப்பட்ட ஊழியமாக இருந்தால்‌, பன்னிருவரும்‌ 
கொண்டிருந்த வல்லமையானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம்‌ 
இருந்து பின்‌ ஒழிந்து போனதாக இருக்கலாம்‌: பிற்பாடு இயேசு பரலோகம்‌ 
சென்ற பின்பு, அவர்கள்‌ “பரிசுத்தஆவி [அவர்களிடத்தில்‌] வரும்போது 
[அவர்கள்‌] பெலனடைந்து” என்று அவர்களுக்கு இயேசு வாக்குத்தத்தம்‌ 
செய்திருந்தார்‌ நடபடிகள்‌ 1:8). இந்த வாக்குத்தத்தம்‌ இரண்டு 
வரங்களை உள்ளடக்கி இருந்தது: முதலாவது, பரிசுத்த ஆவியானவர்‌, 
மற்றும்‌ இரண்டாவது, அவர்களின்மீது அவர்‌ பொழியும்‌ பெலன்‌. இயேசு 
பரமேறியதற்குப்‌ பின்வந்த பெந்தெகொஸ்தே நாளில்‌ அவரது வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறிற்று (நடபடிகள்‌ 2:1-4). இந்த வல்லமை பற்றிய ஒரு விபரம்‌, 
அவர்களுக்கு முன்பே அருளப்பட்டிருந்த வல்லமையின்‌ பண்பில்‌ இருந்து 
இதை வேறுபடுத்துறெது: இம்முறை அவர்கள்‌ மற்றவர்களுக்கு ஆவியானவரின்‌ 
வரத்தைத்‌ தரக்கூடிய வல்லமை கொண்டிருப்பார்கள்‌ (நடபடிகள்‌ 8:14-19). 

வசனங்கள்‌ 2-4. இயேசு தமது அப்போஸ்தலர்களை அனுப்பும்முன்‌ 
அவர்களின்‌ பெயர்களை மத்தேயு பட்டியலிட்டார்‌. லூக்கா சுவிசேஷத்தின்படி, 
இயேசு இந்த சீஷர்களை முன்னதாகத்‌ தேர்ந்து எடுத்து [அவர்களுக்கு] 
அப்போஸ்தலர்கள்‌ என்று பேரிட்டார்‌” லூக்கா 6:13). என்று 


151 


மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை மத்தேயு சுவிசேஷத்தில்‌ 
“அப்போஸ்தலர்‌” (௦௦/௦8) இங்கு ஒரு முறைமாத்திரமும்‌, மாற்கு 
சுவிசேஷத்தில்‌ ஒன்று அல்லது இரு முறையும்‌ (மாற்கு [3:14]; 6:30), மற்றும்‌ 
யோவான்‌ சுவிசேஷத்தில்‌ ஒருமுறையும்‌ (யோவான்‌ 13:16) காணப்படுகிறது. 
புதிய ஏற்பாட்டில்‌ இவ்வார்த்தை பெரும்பான்மையும்‌, லூக்கா மற்றும்‌ பவுல்‌ 
அகியோரின்‌ எழுத்துக்களில்கான்‌ காணப்படுகிறது. “அப்போஸ்தலர்‌” என்ற 
வார்த்தை, “தேர்ந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்டவர்‌” என்று 
அர்த்தப்படுகிற ற௦512//0 என்ற வினைச்சொல்லுடன்‌ தொடர்புடையதாக 
உள்ளது. இது, தேர்ந்துகொள்ளப்பட்டு, கட்டளை தரப்பட்டு, தம்மை 
அனுப்பினவரின்‌ சார்பாகச்‌ செயல்படும்‌ அதிகாரம்‌ கொண்ட ஒரு நபரைக்‌ 
குறிக்கிறது. பன்னிருவரும்‌ “எருசலேமிலும்‌, யூதேயா முழுவதிலும்‌, 
சமாரியாவிலும்‌, பூமியின்‌ கடைசிபரியந்தமும்‌” இயேசுவுக்குச்‌ சாட்சியாக 
இருக்கும்படி அவரது சொந்தத்‌ தூதர்கள்‌ ஆயினர்‌ (நடபடிகள்‌ 1:8). அவர்களை 
இயேசு “கதம்மோடுகூட இருக்கவும்‌, பிரசங்கம்பண்ணும்படியாகத்‌ தாம்‌ 
அவர்களை அனுப்பவும்‌” தேர்ந்து கொண்டார்‌ என்று மாற்கு கூறினார்‌ 
(மாற்கு 3:14). 

இயேசுவின்‌ அப்போஸ்தலராக இருப்பதற்குக்‌ குறிப்பிட்ட தகுதிகள்‌ 
தேவைப்பட்டன. உதாரணமாக, யூதாஸ்‌ இழந்து போன அப்போஸ்கலப்‌ 








பட்டத்திற்குத்‌ தேர்ந்து கொள்ளப்படும்‌ வேட்பாளரானவர்கள்‌, “யோவான்‌ 
ஞானஸ்நானங்கொடுத்த நாள்முதற்கொண்டு, கர்த்தராகிய இயேசுவானவர்‌ 
நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள்‌ வரைக்கும்‌, அவர்‌ 
நம்மிடத்தில்‌ சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம்‌ எங்களுடனேகூட இருந்த 
மனுஷர்களில்‌ ஒருவன்‌” என்ற தகுதி பெற்று இருக்க வேண்டியிருந்தது 
நடபடிகள்‌ 1:21, 22). இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்பு 
அப்போஸ்தலர்கள்‌ அவரைக்‌ கண்டிருக்கவேண்டும்‌ (1 கொரிந்தியர்‌ 9:1) 
என்றும்‌ அவர்கள்‌ கர்த்தரால்‌ தேர்ந்துகொள்ளப்‌ பட்டனர்‌ (எபேசியர்‌ 4:11) 
என்றும்‌ மற்ற வேதவசனப்பகுதிகள்‌ சுட்டிக்காண்பிக்கன்றன.£ 

புதிய ஏற்பாட்டில்‌, அப்போஸ்கலர்களின்‌ பெயர்கள்‌ கொண்ட 
மேலும்‌ மூன்று பட்டியல்கள்‌ தரப்பட்டுள்ளன (மாற்கு 3:16-19; லூக்கா 6:14-16; 
நடபடிகள்‌ 1:18). நான்கு பட்டியல்களும்‌ ஒப்பிடப்படுகையில்‌, பெயர்களில்‌ 
கவனிக்கத்‌ தக்க வேறுபாடுகள்‌ தெளிவாகத்‌ தெரிகின்றன. இந்த வேறுபாடுகள்‌, 
மக்கள்‌ அடிக்கடி ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்களைக்‌ கொண்டிருந்தனர்‌ 
என்பதை உணர்ந்தறிதல்‌ மூலம்‌ சுலபமாக விளக்கப்படலாம்‌. பட்டியல்களில்‌ 
பெயர்களின்‌ வரிசை முறைமையும்‌ சற்றே வேறுபடுகிறது. 

எல்லாப்‌ பட்டியல்களிலும்‌ பேதுரு என்று இயேசு பெயரிட்ட சீமோன்‌ 
என்பவர்‌ முந்தினவராக இருக்கிறார்‌. சுவிசேஷங்களிலும்‌ நடபடிகளின்‌ 
தொடக்க அதிகாரங்களிலும்‌, அவரே அப்போஸ்தலர்கள்‌ யாவரையும்‌ 
நடத்தியவராக நின்றார்‌ என்பது தெளிவாகிறது. மத்தேயுவின்‌ பட்டியலில்‌, 
பேதுருவைத்‌ தொடர்ந்து அவன்‌ சகோதரன்‌ அந்திரேயா என்பவர்‌ 





குறிப்பிடப்படுகிறார்‌. இம்மனிதர்கள்‌ தங்கள்‌ மீன்படி வலைகளைப்‌ 
பழுதுநீக்கிக்‌ கொண்டிருந்தபோது, அவர்களை அமைத்த நிகழ்ச்சி இந்த 
சுவிசேஷத்தின்‌ முற்பகுதியில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளது (காண்க 4:18-20ன்‌ 
மீதான விளக்கங்கள்‌). அடுத்து, செபெதேயுவின்‌ குமாரன்‌ யாக்கோபு, அவன்‌ 


152 


சகோதரன்‌ யோவான்‌ ஆகியோரின்‌ பெயர்கள்‌ பட்டியலிடப்பட்டுள்ளது. 
இம்மனிதர்களுக்கு இயேசு, “இடிமுழக்கமக்களென்று அர்த்தங்கொள்ளும்‌ 
பொவனெர்கேஸ்‌ என்கிற” பட்டப்‌ பெயர்‌ கொடுத்திருந்தார்‌ (மாற்கு 
3:17). இவர்களை அழைத்த நிகழ்வும்‌ மத்தேயு சுவிசேஷத்தில்‌ பதிவு 
செய்யப்பட்டுள்ளது (காண்க 4:21, 22 மீதான விளக்கங்கள்‌). பேதுரு, யாக்கோபு 
மற்றும்‌ யோவான்‌ ஆகியோர்‌, கிறிஸ்துவை நெருங்கிப்‌ பின்பற்றினர்களாக 
இருந்தனர்‌ என்பது தெளிவு. இந்த மூவரும்‌ “உள்வட்டத்தினர்‌” என்று 
பெயரிடப்பட்டிருந்தனர்‌, ஏனெனில்‌ யவீருவின்‌ மகள்‌ உயிரோடு எழுப்பட்டது 
(மாற்கு 5:37), மறுரூபமானது (17:1) மற்றும்‌ கெத்செமெனே தோட்டம்‌ (26:32) 
ஆகியவற்றில்‌ இயேசுவுடன்‌ இருக்கும்‌ சிலாக்கியத்தை இவர்கள்‌ மாத்திரமே 
கொண்டி ருந்தனர்‌. 

யோவான்‌ சுவிசேஷத்தில்‌ பிலிப்பு என்பவர்‌ பல முறை குறிப்பிடுகிறார்‌ 
(யோவான்‌ 1:44-46; 6:5-7; 12:20-22; 14:8). பேதுரு மற்றும்‌ யோவான்‌ 
ஆகியோரைப்‌ போன்றே இருவரும்‌ பெத்சாயிதா என்ற ஊரைச்‌ சேர்ந்தவராக 
இருந்தார்‌ (யோவான்‌ 1:44). இவரே நத்தானியேலை இயேசுவிடம்‌ 
கூட்டிக்‌ கொண்ட வந்தவரும்‌ ஆவார்‌ (யோவான்‌ 1:45, 46) அடுத்ததாக 
பற்தொலொமேயு வருவதால்‌ அவர்‌ நத்தானியேல்‌ போன்ற அதே 
நபராகத்தான்‌ இருக்கிறார்‌ என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌ (யோவான்‌ 1:45; 
21:2). “பற்தொலொமேயு” என்ற பெயர்‌, அவர்‌ “தொலொமேயு” என்ற 
பெயர்கொண்ட மனிதரின்‌ மகன்‌ என்ற வகையில்‌ அடையாளப்படுத்தி 
இருக்கலாம்‌.” தோமாவும்கூட “திதிமு” என்று அழைக்கப்பட்டார்‌ (யோவான்‌ 
11:16; 20:24; 21:2); “கோமா” என்பது அரமாயிக்‌ மொழிப்பெயரில்‌ இருந்து 
வருகிறது, “திதிமு” என்பது அதற்குச்‌ சமானமான கிரேக்கச்‌ சொல்லாக 
உள்ளது; இவ்விரு பெயார்களுமே “இரட்டை” என்று அர்த்தப்படுகின்றன. 
இவ்விரு பெயர்களுமே, இவர்‌ தம்முடன்‌ பிறந்த இரட்டையர்‌ ஒருவரைக்‌ 
கொண்டிருந்தார்‌ என்று சிலர்‌ யூகிக்கும்படி வழிநடத்தியுள்ளன. 
ஆயக்காரனாகிய மத்தேயு, “லேவி” என்றும்‌ அறியப்பட்டிருந்தார்‌ (மாற்கு 
2:14), இவர்‌ தமது ஆயத்துறையில்‌ இருக்கையில்‌, சீஷராகும்படி இயேசுவினால்‌ 
அழைக்கப்பட்டார்‌ (காண்க 9:9ன்‌ மீதான விளக்கங்கள்‌). 

யாக்கோபு, அல்பேயுவின்‌ குமாரன்‌ என்று குறிப்பிடப்பட்டார்‌. இது 
ஒருவேளை யோவானின்‌ சகோதரரும்‌ செபதேயுவின்‌ குமாரருமான, 
யாக்கோபு என்ற அவரது பிரசித்திபெற்ற எதிர்த்துணையாளியிட மிருந்து 
அவரை வித்தியாசப்படுத்துவதற்காகக்‌ குறிப்பிடப்பட்டிருக்கலாம்‌. இவர்‌ 
“சின்ன யாக்கோபு” என்று அழைக்கப்பட்ட (மாற்கு 15:40) அதே மனிதராக 
இருந்திருக்கலாம்‌. ததேயு என்பவர்‌ அப்போஸ்தலர்களின்‌ பிற பட்டியல்களில்‌ 
லூக்கா 6:16; நடபடிகள்‌ 1:18) “யாக்கோபின்‌ சகோதரனாகிய யூதா” என்று 
அழைக்கப்பட்ட அதே மனிதராக இருந்தார்‌. ஒருவேளை “ததேயு” என்பது 
அவரை யூதாஸ்காரியோத்தாக நினைத்துக்‌ குழப்பிக்கொள்ளக்‌ கூடாது 
என்பதற்காக மத்தேயு மற்றும்‌ மாற்கு ஆகியோரால்‌ பயன்படுத்தப்பட்ட 
பெயராக இருக்கலாம்‌; ஒரு இடத்தில்‌ இவரை யோவான்‌, 
“ஸ்காரியோத்தல்லாத யூதா” என்று குறிப்பிட்டார்‌ (யோவான்‌ 14:22). சில 
பழைய கையெழுத்துப்‌ பிரதிகளில்‌, “ததேயு” (10:3; மாற்கு 3:18) என்பதற்குப்‌ 
பதிலாக “லெபேயு” என்றுள்ளது. செலோத்தே என்னப்பட்ட சீமோன்‌ 





153 


இவ்வசனப்பகுதியில்‌ கானானியனாகிய சீமோன்‌ என்று மிகவும்‌ நேர்மறையாகக்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளார்‌. ஜேக்‌ 1. லூயிஸ்‌ அவர்கள்‌, “ கானானியன்‌” என்பது, 
வைராக்கியமாயிருத்தல்‌” என்று அர்த்தப்படுறெ மாச, என்ற எபிரெய 
வார்த்தையில்‌ இருந்து தரவமழைக்கப்படுகிறது என்று விளக்கப்படுத்தினார்‌. 1? 
இவரைப்‌ பற்றி விவரிப்பதற்கு லூக்கா, “செலோத்தே” என்று மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுள்ள 2௪10165 கிரேக்க வார்த்தையைப்‌ பயன்படுத்தினார்‌ (லூக்கா 6:15; 
நடபடிகள்‌ 1:13). 

யூதாஸ்காரியோத்து என்ற பெயர்‌, இது உட்படுத்தப்படாத 
நடபடிகள்‌ 1:13ஐத்‌ தவிர, மற்ற ஓவ்வொரு பட்டியலிலும்‌ கடைசியாகக்‌ 
காணப்படுகிறது. அவருக்குப்‌ பதிலாக மத்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டதைப்‌ 
பதிவு செய்துள்ள நடபடிகள்‌ 1:25, 26ல்‌ அவர்‌ இயேசுவைக்‌ 
காட்டிக்கொடுத்தது குறிப்பிடப்பட்டுள்ளது. “ஸ்காரியோத்‌” என்ற 
வார்த்தை யூகாவில்‌ அமைந்திருந்த ஒரு நகரான “கிரியோத்தைச்‌ சேர்ந்த 
மனிதர்‌” என்று அர்த்தப்படலாம்‌ (யோசுவா 15:25).11 அது உண்மையாக 
இருந்தால்‌, யூதாஸ்‌ ஒருவார்‌ மாத்திரமே கலிலேயாவில்‌ இருந்து வந்திராத 
ஒரே அப்போஸ்தலராக இருந்தார்‌ என்றாகிறது. இவ்வார்த்தையின்‌ மற்ற 
விளக்கங்கள்‌ பின்வரும்‌ கருத்துக்களைத்‌ தெரிவிக்கின்றன: “சதிக்கொலையாளி, ” 
“காட்டிக்கொடுப்பவர்‌, ” “சிவந்தநிறமுள்ளவர்‌, ” “செம்முடித்தலையர்‌, ” 


5512 





“சிகப்புச்‌ சாயம்‌ பூசிக்கொள்பவர்‌” மற்றும்‌ “தோல்‌ பையைச்‌ சுமப்பவர்‌. 
பழங்காலக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌. பல, இவரது தந்தையை “மோன்‌ 
ஸ்காரியோத்‌” என்று குறிப்பிடுகின்றன (யோவான்‌ 6:71). யூதாஸ்‌ ஒரு 
திருடராயிருந்தார்‌ (யோவான்‌ 12:6) இவர்‌ கர்த்தரைக்‌ காட்டிக்கொடுத்தார்‌. 
ஒரு சந்தர்ப்பத்தில்‌ இவரைப்‌ பற்றி இயேசு, “பன்னிருவராகிய உங்களை நான்‌ 
தெரிந்துகொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும்‌ ஒருவன்‌ பிசாசாயிருக்கிறான்‌” 
என்று கூறினார்‌ (யோவான்‌ 6:70, 71). 

இந்தப்‌ பன்னிரண்டு மனிதர்களும்‌ பல்வேறு பின்னனிகளில்‌ இருந்து 
வந்தபோதிலும்‌, இவர்களை இயேசு தேர்ந்துகொண்டார்‌. இவர்கள்‌ 
பொதுவானவையாக அதிகமானவற்றைக்‌ கொண்டிருந்தபோதிலும்‌, 
மாறுபட்ட உணர்வுக்கூறுகளையும்‌ மனநிலைகளையும்‌ கொண்டிருந்தனர்‌. 
பேதுரு அடிக்கடி, தாம்‌ நினைக்கும்‌ முன்பே பேசியவராக, ஆர்வமிக்க 
வகையில்‌ எதிலும்‌ நன்மையே காண்பவராக இருந்தார்‌ (14:28; 26:33, 35). 
தோமா தமக்குப்‌ போதிக்கப்பட்ட வற்றை ஏற்றுக்கொள்ளும்‌ முன்பு, அதற்கான 
நிரூபணத்தை விரும்பியவராக, எதிலும்‌ தீயவற்றையே காண்பவராக (சிலர்‌ 
இதை நடைமுறைக்‌ கோட்பாடு என்கின்றனர்‌) இருந்தார்‌ (யோவான்‌ 
11:16; 20:24, 25). செலோத்தே என்னப்பட்ட சீமோன்‌, ரோமர்களுக்கும்‌, 
அவர்களின்‌ பொம்மை அரசர்களுக்கும்‌, ஏரோதுகளுக்கும்‌, வெறுக்கப்பட்ட 
ஆயக்காரர்களுக்கும்‌ எதிராக வாக்குறுதி எடுத்துக்கொண்ட விரோதியாக 
இருந்தார்‌. இதற்கு நேரெதிராகப்‌ பிற்பாடு அவர்‌, ஆயக்காரராக இருந்த 
மத்தேயுவின்‌ சக அப்போஸ்தலர்‌ ஆனார்‌. பல்வேறு தனிநபர்களை எடுத்து 
அவர்களை ஐக்கியப்பட்ட சுவிசேஷ ஊழியப்படையாக உருவாக்க 
முடிந்த பண்பில்‌ இயேசுவின்‌ மாபெரும்‌ தன்மை காணப்படுகிறது. ஓன்றாக 
சேர்ந்து அவர்கள்‌, “உலகத்தைக்‌ கலக்குகிறவா்களானார்கள்‌” (காண்க 
நடபடிகள்‌ 17:6; KIV). 


154 


பன்னிருவருக்குக்‌ கட்டளை கொடுத்தல்‌ (10:5-15) 


இந்தப்‌ பன்னிருவரையும்‌ இயேசு அனுப்புகையில்‌, அவர்களுக்குக்‌ 
கட்டளையிட்டுச்‌ சொன்னது என்னவென்றால்‌: நீங்கள்‌ புறஜாதியார்‌ 
நாடுகளுக்குப்‌ போகாமலும்‌, சமாரியர்‌ பட்டணங்களில்‌ பிரவேசியாமலும்‌, 

“காணாமற்போன ஆடுகளாகிய இஸ்ரவேல்‌ வீட்டாரிடத்திற்குப்‌ 
போங்கள்‌. 

“போகையில்‌, பரலோகராஜ்யம்‌ சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள்‌. 

£வியாதியுள்ளவர்களைச்‌ சொஸ்தமாக்குங்கள்‌, குஷ்டரோகிகளைச்‌ 
சுத்தம்பண்னுங்கள்‌, மரித்தோரை எழுப்புங்கள்‌, பிசாசுகளைத்‌ துரத்துங்கள்‌; 
இலவசமாய்ப்‌ பெற்றீர்கள்‌, இலவசமாய்க்‌ கொடுங்கள்‌. 


“உங்கள்‌ கச்சைகளில்‌ பொன்னையாவது வெள்ளியையாவது 
செம்பையாவது. 
வழிக்காகப்‌ பையையாவது, இரண்டு அங்கிகளையாவது, 


பாதரட்சைகளையாவது, தடியையாவது தேடி வைக்க வேண்டாம்‌; 
வேலையாள்‌ தன்‌ ஆகாரத்துக்குப்‌ பாத்திரனாயிருக்கிறான்‌. 

11எந்தப்பட்டணத்திலாவதுகிராமத்திலாவதுநீங்கள்‌ பிரவேசிக்கும்போது, 
அதிலே பாத்திரமானவன்‌ யாரென்று விசாரித்து, நீங்கள்‌ புறப்படுமளவும்‌ 
அவனிடத்தில்‌ தங்கியிருங்கள்‌. 

ஒரு வீட்டுக்குள்‌ பிரவேசிக்கும்போது அதை வாழ்த்துங்கள்‌. 

அந்த வீடு பாத்திரமாயிருந்தால்‌, நீங்கள்‌ கூறின சமாதானம்‌ அவர்கள்‌ 
மேல்‌ வரக்கடவது; அபாத்திரமாயிருந்தால்‌ நீங்கள்‌ கூறின சமாதானம்‌ 
உங்களிடத்திற்குத்‌ இரும்பக்கடவது. 

14ஏவனாகி லும்‌ உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும்‌, உங்கள்‌ 
வார்த்தைகளைக்‌ கேளாமலும்‌ போனால்‌, அந்த வீட்டையாவது 
பட்டணத்தையாவது விட்டுப்‌ புறப்படும்போது, உங்கள்‌ கால்களில்‌ படிந்த 
தூசியை உதறிப்போடுங்கள்‌. 

“நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்தப்‌ பட்டணத்திற்கு 
நேரிடுவதைப்பார்க்கலும்‌ சோதோம்‌ கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது 
இலகுவாயிருக்கும்‌ என்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


இயேசு தமது அப்போஸ்தலர்களை அழைத்துக்‌ கட்டளையிட்ட கைப்பற்றி 
(10:1) அறிக்கை செய்து, அவர்களின்‌ பெயர்களை கொடுத்த பின்பு (10:2-4), 
அவர்களின்‌ வரையறைக்குட்பட்ட ஊழியத்திற்கு இயேசுவின்‌ குறிப்பான 
அறிவுறுத்தல்களை மத்தேயு உள்ளடக்கனார்‌ (10:5-15). 

வசனங்கள்‌ 5, 6. அப்போஸ்தலர்கள்‌ கிளம்பிச்‌ சென்றது பற்றியோ, 
அவர்களின்‌ ஊழியப்பணி பற்றியோ அல்லது அவர்கள்‌ திரும்பி வந்தது 
பற்றியோ, திட்டவட்டமான குறிப்புகள்‌ எதுவும்‌ தரப்படவில்லை. 
மத்தேயு இந்தப்‌ பன்னிருவரையும்‌ இயேசு அனுப்புகையில்‌, அவர்களுக்குக்‌ 
கட்டளையிட்டுச்‌ சொன்னது என்னவென்றால்‌ என்று மாத்திரம்‌ எழுதினார்‌. 
“அனுப்புகையில்‌” என்று மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ள (80௦512//6) கிரேக்க 
வார்த்தை “அப்போஸ்தலர்‌” என்ற பெயர்ச்சொல்லுடன்‌ தொடர்புடையதாக 
உள்ளது. மாற்கு 6:7ம்‌ வசனம்‌, அப்போஸ்தலர்கள்‌ “இருவர்‌ இருவராக” 


155 


அனுப்பப்‌ பட்டனர்‌ என்று சுட்டிக்காண்பிக்கிறது. “கட்டளையிட்டு” என்று 
குரவழைக்கப்பட்ட (0௭௭1221/0) வினைச்சொல்‌, புதிய ஏற்பாட்டில்‌ முப்பதுக்கும்‌ 
அதிகமான முறைகள்‌ காணப்படுகிறது மற்றும்‌ இது பல்வேறு வகைகளில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது ஒரு இராணுவச்‌ சொற்றொடராக, 
சட்டரீதியான சொற்றொடராக, ஓழுக்கரீதியான  சொற்றொடராக, 
மருத்துவரீதியான சொற்றொடராக மற்றும்‌ தர அளவை அல்லது நுட்பங்களை 
ஏற்றுக்கொள்வதற்கான குறிப்பாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது 
கடமைக்குக்‌ கட்டுப்பட்டு இருத்தல்‌ என்ற கருத்தைக்‌ கொண்டுள்ளது. 
கட்டளையிடப்பட்ட நபர்‌ கழ்ப்படிதலுடன்‌ இருக்கும்படி அறைகூவல்‌ 
விடப்பட்டார்‌. 





இயேசு நீங்கள்‌ புறஜாதியார்‌ நாடுகளுக்குப்‌ போகாமலும்‌, சமாரியர்‌ 
பட்டணங்களில்‌ பிரவேசியாமலும்‌, காணாமற்போனஆடுகளாகியஇஸ்ரவேல்‌ 
வீட்டாரிடத்திற்குப்‌ போங்கள்‌ என்று பன்னிருவருக்குக்‌ கட்டளையிட்டார்‌. 
இந்தக்‌ கட்டுப்பாடு சுவிசேஷப்‌ புத்தகங்களில்‌ வேறு எவ்விடத்திலும்‌ 
திரும்பக்‌ கூறப்படவில்லை. இது எழுபது பேருக்குக்கூட தேவைப்படவில்லை. 
இயேசு தமது அப்போஸ்தலர்களை, “தாம்‌ போகும்‌ சகல பட்டணங்களுக்கும்‌ 
இடங்களுக்கும்‌ ... அனுப்பினார்‌” (லூக்கா 10:1). அப்போஸ்தலர்கள்‌ மீது அவர்‌ 
வைத்த கட்டுப்பாடு, அவர்‌ தமது சொந்த ஊழியத்தை விவரிக்கும்‌ வகைக்குப்‌ 
பொருத்தமாயிற்று. அவர்‌, “காணாமற்போன ஆடுகளாகிய இஸ்ரவேல்‌ 
வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனேயன்றி, மற்றப்படியல்ல” என்று 





கூறினார்‌ (15:24). இந்த ஒப்புவமை, தேவனுடைய மக்களை மலைகளின்‌ மீது 
சிதறி அலையும்‌ ஆடுகளாகச்‌ சித்தரித்தது (காண்க ஏசாயா 58:6; ஏரேமியா 
20:6; எசேக்கியேல்‌ 34:11-16; 1 பேதுரு 2:25). ராபர்ட்‌ 11. மவுன்ஸ்‌, “இந்த 
மறுகூட்டுதலை, மேசியாவின்‌ காலத்தினுடைய உதயம்‌” என்பதாகக்‌ 
கண்டார்‌.” 

இயேசுவின்‌ வழிகாட்டுதல்கள்‌, யூத மக்களிடம்‌ மாத்திரம்‌ செல்லும்படி 
பன்னிருவரைக்‌ கட்டுப்‌ படுத்திற்று. வில்லியம்‌ பார்க்ளே அவர்கள்‌, “அவர்கள்‌ 
வடக்கே சீரியாவுக்குச்‌ செல்ல இயலாதிருந்தனர்‌, அல்லது கிழக்கில்‌ அவர்கள்‌ 
பெருமளவு புறஜாதிப்‌ பகுதியாக இருந்த தெக்கப்போலிக்கும்கூடப்‌ 
போக இயலாதிருந்தனா்‌” என்று குறிப்பிட்டார்‌. மேலும்‌ அவர்கள்‌, 
தெற்கே, “சமாரியாவின்‌ எந்த நகருக்குள்ளும்‌ நுழைதலில்‌” இருந்தும்‌ தடை 
செய்யப்பட்டிருந்தனர்‌. “பன்னிருவரின்‌ முதல்‌ பயணத்தை கலிலேயாவிற்குள்‌ 
மட்டுப்படுத்துதல்‌ என்பதே ... இந்தக்‌ கட்டளையின்‌ செயல்விளைவாக 
இருந்தது.” 10:23ல்‌ இயேசு, அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ பட்டணங்களுக்குச்‌ 
“செல்வார்கள்‌ என்றார்‌, இது கலிலேயாவைக்‌ காட்டிலும்‌ சற்று அதிகமான 
பகுதிகளை உள்ளடக்கும்‌.” 

அப்போஸ்தலர்கள்‌ மீது இந்த வரையறைகள்‌ வைக்கப்பட்டது ஏன்‌? பல 
பதில்கள்‌ தரப்பட முடியும்‌: (1) யூதர்களுக்கும்‌ புறஜாதியாருக்கும்‌ இடையிலும்‌, 
யூதர்களுக்கும்‌ சமாரியார்களுக்கும்‌'* இடையிலும்‌ நிலவிய முன்தப்பெண்ணங்கள்‌ 
மிகவும்‌ பெரிதாயிருந்தது. எல்லா மக்களுக்கும்‌ இரட்சிப்பைக்‌ கொண்டுவருதல்‌ 
என்பதே இயேசுவின்‌ ஊழியமாயிருந்தது என்பதை ஒருவர்‌ நினைவில்‌ வைக்க 
வேண்டும்‌. நிறைவாக அவர்‌ தமது சீஷர்களை “சகல ஜாதிகளிடத்திற்கும்‌” 
மற்றும்‌ “சர்வ சிருஷ்டிக்கும்‌” அனுப்பினார்‌ (28:19; மாற்கு 16:15). (2) வரவிருந்த 


126 


[1] 


இராஜ்யத்திற்கு யூதர்கள்‌ அதிகம்‌ ஆயத்தமாக இருந்தனர்‌. “அறுவடைக்குத்‌ 
தயாராக இருந்த விளைச்சலின்‌ பகுதிக்கு மாத்திரம்‌ வேலையாட்களை 
அனுப்புதல்‌” மிகச்சிறந்ததாக இருந்தது.” (8) அப்போஸ்தலர்களின்‌ 
நேரம்‌ எல்லைக்கு உட்பட்டதாக இருந்தது; இந்த வேளையில்‌ அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ நாட்டின்‌ எல்லா நகரங்களிலும்கூட ஊழியம்‌ செய்து முடிக்க 
இயலாதிருந்தனர்‌. (4) இரட்சிப்பு “முன்பு யூதரிலும்‌ பின்பு கிரேக்கரிலும்‌” 
(ரோமர்‌ 1:16) ஏற்பட வேண்டியதாக இருந்தது. சுவிசேஷத்தை முதலில்‌ 
யூதர்கள்‌ கேள்விப்படும்‌ வாய்ப்பைக்‌ கொண்டிராத வரையில்‌ அது புறஜாதி 
களுக்குப்‌ பிரசங்கிக்கப்படாததாக இருக்க வேண்டியதாயிற்று நடபடிகள்‌ 10). 

வசனம்‌ 7. அப்போஸ்கலா்களுக்கு அவர்களின்‌ ஊழியம்‌ மாத்திரமல்ல, 
ஆனால்‌ அவர்கள்‌ தர வேண்டிய செய்தியும்‌ கொடுக்கப்பட்டது. அவர்கள்‌ 
பிரசங்கிக்கப்‌ போகையில்‌, அவர்கள்‌ பரலோகராஜ்யம்‌ சமீபித்திருக்கிறது 
என்று மக்களிடம்‌ கூறவேண்டி இருந்தது. இது அவர்களின்‌ மையச்‌ செய்தியாக 
இருக்கையில்‌, இது அர்த்தப்படுத்தியது என்பதை அவர்கள்‌ விபரமாக விளக்க 
வேண்டி இருந்தது என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. இது யோவானும்‌ இயேசுவும்‌ 
பிரசங்கித்திருந்த அதே செய்தியாக இருக்க வேண்டியது அவசியமாகும்‌ (3:2; 
4:17 ஆதியவற்றின்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). இராஜ்யம்‌ “சமீபித்து 
இருந்தது” என்று கூறுதல்‌, அது இன்னும்‌ வரவில்லை, ஆனால்‌ விரைவாக 
நெருங்கிக்‌ கொண்டிருந்தது என்று அர்த்தப்படுத்திற்று. இந்த அறிவிப்பிற்கு ஒரு 
சில ஆண்டுகளுக்குப்‌ பின்பு, இராஜ்யம்‌ இயேசுவின்‌ தீர்க்கதரிசனத்தின்படி - 
வல்லமையுடன்‌ - வந்தது (மாற்கு 9:1; நடபடிகள்‌ 1:8; 2:1-4, 29-36). இராஜ்யம்‌ 
இன்னும்‌ வரவில்லை என்றோ அல்லது அது தொலைவான எதிர்காலத்தில்‌ 
வருகிறது என்றோ ஒருவர்‌ கூறுதலானது, புதிய ஏற்பாட்டின்‌ அதிகாரம்‌ மிக்க 
போதனைகளை மறுத்தலாக உள்ளது (1 கொரிந்தியர்‌ 15:24, 25; கொலோசெயர்‌ 
1:13; எபிரெயர்‌ 12:28; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:9; காண்க 6:10ன்‌ மீதான 
விளக்கங்கள்‌). 

















வசனம்‌ 8. அப்போஸ்தலர்கள்‌ பிரசங்கிக்க வேண்டியது மாத்திரமின்றி, 
சுவிசேஷத்தின்‌ பரிவிரக்கத்கைக்‌ காண்பிக்கும்‌ வகையில்‌ அவர்கள்‌ அற்புதங்களை 
நிகழ்த்த வேண்டியும்‌ தங்கள்‌ உண்மைத்தன்மைக்கு உறுதிப்பாட்டை 
அளிக்க வேண்டியும்‌ இருந்தது; அவர்கள்‌  வியாதியுள்ளவர்களைச்‌ 
சொஸ்தமாக்கி, குஷ்ட ரோகிகளைச்‌ சுத்தம்பண்ணி, மரித்தோரை எழுப்பி, 
பிசாசுகளைத்‌ துரத்துவார்கள்‌. இயேசு ஏற்கனவே வியாதியுள்ளவர்களைக்‌ 
குணமாக்கி இருந்தார்‌ (4:23, 24; 8:5-16; 9:1-8, 20-22, 27-31, 35), மரித்தோரை 
எழுப்பியிருந்தார்‌ (9:18-26), ஒரு தொழுநோயாளியைச்‌ சுத்தமாக்கியிருந்தார்‌ 
(8:1-4) மற்றும்‌ பிசாசுகளைத்‌ துரத்தி இருந்தார்‌ (4:24; 8:16, 28-34; 9:32-34). 
அப்போஸ்தலர்கள்‌ இயேசுவின்‌ அடிச்சுவடுகளில்‌ நடப்பார்கள்‌. 

இந்த அற்புதங்கள்‌, அப்போஸ்தலர்களின்‌ செய்தியை 
உறுதிப்படுத்தும்‌ அடையாளங்களாகப்‌ பயன்படும்‌ (மாற்கு 16:17, 18; 
எபிரெயர்‌ 2:3, 4). அவைகள்‌ அவர்களின்‌ வல்லமையைச்‌ செயல்விளக்கப்படுத்தும்‌ 
நோக்கத்திற்காக மாத்திரம்‌ நிகழ்த்தப்படுபவையாக இருக்காது. மாறாக, 
அவர்களுடைய அந்த செய்தியானது தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை 
உறுதிப்படுத்துவதற்காகவே நிகழ்த்தப்பட்டது. பன்னிருவரும்‌ - பிற்பாடு 
எழுபது பேரும்‌ - வியாதியுள்ளவர்களைக்‌ குணமாக்கவும்‌ பிசாசுகளைத்‌ 





157 


துரத்தவும்‌ கூடியவர்களாக இருந்தனர்‌ என்பது மற்ற சுவிசேஷ விபரங்களில்‌ 
இருந்து தெளிவாகிறது (மாற்கு 6:12, 13; லூக்கா 9:6; 10:17). மற்றும்‌ நடபடிகள்‌ 
புத்தகம்‌, அப்போஸ்தலர்கள்‌ மரித்தோரில்‌ இருந்து உயிரோடு எழுப்பும்‌ இரு 
உதாரணங்களைப்‌ பதிவு செய்துள்ளது (நடபடிகள்‌ 9:36-43; 20:9-12). 

இயேசு குமது அப்போஸ்தலர்களிடத்தில்‌, இலவசமாய்ப்‌ 
பெற்றீர்கள்‌, இலவசமாய்க்‌ கொடுங்கள்‌ என்று கூறினார்‌. அவர்கள்‌ 
எவ்வித செலவும்‌ இன்றி அற்புத வல்லமையைப்‌ பெற்றுக்கொண்டனர்‌. 
அது இலவசமாகப்‌ பொழியப்பட்டது, மற்றும்‌ அவர்கள்‌ அது 
தேவைப்படுபவர்களுக்கு இலவசமாகக்‌ கொடுக்க வேண்டியிருந்தனர்‌. 
வஞ்சிப்பவர்கள்‌ பெரிய வல்லமைகளைக்‌ கொண்டிருப்பதாக நடித்தனர்‌, மற்றும்‌ 
அவர்கள்‌ சொந்த ஆதாயத்திற்காகத்‌ தங்கள்‌ வஞ்சனைகளைப்‌ பயன்படுத்தினர்‌ 
(காண்க 7:15-23). மந்திரவாதி சீமோன்‌ மற்றும்‌ எலிமா (பார்யேசு) நடபடிகள்‌ 
8:9-13, 18-24; 13:6-12) ஆகியோர்‌ இப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தனர்‌. 
சுவிசேஷே ஊழியர்கள்‌ தாங்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ உதவிக்குப்‌ பாத்திரராக 
இருக்கின்றனர்‌ (10:10; 1 கொரிந்தியர்‌ 9:8-14), ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
ஊழியங்களை விற்கக்‌ கூடாது. மூப்பர்களாக ஊழியம்‌ செய்யும்‌ மனிதர்கள்‌ 
“பணஅசையில்லாத”வர்களாக இருக்க வேண்டும்‌ (1 தீமோத்தேயு 3:8) மற்றும்‌ 
அவர்கள்‌ “இழிவான ஆதாயத்தை இச்சியாத”வர்களாக இருக்க வேண்டும்‌ 
கத்து 1:7; காண்க 1 பேதுரு 5:2). 

வசனங்கள்‌ 9, 10. அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ ஊழியத்திற்குப்‌ 





பணம்‌ வசூல்‌ செய்யக்கூடாதிருந்தது அல்லது அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த 
செலவுக்காகப்‌ பணம்‌ சேர்த்து வைக்கவும்‌ கூடாதிருந்தது இயேசு, உங்கள்‌ 
கச்சைகளில்‌ பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது ... தேடி 
வைக்கவேண்டாம்‌ என்று கூறினார்‌. இந்த சந்தர்ப்பப்பொருளில்‌, “பொன்‌,” 
“வெள்ளி” மற்றும்‌ “செம்பு” என்பவை வெவ்வேறு வகையான நாணயங்களைக்‌ 
குறிக்ன்றன; பொன்‌ என்பது மிகவும்‌ அதிகமான மதிப்பு உடையதாகவும்‌, 
செம்பு என்பது மிகவும்‌ குறைவான மதிப்பு உடையதாகவும்‌ உள்ளது. “கச்சை” 
என்பது “பணத்தை இடையில்‌ கட்டும்‌ பட்டை ஒன்றில்‌ செருகிவைத்துச்‌ 
செல்லும்‌ பழங்காலப்‌ பழக்கத்தை” சுட்டிக்காண்பிக்நெது. 1? 





அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ பயணத்திற்காகப்‌ பையை எடுத்துச்‌ 
செல்ல வேண்டாம்‌ என்றும்‌ அறிவுறுத்தப்பட்டனர்‌. “பை” என்பதற்கான 
(0௪௭) வார்க்கை, பிச்சைக்காரர்கள்‌, தாங்கள்‌ பெறும்‌ தர்மப்பணத்தை 
வைத்துக்கொள்ளும்‌ வகையைக்‌ குறிக்கக்‌ கூடும்‌. இயேசு ஏற்கனவே கச்சையைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிட்டு இருந்ததால்‌, அவர்‌ இங்கு பொதுவாக உணவு சுமந்து 
செல்லப்பயன்படும்‌ சாக்குப்பையைக்‌ குறிப்பிட்டு இருக்கலாம்‌.” மாற்கு மற்றும்‌ 
லூக்கா சுவிசேஷங்களின்படி, பன்னிருவர்‌ தங்களுடன்‌ அப்பத்தையோ அல்லது 
பணத்தையோ எடுத்துச்‌ செல்லக்‌ கூடாதிருந்தது (மாற்கு 6:8; லூக்கா 9:3). 
அவர்கள்‌ அப்போது, உணவையோ அல்லது உணவை வாங்கப்‌ பணத்தையோ 
எடுத்துச்‌ செல்லக்‌ கூடாதிருந்தது. அவர்கள்‌ தேவன்மீதும்‌ மற்றவர்களின்‌ 
தாராளகுணக்தின்‌ மீதும்‌ முழுமையும்‌ சார்ந்திருக்க வேண்டியிருந்தது.”? 

இயேசு அவர்களிடம்‌, இரண்டு அங்கிகளையாவது, 
பாதரட்சைகளையாவது, குடியையாவது எடுத்துச்‌ செல்ல வேண்டாம்‌ 
என்று கூறினார்‌, இது இந்த ஊழியத்தின்‌ தற்காலிக இயல்பைக்‌ 


128 


காண்பிக்கிறது. “அங்கிகள்‌” என்பதற்கான (chiton) வார்த்தை 
“மேற்சட்டைகள்‌” அல்லது “சட்டைகள்‌” என்று இன்னும்‌ சிறப்பாக (NRSV) 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கலாம்‌ (5:40ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 
அவர்கள்‌ மிதியடிகளே அணியாமல்‌ வெறுங்கால்களுடன்‌ செல்ல வேண்டும்‌ 
என்று இயேசு கூறினாரா? இதற்கு நேர்மாறாக மாற்கு 6:9ம்‌ வசனம்‌, அவர்கள்‌ 
“பாதரட்சைகளை” அணிந்து செல்ல வேண்டும்‌ என்று கூறுறெது. மத்தேயு 
மற்றும்‌ மாற்கு ஆகியோர்‌ பயன்படுத்திய வார்த்தைகள்‌ வேறுபட்ட வையாக 
உள்ளன. மத்தேயுவின்‌ /பற௦&ய சொற்றொடர்‌ “முழுக்காலணிகளை” 
“$hoes,” குறிக்கிறது மாற்குவின்‌ வி சொற்றொடர்‌ “மிதியடிகளை” 
குறிக்கிறது என்று சிலர்‌ கூறுகின்றனர்‌.” இருந்தபோதிலும்‌, அவர்கள்‌ கூடுதல்‌ 
துணிகளோ அல்லது காலணிகளோ எடுத்துச்‌ செல்லக்கூடாது, ஆனால்‌ தங்கள்‌ 
முதுகுகளிலும்‌ தங்கள்‌ பாதங்களிலும்‌ தாங்கள்‌ கொண்டுள்ளவற்றை மாத்திரம்‌ 
அணிந்து கொள்ள வேண்டும்‌ என்பதே இங்கு கருத்தாக உள்ளது. மேலும்‌ 
இயேசு, ஒரே ஒரு தடியை மாத்திரம்‌ எடுத்துச்‌ செல்லும்படி அவர்களுக்குக்‌ 
கூறினார்‌ (மாற்கு 6:8). தடியானது பாதுகாப்பிற்காகவும்‌ நடப்பதற்காகவும்‌ 








பயன்படுத்தப்பட்டது; இயேசு அவர்களைப்‌ பாதுகாப்பற்றவர்களாக 
அனுப்பிவைக்கவில்லை, மிதியடிகளும்‌ தடியும்‌ பயணத்திற்கு அடிப்படையில்‌ 
அத்தியாவசியமானவையாக இருந்தன (யாத்திராகமம்‌ 12:11). 

இயேசு துறவற வாழ்வுநடையை ஆதரித்துக்‌ கெண்டிருக்கவில்லை; 
மாறாக, சீஷர்கள்‌ தேவனைச்‌ சார்ந்திருக்க வேண்டும்‌ என்றே அவர்‌ 
போதித்துக்கொண்டிருந்தார்‌.22 பிற்பாடு, பிரதான கட்டளைக்கான தயாரிப்பில்‌, 
இந்தத்‌ தடைகள்‌ கர்த்தரால்‌ நீக்கப்பட்டன (லூக்கா 22:35, 36. 

இந்த அறிவுறுத்தல்களைக்‌ கொடுத்த பின்பு இயேசு, வேலையாள்‌ 
குன்‌ ஆகாரத்துக்குப்‌ பாத்திரனாயிருக்கறொன்‌ என்று விளக்கப்படுத்தினார்‌. 
ஆகாரத்திற்கு என்பது ஆங்கிலத்தில்‌ “மறற,” என்று  (ரறhé) 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, ஆனால்‌ தமிழ்‌ வேதாகமத்தில்‌ இது 
மிகவும்‌ நேரடியாகவும்‌ சரியாகவும்‌ “காரத்திற்கு” (ASV; NKJV; 
NRSV). என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்தக்கூற்று லூக்கா 
சுவிசேஷத்திலும்‌ காணப்படுகிறது, அங்கு இயேசு எழுபது பேரை அனுப்பினார்‌ 
லூக்கா 10:7). இருப்பினும்‌ அங்கு “கூலி” (௱5h05) என்ற சொற்றொடர்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. 





அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ ஊழியத்தை விற்கக்கூடாதிருக்கையில்‌, 
அவர்கள்‌ தாங்கள்‌ யாருக்கு ஊழியம்‌ செய்தனரோ அந்த மக்களால்‌ 
அதரிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தனர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
உயிர்பிழைப்புக்குத்‌ தேவனையும்‌ அவருடைய மக்களையும்‌ சார்ந்திருப்பார்கள்‌. 
இந்த நிபந்தனை இன்னமும்‌ அமுலில்‌ உள்ளது, ஏனெனில்‌ கர்த்தருடைய 
சபைகளுக்குப்‌ பவுல்‌ இதே கட்டளையைக்‌ கொடுத்தார்‌ (1 கொரிந்தியர்‌ 9:8- 
14; கலாத்தியர்‌ 6:6). முதல்‌ நூற்றாண்டில்‌ சுவிசேஷ ஊழியர்கள்‌ மாத்திரமல்ல, 
ஆனால்‌ “முழுநேரமும்‌” ஊழியம்‌ செய்த மூப்பர்களும்கூட “இரட்டிப்பான 
கனத்திற்குப்‌ பாத்திரராக” எண்ணப்பட்டனர்‌; அவர்கள்‌ [தங்கள்‌] கூலிக்குப்‌ 
பாத்திரராயிருந்தனர்‌” (1 தீமோத்தேயு 5:17, 18). 

வசனம்‌ 11. எந்தப்‌ பட்டணத்திலாவது கிராமத்திலாவது என்பதற்கான 
குறிப்பு, “சகல பட்டணங்களையும்‌ கிராமங்களையும்‌ சுற்றி நடந்து” போதித்தல்‌ 





159 


மற்றும்‌ குணமாக்குதல்‌ ஆகியவற்றைச்‌ செய்த இயேசுவின்‌ ஊழியத்தை 
நினைவுக்குக்‌ கொண்டு வருகிறது (9:35). அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ பிரசங்க 
ஊழியத்தில்‌ இந்த இடங்களுக்குச்‌ செல்லுகையில்‌, அவர்கள்‌ அங்கிருந்த 
பிரபலமான மக்களுடன்‌ தங்குதலை நாட வேண்டியிருந்தது. பாத்திரமானவன்‌ 
(704), என்ற பெயர்‌ உரிச்சொல்‌ 10ம்‌ வசனத்திலும்‌ காணப்படுகிறது, அதில்‌ 
இது பொருத்தமான அல்லது பெறத்தகுதியான ஒருவர்‌ என்பதைக்‌ குறிக்கிறது. 
இப்படிப்பட்ட தனிநபர்கள்‌, உபசரிப்புத்தன்மை உடையவர்களாகவும்‌ 
அப்போஸ்கலா்களின்‌ செய்திகளை ஏற்றுக்கொள்பவர்களாகவும்‌ - அதாவது 
உயர்வான ஒழுக்கமும்‌ ஆவிக்குரிய பண்பும்‌ உடையவர்களாக - இருப்பார்கள்‌. 
ஒழுக்கவீனத்தில்‌ பிரபலமான நபர்களுடன்‌ தங்குதல்‌ என்பது அவர்களின்‌ 
ஊழியத்திற்கு இடர்ப்பாட்டை ஏற்படுத்தக்கூடும்‌. 

பாத்திரரான நபர்‌ ஒருவரை அவர்கள்‌ கண்டவுடன்‌, அவரது வீட்டில்‌ 
அவர்கள்‌ அந்த நகரில்‌ இருக்கும்வரை தங்கி இருக்க வேண்டும்‌, மிகச்சிறந்த 
இடங்களைக்‌ கண்ணோக்குவகற்குப்‌ பதிலாக - “வீட்டுக்கு வீடு போகாதி 
ருங்கள்‌” லூக்கா 10:7) - அவர்கள்‌ (கடைக்கும்‌ இடத்தில்‌) மனதிருப்தி 
கொண்டிருக்க வேண்டும்‌. இது விருந்தளிப்பருக்குப்‌ பட்சம்‌ காண்பிக்கும்‌ 
விஷயமாக இருந்தது. 

இலவச உபசரிப்பு என்பது காலம்‌ மற்றும்‌ கலாச்சாரத்திற்கு 
நியாயமற்ற எதிர்பார்ப்பாக இருக்காது. கிறிஸ்கவ உபசரிப்பு என்பது 
புதிய ஏற்பாடு முழுவதிலும்‌ கட்டளையிடப்பட்டும்‌ விவரிக்கப்பட்டும்‌ உள்ளது 
(ரோமர்‌ 12:13; 1 தீமோத்தேயு 3:2; இத்து 1:8; எபிரெயர்‌ 13:2; 1 பேதுரு 4:9; 
3 யோவான்‌ 5-8).24 

வசனங்கள்‌ 12, 13. வீட்டுக்குள்‌ பிரவேசிக்கும்போது அப்போஸ்தலர்‌ கூற 
வேண்டியது என்ன என்பதைக்‌ கூட இயேசு அறிவுறுத்தினார்‌. இவ்விஷயத்தில்‌ 
சுட்டுச்சொல்‌ குறிப்பிடத்‌ தக்கதாக உள்ளது. விவரிக்கப்பட்ட “அத்த 
வீட்டிற்கு” அவர்கள்‌ வாழ்த்து தெரிவிக்க வேண்டும்‌. ஜுலேம்‌ அல்லது 
“உனக்குச்‌ சமாதானம்‌” என்பது யூதர்களின்‌ பாரம்பரிய வாழ்த்தாக இருந்தது 
(காண்க நியாயாதிபதிகள்‌ 19:20; 1 சாமுவேல்‌ 25:6; சங்கேம்‌ 122:7, 8; யோவான்‌ 
20:19, 21, 26). பலத்த இந்தச்‌ சொற்றொடர்‌, “சமாதானம்‌,” “நலமாயிருத்தல்‌, ” 
“ஆரோக்கியம்‌” மற்றும்‌ “வளமை” ஆஇயவற்றைக்‌ குறித்தது. 1111 வேதாகமம்‌ 
இவ்வசனங்களைப்‌ பின்வருமாறு மொழிபெயர்க்றெது: “நீங்கள்‌ யாரெனும்‌ 
ஒருவருடைய வீட்டிற்குள்‌ நுழையும்போது, “ஜாலேம்‌ அலேயக்கும்‌ 
[உங்களுக்கு சமாதானம்‌ உண்டாவதாக] என்று கூறுங்கள்‌. அந்த வீடு 





பாத்திரமானதாக இருந்தால்‌, உங்கள்‌ ௪10/7தானம்‌ அங்கு தங்கியிருக்கும்‌; இல்‌ 
லையென்றால்‌ உங்கள்‌ ௪:0/7தூானம்‌ உங்களிடத்திற்கே திரும்பி வரும்‌.” இயேசு 
இரு மாறுபட்ட சூழ்நிலைகளைக்‌ கண்ணோக்கினார்‌, அவற்றில்‌ ஒன்றில்‌ 
அப்போஸ்கலர்கள்‌, வீட்டை பாத்திரமானது என்று முடிவுசெய்வார்கள்‌ மற்றும்‌ 
இன்னொன்றில்‌ அவர்கள்‌ அந்த வீட்டை பற்றித்‌ தவறாக முடிவு செய்வார்கள்‌ 
(அது அபாத்திரமானதாக இருக்கும்‌). முதலாவது காட்சியில்‌ அவர்கள்‌ கூறிய 
சமாதானம்‌ அங்கு தங்கியிருக்கும்‌. இரண்டாவது காட்சியில்‌ அவர்கள்‌ அதைத்‌ 
திரும்பப்‌ பெறுவார்கள்‌. 

வசனம்‌ 14. அப்போஸ்தலர்கள்‌ ஒரு வீட்டில்‌ அல்லது ஒரு நகரத்தில்‌ 
புறக்கணிக்கப்படுதலைச்‌ சந்திக்கும்போதெல்லாம்‌, அவர்கள்‌ தங்கள்‌ கால்‌ 


160 


களில்‌ படிந்த தூசியை உதறிப்போட வேண்டியிருந்தது. டேவிட்‌ ஹில்‌ 
அவர்கள்‌, “அந்த வீடு அல்லது நகரத்துடன்‌ உள்ள தொடர்பின்‌ கடயம்‌ எதுவும்‌ 
இருக்கக்‌ கூடாது” என்று குறிப்பிட்டார்‌.”” அந்தச்‌ செயல்‌ தன்னிலேயே, 
“புறதெய்வ வணக்கத்தாரின்‌” மண்‌ என்று கருதப்பட்ட வேண்டிய ஒன்றின்மீது 
நிற்குதல்‌ என்பதைக்‌ கூறும்‌ ஒரு வழிமுறையாக இருந்தது.” யூதர்கள்‌, 
புறஜாதியாரின்‌ பகுதியொன்றைக்‌ கடந்து தங்கள்‌ சொந்த இடத்திற்குத்‌ 
திரும்பும்போது, அந்த இடத்தை அசுத்தமான தூசியினால்‌ கட்டுப்படுத்தி 
விடுவோமோ என்ற பயத்தினால்‌, தங்கள்‌ கால்களில்‌ இருக்கும்‌ தூசியை 








உதறிப்போடுவதை வழக்கமாகக்‌ கொண்டிருந்தனர்‌ (காண்க ஆமோஸ்‌ 7:17).27 
பவுலும்‌ பர்னபாவும்‌, பிசிதியாவின்‌ அந்தியோகியாவில்‌ இருந்த யூதர்களால்‌ 
புறக்கணிக்கப்பட்டபோது, அவர்கள்‌ தங்கள்‌ கால்களில்‌ இருந்த தூசியை 
உதறிப்போட்டனர்‌ (நடபடிகள்‌ 13:50, 51). கொரிந்துவில்‌ இருந்த யூதர்கள்‌ 
பவுலை “எதிர்த்துநின்று தூஷித்தபோது” அவர்‌ “உங்கள்‌ இரத்தப்பழி உங்கள்‌ 
தலையின்மேல்‌ இருக்கும்‌; நான்‌ சுத்தமாயிருக்கிறேன்‌; இதுமுதல்‌ புறஜாதி 
யாரிடத்திற்குப்‌ போகிறேனென்று அவர்களுடனே” சொன்னார்‌ நடபடிகள்‌ 





18:6). தற்போதய நிகழ்வில்‌ அப்போஸ்கலர்களின்‌ அடையாளத்துவச்‌ 
செயலானது “அவர்களுக்குச்‌ சாட்சியாக” வும்‌ செயல்படும்‌ (மாற்கு 6:11). 

வசனம்‌ 15. இயேசு, நியாயாத்தீர்ப்பு நாளிலே அந்தப்‌ பட்டணத்திற்கு - 
இது அவரது அப்போஸ்தலர்களைப்‌ பிறக்கணிக்கும்‌ எந்தப்‌ பட்டணத்திற்கும்‌ 
என்று அர்த்தப்படுகிறது - நேரிடுவதைப்பார்க்கலும்‌ சோதோம்‌ கொமோரா 
நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும்‌ என்று சொன்னார்‌ (11:20-24 ன்மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). “இலகுவாயிருக்கும்‌” என்பது, “இயேசுவைப்‌ 
புறக்கணிக்கும்‌ நரகங்களின்மீது நிச்சயமாகவே வரவிருக்கும்‌ பயம்நிறைந்த 
ஆக்கினைத்தீர்ப்பை விளக்கப்படுத்த” அவர்‌ பயன்படுத்திய ஒரு 
சொற்றொடராக உள்ளது.” சோதோம்‌ கொமோரா என்பவை தேவனால்‌ 
அழிக்கப்பட்ட “பழமொழிக்காளான துன்மார்க்கத்தின்‌ நகரங்களாக” 
இருந்தன.” 

வாய்ப்பு என்பது பொறுப்பு என்பற்குச்‌ சமானமாக உள்ளது என்பதே 
இயேசுவின்‌ கூற்றில்‌ முதன்மைக்‌ கருத்தாக இருக்கறது (காண்க லூக்கா 12:48). 
இயேசுவின்‌ நாட்களில்‌ நகரங்கள்‌, விசுவாசிப்பதற்கும்‌ மனந்திரும்புவதற்கும்‌, 
சோதோம்‌ மற்றும்‌ கொமோராவைக்‌ காட்டிலும்‌ அதிகமான வாய்ப்பைக்‌ 
கொண்டிருந்தன; ஆகையால்‌ அவற்றிற்கு நியாயத்தீர்ப்பானது மிகவும்‌ 
கண்டிப்பானதாக இருக்கும்‌. மற்றவர்களைக்‌ காட்டிலும்‌ சிலருக்குத்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அதிகம்‌ சூக்கக்கூடியதாக இருப்பது எப்படி? 
இயேசு பிரசங்கித்த சுவிசேஷத்தைப்‌ புறக்கணித்தவர்கள்‌, பழைய ஏற்பாட்டின்‌ 
துன்மார்க்கமான நகரங்களைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌ பெரிதான வாய்ப்பைக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அப்போஸ்தலர்கள்‌ பிரசங்கித்த நகரங்கள்‌ மற்றும்‌ 
கிராமங்களைக்‌ காட்டிலும்‌ சோதோம்‌ மற்றும்‌ கொமோரா ஆகியவை குறைந்த 
அளவே துன்மார்க்கமானவையாக இருந்தன என்பது ஏன்‌? அறியாமை 
என்பதே காரணமாக இருக்க வேண்டும்‌. இயேசுவின்‌ நாட்களில்‌ இருந்த 
நகரங்கள்‌ இயேசுவின்‌ ஊழியம்‌ என்ற மாபெரும்‌ வெளிச்சத்திற்கு எதிராகப்‌ 
பாவம்‌ செய்தன. 


161 


பன்னிருவருக்கு எச்சரிக்கை (10:16-23) 


“ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறதுபோல, இதோ, 
நான்‌ உங்களை அனுப்புகிறேன்‌; ஆகையால்‌, சர்ப்பங்களைப்போல 
வினாவுள்ளவர்களும்‌ புறாக்களைப்‌ போலக்‌ கபடற்றவர்களுமாய்‌ இருங்கள்‌. 

ன மனுஷரைக்குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌; அவர்கள்‌ உங்களை 
ஆலோசனைச்‌ சங்கங்களுக்கு ஒப்புக்கொடுத்து, தங்கள்‌ ஜெப ஆயலங்களில்‌ 
உங்களை வாரினால்‌ அடிப்பார்கள்‌. 

18 அவர்களுக்கும்‌ புறஜாதியாருக்கும்‌ சாட்சியாக என்னிமித்தம்‌ 
அதிபதிகளுக்கு முன்பாகவும்‌, ராஜாக்களுக்கு முன்பாகவும்‌ 
கொண்டுபோகப்படுவீர்கள்‌. 

அவர்கள்‌ உங்களை ஒப்புக்கொடுக்கும்‌ போது: எப்படிப்‌ பேசுவோம்‌ 
என்றும்‌, என்னத்தைப்‌ பேசுவோம்‌ என்றும்‌ கவலைப்படாதிருங்கள்‌; நீங்கள்‌ 
பேசவேண்டுவது அந்நேரத்தில்‌ உங்களுக்கு அருளப்படும்‌. 

“பேசுகிறவர்கள்‌ நீங்கள்‌ அல்ல, உங்கள்‌ பிதாவின்‌ ஆவியானவரே 
உங்களிலிருந்து பேசுகிறவர்‌. 

"சகோதரன்‌ தன்‌ சகோதரனையும்‌, தகப்பன்‌ தன்‌ பிள்ளையையும்‌ 
மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள்‌; பெற்றாருக்கு விரோதமாகப்‌ 
பிள்ளைகள்‌ எழும்பி அவர்களைக்‌ கொலைசெய்வார்கள்‌. 

2 என்‌ நாமத்தினிமித்தம்‌ நீங்கள்‌ எல்லாராலும்‌ பகைக்கப்படுவீர்கள்‌; 
முடிவுபரியந்தம்‌ நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான்‌. 

“ஒரு பட்டணத்தில்‌ உங்களைத்‌ துன்பப்படுத்தினால்‌ மறு 
பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள்‌; மனுஷகுமாரன்‌ வருவதற்குள்ளாக நீங்கள்‌ 
இஸ்ரவேலருடைய பட்டணங்களையெல்லாம்‌ சுற்றிமுடி யாதென்று, 
மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


இயேசுவின்‌ ஊழியத்தொடக்கத்தில்‌, இருந்தே, அவரை மக்கள்‌ 
எதிர்த்து நின்றனர்‌. அவர்‌ தமது அப்போஸ்தலர்களுக்குக்‌ கட்டளையிடுகையில்‌, 
அவர்களும்‌ அதேபோன்றே வெறுப்பை எதிர்கொள்வார்கள்‌ என்று 
அவர்களை அவர்‌ எச்சரித்தார்‌. 16 முதல்‌ 23 வரையிலான வசனங்கள்‌, 
அவர்கள்‌ எதிர்கொள்ளவிருந்த உபத்திரவத்தை, அவர்களுக்குத்‌ தரப்படும்‌ 
வழிகாட்டுதலை மற்றும்‌ வெறுப்புக்கொண்ட நகரத்தில்‌ தங்கி இருத்தலுக்குப்‌ 
பதிலாக அங்கிருந்த அவர்கள்‌ ஓடிப்போக வேண்டும்‌ என்பதை விவரித்தன. 








வசனம்‌ 16. இயேசு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறதுபோல, 
இதோ, நான்‌ உங்களை அனுப்புகிறேன்‌ என்று கூறினார்‌. “ஆடுகள்‌” 
என்பவை மிகவும்‌ சார்ந்து வாழும்‌ மிருகங்களாக உள்ளன. இயல்பான 
குற்காப்புகள்‌ எதுவும்‌ பெற்றிராத அவைகள்‌ உதவியற்றவைகளாக, சுலபமாகப்‌ 
பயப்படுபவையாக உள்ளன. அவற்றிற்கு மிகமோசமான எதிரிகளாக பலஸ்தன 
நாட்டில்‌ “ஓநாய்கள்‌” இருந்தன. இங்கு இயேசு மிருகங்களைப்‌ பற்றிப்‌ 
பேசவில்லை, ஆனால்‌ அவற்றை இயேசு, சிலவேளைகளில்‌ மக்கள்‌ எவ்வாறு 
நடந்துகொள்கன்றனர்‌ என்பதன்‌ விவரிப்புகளுக்குப்‌ பயன்படுத்தினார்‌. 
அவருடைய அப்போஸ்தலர்கள்‌ ஆடுகளாக இருந்தார்‌ மற்றும்‌ அவர்களின்‌ 
விரோதிகள்‌ ஓநாய்களாக இருந்தனர்‌. வில்க்கன்ஸ்‌ அவர்கள்‌ “இயேசு 


162 


உவமையை முற்றிலுமாகத்‌ திருப்பினார்‌. இதற்கு முன்‌ இந்த சீஷர்கள்‌ 
அடுகளிடத்தில்‌ செல்ல வேண்டி இருந்தது (9:36; 10:6), அனால்‌ 
இப்போது அவர்கள்‌ தாங்களே ஓநாய்கள்‌ மத்தியில்‌ செல்லும்‌ ஆடுகளாக 
இருந்தனர்‌” என்று சுட்டிக்காண்பித்தார்‌.?! இரையுண்ணும்‌ மிருகங்களின்‌ 
உலகத்திற்குப்‌ பன்னிருவரும்‌ அனுப்பப்பட்டனர்‌ (காண்க 7:15; யோவான்‌ 
10:10, 12; நடபடிகள்‌ 20:29). அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ ஒவ்வொரு விரோதியாலும்‌ 
இரையாக உண்ணும்படி தேடப்படுவார்கள்‌. 

இது உண்மையாக இருந்ததால்‌ இயேசு, சர்ப்பங்களைப்போல 
வினாவுள்ளவர்களும்‌ [ஞானமுள்ளவர்களும்‌; CEV] புறாக்களைப்போலக்‌ 
கபடற்றவர்களுமாய்‌ இருங்கள்‌ என்று அவர்களுக்குப்‌ புத்திகூறினார்‌. 
ஒருவேளை இந்த மொழிநடை பழமொழிரீதியானதாக இருந்தது எனலாம்‌. 
ரபீத்துவ இலக்கியத்தில்‌ இதேபோன்ற ஒரு கூற்று தேவனுடைய பண்பைக்‌ 
குறிப்பதாக உள்ளது. இஸ்ரவேல்‌ மக்களைப்‌ பற்றிக்கூறும்போது அவர்‌, 
“என்னிடத்தில்‌ அவர்கள்‌ புறாக்களைப்‌ போலக்‌ கபடற்றவர்களாக 
இருக்கின்றனர்‌, ஆனால்‌ மக்களினங்களிடத்தில்‌ அவர்கள்‌ சர்ப்பங்களைப்‌ 
போல  வினாவுள்ளவர்களாக இருக்கின்றனர்‌” என்று கூறினார்‌.” 
புறாக்கள்‌ என்பவை, சாத்தியக்கூறான வகையில்‌, நோவாவின்‌ காலத்தில்‌ 
இருந்தே, சமாதானம்‌, கள்ளங்கபடின்மை மற்றும்‌ தூய்மை ஆகியவற்றின்‌ 
அடையாளமாக இருந்துள்ளன. அவைகள்‌ தற்பாதுகாப்பற்ற உயிரிகளாகவும்‌ 
கொன்று தின்னிகளுக்குச்‌ சுலபமாக இரையாகக்‌ கூடியவையாகவும்‌ 
இருக்கின்றன. “சர்ப்பங்கள்‌” என்பவை தொடக்க காலத்தில்‌ இருந்தே, 
அவற்றின்‌ தந்திரம்‌ மற்றும்‌ ஞானம்‌ ஆகியவற்றினால்‌ அறியப்பட்டுள்ளன 
(காண்க ஆதியாகமம்‌ 3:1); அவற்றில்‌ பல, விஷமுள்ளவையாகவும்‌ 
மிகவும்‌ அபாயமானவையாகவும்‌ உள்ளன. “சர்ப்பங்களின்‌ பண்பாகப்‌ 
பழமொழி ரீதியாகக்‌ குறிப்பிடப்பட்ட யாவும்‌ இயேசுவின்‌ சீஷர்களுக்குத்‌ 
தேவைப்படுகிறது, ஆனால்‌ வஞ்சனை நிறைந்த தந்திரமும்‌ சூழ்ச்சித்திறமிக்க 
ஏமாற்றும்‌ குணமும்‌, புறாக்களின்‌ பண்பாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள துன்பம்‌ 
இமைக்காத தன்மை மற்றும்‌ சாந்தகுணம்‌ ஆகியவற்றால்‌ இடம்‌ மாற்றப்பட 
வேண்டியவையாக உள்ளது. 8 

அப்போஸ்தலர்கள்‌ இராணுவத்தின்‌ கண்டிப்புக்‌ கொண்டவர்களாக 
இருக்கக்‌ கூடாது என்று இருக்கும்‌ அதே வேளையில்‌, மற்ற மனிதர்களுடன்‌ 
பழகும்‌ விதத்தில்‌ ஞானத்தைச்‌ செயல்‌ படுத்த வேண்டியவர்களாகவும்‌ 
இருந்தனர்‌. அவர்கள்‌, நிச்சயமாகவே வரும்‌ எதிர்ப்பைப்‌ பற்றி விழிப்புணர்வு 
கொண்டவர்களாக இருக்க வேண்டும்‌, மற்றும்‌ அவர்கள்‌ அதைக்‌ 
கையாளுவதில்‌, கட்டுவிக்கும்‌ வகையில்‌ நடக்க ஆயத்தமாக இருக்க 
வேண்டும்‌. தேவனுடைய இராஜ்யமானது உலகப்‌ பிரகாரமான யுத்தத்தின்‌ 
பட்டயத்தினால்‌ அல்ல, ஆனால்‌ “தேவவசனமாகிய ஆவியின்‌ பட்டயத்தால்‌” 
(எபேசியர்‌ 6:17; காண்க மத்தேயு 26:51-54; யோவான்‌ 18:36; எபிரேயர்‌ 4:12) 
பரப்பப்பட வேண்டியதாக இருந்தது. 

பல்வேறு குழுவினர்‌ அப்போஸ்தலர்களின்‌ விரோதிகளாக ஆவார்கள்‌. 
வித்தியாசப்பட்ட மூன்று பகுதிகளில்‌ இருந்து எதிர்ப்பு வரும்‌: மதரீதியான 
நிறுவனம்‌ (10:17), குடிமை அதிகாரிகள்‌ (10:18) மற்றும்‌ குடும்ப உறுப்பினர்கள்‌ 
(10:21). 


163 


வசனம்‌ 17. முதலாவது, மதரீதியான நிறுவனத்தில்‌ இருந்து எதிர்ப்பு 
வரும்‌. இயேசு, மனுஷரைக்குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌; அவர்கள்‌ 
உங்களை ஆலோசனைச்‌ சங்கங்களுக்கு ஒப்புக்கொடுத்து, தங்கள்‌ ஜெப 
ஆலயங்களில்‌ உங்களை வாரினால்‌ அடிப்பார்கள்‌ என்று எச்சரித்தார்‌. மத்தேயு 
சுவிசேஷத்தில்‌ “ஆலோசனைச்‌ சங்கங்கள்‌” என்று குறிப்பிடப்பட்டவை 
குடிமை நீதிமன்றங்களாக இருக்கவில்லை. இந்த வேளையில்‌ பன்னிருவரும்‌ 
யூதர்களின்‌ நகரங்களுக்கு மாத்திரம்‌ சென்றனர்‌. இஸ்ரவேல்‌ நாடு தேவனால்‌ 
தேவத்துவ வகையில்‌ ஆளப்பட்டது; மோசேயின்‌ மூலம்‌ அவர்களுக்குத்‌ 
தரப்பட்ட நியாயப்பிரமாணமே அவர்களின்‌ சட்டமாக இருந்தது. விஷயம்‌ 
இப்படி இருந்ததால்‌, மதரீதியான அதிகாரிகளே குடிமை விஷயங்களிலும்‌ 
நியாயந்தர்த்தனர்‌. “ஆலோசனைச்‌ சங்கங்கள்‌” (5யாe10॥) என்ற சொற்றொடர்‌, 
இருபத்து மூன்று உறுப்பினர்களைக்‌ கொண்ட யூத ஆலோசனை சங்கங்களாக 
(sanhedrins) இருந்தன, இருப்பினும்‌ இந்த நியாயாதிபதிகளில்‌ மூவர்‌ மாத்திரமே 
ஒரு முடிவை எடுப்பதற்குத்‌ தேவைப்பட்டிருந்தனர்‌.* வில்க்ன்ஸ்‌ அவர்கள்‌ 
பின்வருமாறு எழுதினார்‌: 


நியாயாதிபதிகளின்‌ ஆலோசனை சங்கத்தின்‌ முடிவிற்குப்‌ பின்பு, 
[குற்றம்‌ நிரூபிக்கப்பட்ட] நபர்‌, நியாயாதிபதிக்கு முன்பாகத்‌ தரையில்‌ 
கடத்தப்பட்டு சவுக்கினால்‌ அடிக்கப்படுவார்‌. நாற்பது என்பதே 
அடிக்கப்படும்‌ அடிகளின்‌ நிலையான எண்ணிக்கையாக இருந்தது, 
ஆனாலும்‌ குற்றத்திற்கு ஏற்ப இந்த எண்ணிக்கை மாற்றப்படலாம்‌. 
ஆனால்‌ நாற்பது அடிகளுக்கு மேல்‌ தரப்படக்கூடாது, ஏனெனில்‌ 
நாற்பதுக்கு மேற்பட்ட அடிகள்‌ என்பது மனிதத்‌ தன்மையற்றதாக 
இருக்கும்‌ (உபாகமம்‌ 25:1-8). ஒருவேளை அவர்கள்‌ எண்ணிக்கையில்‌ 
தவறக்கூடும்‌ என்பதால்‌, கொடுக்கப்படும்‌ அடிகள்‌ ஒன்றுகுறைய நாற்பது 
என்பதே பொதுவானதாக இருந்தது [Mishnah Makkoth 3.2, 10; காண்க 2 
கொரிந்தியர்‌ 11:24]. 


“ஜெப ஆலயங்கள்‌” என்பவை ஆராதனைக்குப்‌ பயன்படுத்தப்பட்ட 
இல்லங்களாக மாத்திரம்‌ இருக்கவில்லை, ஆனால்‌ நீதி செயல்படுத்தப்படும்‌ 
இடங்களாகவும்‌ இருந்தன (காண்க 23:34). 

வசனம்‌ 18. இரண்டாவதாக, குடிமை அதிகாரிகளிடத்தில்‌ இருந்து 
எதிர்ப்பு வரும்‌. இயேசு, அவர்களுக்கும்‌ புறஜாதியாருக்கும்‌ சாட்சியாக 
என்னிமித்தம்‌ அதிபதிகளுக்கு முன்பாகவும்‌, ராஜாக்களுக்கு முன்பாகவும்‌ 
கொண்டுபோகப்படுவீர்கள்‌ என்று கூறினார்‌. இந்த எச்சரிக்கை, 
எல்லைக்கு உட்பட்ட கட்டளைக்கு அப்பாலும்‌ விரிவாக்கப்பட்டது, இது 
பிரதான கட்டளை தரப்பட்ட (28:18-20) பின்பு தொடக்ககால சபையில்‌ 
நடைபெறவிருந்த நிகழ்ச்சிகளை முதன்மையாகக்‌ குறிப்பிடுவதாக இருந்தது. 
புறஜாதி ஆளுநர்களை எதிர்கொள்ளுதல்‌ என்பது அரசியல்‌ சூழ்நிலை 
காரணமாகத்‌ தவிர்க்க இயலாததாக இருந்தது. ரோமாபுரியானது யூதர்களுக்கு 
அவர்களின்‌ சொந்த மார்க்கம்‌ பற்றிய சட்ட விஷயங்களில்‌ கணிசமான அளவு 
சாய்வைக்‌ கொடுத்திருந்தது, அவர்கள்‌ சாவுக்கினமான அதிலும்‌ விசேஷமாக, 
மரண தண்டனை விஷயங்களில்‌ ஆளுகை செய்ய அனுமதிக்கப்படவில்லை 
(1:19; 12:14ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). இந்தக்‌ கட்டுப்பாட்டை 


164 


யூதர்கள்‌ அடிக்கடி மீறியபோதிலும்‌, அவர்கள்‌ அந்த சட்டத்தின்கீழ்‌ ஆளுகை 
செய்யப்பட்டிருந்தனர்‌.”” நடபடிகள்‌ புத்தகத்தில்‌, யூதார்களினால்‌ தரப்பட்ட 
உபத்திரவமானது, பேலிக்ஸ்‌ மற்றும்‌ பெஸ்து என்ற பெயர்கொண்ட 
ரோம “ஆளுநர்களுக்கு” முன்பாகப்‌ பவுல்‌ விசாரணை செய்யப்படுதலுக்கு 
வழிநடத்திற்று நடபடிகள்‌ 24; 25). மேலும்‌ அவர்‌ அகிரிப்பா அரசருக்கு 
முன்பாகவும்‌ காணப்பட்டார்‌ ர௫டபடிகள்‌ 25:23). இப்படிப்பட்ட 
விசாரணைகள்‌, கிறிஸ்துவுக்குச்‌ சாட்சிகொடுக்கும்‌ வாய்ப்பைத்‌ தொடக்க 
காலக்‌ கிறிஸ்தவர்களுக்கு அளித்தன. 

தொடக்க காலக்‌ கிறிஸ்தவர்களுக்கு எதிரான உபத்திரவங்கள்‌ முதலில்‌ 
யூதர்களிடமிருந்து வந்திருக்கையில்‌, அது பிற்பாடு பெரும்பாலும்‌ ரோம 
அரசிடமிருந்து வந்தது. கி.பி. 64ல்‌ நீரோ என்ற அரசரால்‌ ஏற்பட்ட 
உபத்திரவங்கள்‌ பற்றி டேசிட்டஸ்‌ அவர்கள்‌, கிறிஸ்தவர்கள்‌ “தங்களின்‌ 
அருவருப்புகளுக்காக வெறுக்கப்பட்ட வகுப்பினராக” இருந்தனர்‌, 
விசேஷமாக அவர்களின்‌ “மனிதகுலத்திற்கு எதிரான வெறுப்பிற்காக” 
வெறுக்கப்பட்ட வகுப்பினராக இருந்தனர்‌ என்று எழுதினார்‌.” அவர்கள்மீது 
சாட்டப்பட்ட பொய்க்குற்றச்சாட்டிற்குக்்‌ கெடுமதியான சிந்தைகள்‌ 
சில காரணமாக இருந்தன. அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்தை உண்டு, 
அவரது இரத்தத்தைப்‌ பானம்‌ பண்ணுவதாகப்‌ பேசியதால்‌, அவர்கள்‌ 
மனிதமாமிசம்‌ உண்பவர்கள்‌ (ஜூ) என்று குற்றம்‌ சாட்டப்பட்டனர்‌. 
அவர்கள்‌ அன்பின்‌ விருந்துகளில்‌ ஈடுபட்டதால்‌, ஓழுக்கவீனமானவர்கள்‌ 
என்று குற்றம்‌ சாட்டப்பட்டனர்‌. அவர்களின்‌ பிரசங்கியார்கள்‌. உலகமானது 





அக்கினிப்‌ பெருக்கத்தினால்‌ முடிவடைவதாகச்‌ சித்தரித்ததால்‌, அவர்கள்‌ 
மீது “நெருப்புமூட்டுதல்‌” என்ற குற்றம்‌ சாட்டப்பட்டது. அவர்கள்‌ 
இராயனைத்‌ தங்கள்‌ ஆண்டவன்‌ என்று ஏற்றுக்கொள்வதற்கான எந்த ஒரு 
வாக்குறுதியையும்‌ அளிக்க மறுத்தபடியால்‌, இராஜ விசுவாசம்‌ இல்லாத 
குடிமக்கள்‌ என்று குற்றம்சாட்டப்பட்டனர்‌. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்‌ 
யாவும்‌ அடிப்படையற்றவையும்‌ தகுதியற்றவையுமாகவே இருந்தன, ஆனால்‌ 
அவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட உபத்திரவங்களில்‌ அதிகமானவற்றிற்கு, 
அவர்கள்‌ எதை விசுவாசித்தார்களேோ அல்லது ஒருவேளை எதனால்‌ 








நீதிமான்களாக்கப்‌ பட்டிருந்தார்களோ, அதுவே காரணமாக இருந்தது. 
வசனங்கள்‌ 19, 20. இவ்வசனங்களில்‌ உள்ள வாக்குத்தத்தங்கள்‌, கிறிஸ்தவ 
யுகத்திற்கு அல்ல ஆனால்‌ அப்போஸ்தலர்களுக்கே ஏற்படுத்தப்பட்டன. 
அவர்கள்‌ பல்வேறு நியாயஸ்தலங்களுக்குக்‌ கூட்டிச்‌ செல்லப்பட்டபோது, 
குங்களுக்கு எதிராகச்‌ சாட்டப்படும்‌ குற்றச்‌ சாட்டுகள்‌ பற்றி, எப்படிப்‌ 
பேசுவோம்‌ என்றும்‌, என்னத்தைப்‌ பேசுவோம்‌ என்றும்‌ [அவர்கள்‌] 
கவலைப்படத்‌ தேவையற்றிருந்தது. இயேசு, நீங்கள்‌ பேசவேண்டுவது 
அந்நேரத்தில்‌ உங்களுக்கு அருளப்படும்‌ என்று வாக்களித்தார்‌. இது சுவிசேஷ 
விபரங்களில்‌ பரிசுத்த ஆவியானவரிடத்தில்‌ இருந்து வரும்‌ உதவி பற்றிய முதல்‌ 
வாக்குத்தத்தமாக இருந்தது (காண்க மாற்கு 13:11; லூக்கா 21:14, 15; யோவான்‌ 
14:15-17, 26; 15:26, 27; 16:13-15). இம்மனிதர்கள்‌ தங்கள்‌ தற்காப்புக்கென்று 
கொடுக்க வேண்டியிருந்த பதில்களுக்கு ஆவியானவரால்‌ ஏவப்படுவார்கள்‌. 


[13 


சகல 
சத்தியத்திற்குள்ளும்‌ அப்போஸ்கலார்களை வழிநடத்திய ஏவுதல்‌ பற்றிப்‌ புதிய 


ஜேம்ஸ்‌ பர்ட்டன்‌ காஃப்மென்‌ அவர்கள்‌, இவ்வசனத்தை, 


165 


ஏற்பாட்டில்‌ உள்ள மிகப்பலமான வசனங்களில்‌ ஒன்று” என்று குறிப்பிட்டார்‌.” 

வசனம்‌ 21. மூன்றாவது, எதிர்ப்பு ஒருவரின்‌ சொந்தக்‌ குடும்பத்தில்‌ இருந்தே 
வரும்‌. சகோதரன்‌ தன்‌ சகோதரனையும்‌, தகப்பன்‌ தன்‌ பிள்ளையையும்‌, 
மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள்‌; பெற்றாருக்கு விரோதமாகப்‌ 
பிள்ளைகள்‌ எழும்பி அவர்களைக்‌ கொலைசெய்வார்கள்‌. இந்த எச்சரிக்கை 
இயல்பில்‌ பொதுவானதாகக்‌ காணப்படுகிறது, மற்றும்‌ அப்போஸ்தலர்கள்‌ 
குங்கள்‌ சொந்தக்‌ குடும்பங்களினால்‌ தவறாக நடத்தப்பட்டதற்கான சாட்சியம்‌ 
குறைவுபடுகறது. இருப்பினும்‌ இப்படிப்பட்ட குடும்ப எதிர்ப்பு என்பது 
கிறிஸ்துவைப்‌ பின்பற்றும்‌ யாவருக்கும்‌ வலிவான அச்சுறுத்தலாக உள்ளது. 

சில ரபீக்கள்‌, “மேசியா வரும்போது உள்ள தலைமுறையில்‌, இளைய 
மனிதர்கள்‌ முதியவர்களை அவமானப்படுத்துவார்கள்‌, ... மகள்கள்‌ தங்கள்‌ 
தாய்மார்களுக்கு எதிராக எழும்புவார்கள்‌, மற்றும்‌ மருமகள்கள்‌ தங்கள்‌ 
மாமிகளுக்கு எதிராக எழும்புவார்கள்‌” என்று போதித்தனர்‌. இந்த சந்தர்ப்பப்‌ 
பொருளில்‌, குடும்ப உறுப்பினர்கள்‌, விசுவாசிக்கும்‌ தங்கள்‌ உறவினர்களை 
மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கும்படிக்கு, அதிகாரிகளுக்கு “காட்டிக்‌ 
கொடுப்பார்கள்‌” (ஓயா!) அல்லது “கையளிப்பார்கள்‌” (காண்க 10:17). 

மக்களை ஒன்றாகக்‌ கூடிவரச்‌ செய்தல்‌ என்பதே கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தினுடைய நோக்கமாக இருக்கையில்‌, சுவிசேஷத்தை மக்கள்‌ 
புறக்கணித்தல்‌ என்பது குடும்பங்களின்‌ மத்தியிலும்கூடப்‌ பிரிவினையை 
ஏற்படுத்துவதே விளைவாக இருக்கும்‌. இயேசுவும்கூடப்‌ பின்வருமாறு 
போதித்தார்‌: 


நான்‌ பூமியிலே சமாதானத்தை உண்டாக்கவந்தேன்‌ என்று 
நினைக்கிறீர்களோ? சமாதானத்தையல்ல, பிரிவினையையே 
உண்டாக்கவந்தேன்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. எப்படியெனில்‌, 
இதுமுதல்‌ ஒரே வீட்டிலே ஐந்துபேர்‌ பிரிந்திருப்பார்கள்‌, இரண்டுபேருக்கு 
விரோதமாய்‌ மூன்றுபேரும்‌, மூன்றுபேருக்கு விரோதமாய்‌ இரண்டுபேரும்‌ 
பிரிந்திருப்பார்கள்‌. தகப்பன்‌ மகனுக்கும்‌ மகன்‌ தகப்பனுக்கும்‌, தாய்‌ 
மகளுக்கும்‌ மகள்‌ தாய்க்கும்‌, மாமி மருமகளுக்கும்‌ மருமகள்‌ மாமிக்கும்‌ 
விரோதமாய்ப்‌ பிரிந்திருப்பார்கள்‌ (லூக்கா 12:51-59; காண்க மத்தேயு 
10:35, 36). 


வசனம்‌ 22. இயேசு தம்மைப்‌ பின்பற்றுபவர்களுக்கு, என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ நீங்கள்‌ எல்லாராலும்‌ பகைக்கப்படுவீர்கள்‌ என்று கூறினார்‌. 
இந்த விஷயத்தில்‌ “எல்லாராலும்‌” என்பது நேரடியாக விளக்கப்படுத்தப்‌ 
படக்கூடாது. இது உயர்வுநவிற்சி அணியின்‌ உதாரணமாக உள்ளது 
மற்றும்‌ இது, மக்களின்‌ எல்லா வகையினரையும்‌, மக்களினங்களையும்‌ ம 
ற்றும்‌ வகுப்பினரையும்‌ உள்ளடக்கக்‌ கூடும்‌. “என்‌ நாமத்தினிமித்தம்‌” அல்லது 
“என்‌ நாமத்திற்காக” என்பது, கிறிஸ்துவினிமித்தமாக (யோவான்‌ 15:18-25) 
அல்லது அவரது நாமத்தை - அதாவது “கிறிஸ்தவர்‌” என்ற நாமத்தை அவர்கள்‌ 
கொண்டிருந்ததால்‌ (1 பேதுரு 4:14-16) அவ்வாறு வெறுக்கப்படுவார்கள்‌ என்று 
அர்த்தப்படக்‌ கூடும்‌. வில்க்கன்ஸ்‌ அவர்கள்‌, “என்‌ நாமத்தினிமித்தம்‌” என்பது 
“திறிஸ்துவியலான முக்கியமான சொல்விளக்கமாக உள்ளது” (இ.வ. 5:11; 
24:9) இது இஸ்ரவேல்‌ மக்களின்‌ ஆராதனை மற்றும்‌ பற்றுறுதி ஆகியவற்றின்‌ 





166 


முழுக்கவனக்‌ குவிப்பாக இருந்த, தேவனுடைய நபர்த்துவத்தின்‌ பிரதி 
நிதித்துவமான வகையில்‌ “தேவனுடைய நாமத்தின்‌ பழைய ஏற்பாட்டுத்‌ 
குனிச்சிறப்பிற்குத்‌ திரும்பிச்‌ செல்கிறது (உதாரணமாக யாத்திராகமம்‌ 3:15; 6:38; 
9:16; 20:7)” என்று குறிப்பிட்டார்‌. 

உலகத்தில்‌ அவரைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ எதிர்கொள்ளும்‌ மகிழ்வற்ற 
சூழ்நிலைகள்‌ இருந்தாலும்‌, இயேசு ஊக்கமூட்டும்‌ வாக்குத்தத்தம்‌ ஒன்றை 
ஏற்படுத்தினார்‌: முடிவுபரியந்தம்‌ நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான்‌. 
“முடிவு” என்பதற்கான (12/02) கிரேக்க வார்த்தை, முடிவின்‌ காலம்‌ பற்றிய 
பாதுகாப்பற்ற யூகங்களுக்கு வழிநடத்தியுள்ளது. இந்தக்‌ கூற்று முதன்மையாக 
அப்போஸ்கலர்களுக்கு மாத்திரம்‌ குறிப்பாக இருந்தால்‌, முடிவுக்காலம்‌ என்பது 
இயேசு அர்த்தப்படுத்தியதாக இருப்பது எவ்வாறு? எல்லாக்காலங்களிலும்‌ 
உள்ள இிறிஸ்தவர்களுக்கும்‌ இதை நாம்‌ நடைமுறைப்படுத்தினாலும்‌, 
இரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள்‌ முடிவுக்காலம்‌ வரையில்‌ வாழ்ந்திருக்க 
வேண்டும்‌ என்று அது அர்த்தப்படுமா? நிச்சயமாகவே இல்லை! 78/௦5 என்பதற்கு 
இவ்விடத்தில்‌ சுட்டுச்சொல்‌ ஒன்றும்‌ இல்லை. இது “முடிவுக்‌ காலத்தை” 
குறிப்பிடுவதில்லை (காண்க 24:13; 1 கொரிந்தியர்‌ 13:7; வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 3:11).*! இது “அவர்களின்‌ ஊழியத்தினுடைய முடிவு வரையிலும்‌” 
என்று அர்த்தப்படக்கூடும்‌, அனால்‌ இது “வாழ்வின்‌ முடிவு வரையிலும்‌” 
என்பதையே அதிகமாகக்‌ குறிப்பிட வாய்ப்புள்ளது” (காண்க வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 2:10). 

வசனம்‌ 23. இயேசு தொடர்ந்து, ஒரு பட்டணத்தில்‌ உங்களைத்‌ 
துன்பப்படுத்தினால்‌ மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள்‌ என்று கூறினார்‌. 
இந்தக்‌ கூற்றின்‌ சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ இது, இன்னும்‌ அப்போஸ்தலர்களின்‌ 
ஊழியத்திற்கான குறிப்பையே கொண்டுள்ளது. அவர்கள்‌ ஒரு நகரத்தில்‌ நன்கு 
வரவேற்கப்படவில்லை என்றால்‌, அவர்கள்‌ “தங்கள்‌ கால்களின்‌ தூசியை 
உதறிப்போட” வேண்டும்‌ என்று ஏற்கனவே அவர்களுக்குக்‌ கூறப்பட்டிருந்தது 
(10:14). ஒரு குறிப்பிட்ட நகரத்தில்‌ அவர்கள்‌ பகையுணர்வுள்ள 
எண்ணப்போக்கையும்‌ செயல்களையும்‌ சந்தித்தால்‌, அவர்கள்‌ அங்கு 
தங்கியிருந்து சூழ்நிலையைக்‌ கலைக்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபடக்கூடாது 
என்றே அவர்‌ கூறினார்‌ என்றாக வேண்டும்‌; அதற்குப்‌ பதிலாக அவர்கள்‌ 
விரைவாகவும்‌ அமைதியாகவும்‌ வேறு நகருக்குக்‌ கடந்து செல்ல வேண்டும்‌. 
சபை நிலைநாட்டப்‌ பட்டபின்பு, பவுல்‌ தமது ஊழியப்‌ பிரயாணங்களில்‌ இந்த 
நடைமுறையைப்‌ பின்பற்றினார்‌ (நடபடிகள்‌ 14:1-7; 17:1-10). 

தொடர்ந்து இயேசு, மனுஷகுமாரன்‌ வருவதற்குள்ளாக நீங்கள்‌ 
இஸ்ரவேலருடைய பட்டணங்களையெல்லாம்‌ சுற்றிமுடியாதென்று, 
மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்று கூறினார்‌. “மனுஷகுமாரன்‌ 
வருவதற்குள்ளாக” என்ற சொற்றொடர்‌ இதன்‌ அர்த்தம்‌ பற்றி நமக்கு மாபெரும்‌ 
அறைகூவல்‌ விடுக்கிறது. ஐந்து சாத்தியக்கூறுகள்‌ கவனிக்கத்‌ தக்கதாக உள்ளன: 

(1) இந்தச்‌ சொற்றொடர்‌, அப்போஸ்தலர்கள்‌ இந்த நகரங்களுக்குச்‌ 
சென்றபின்பு விரைவிலேயே இயேசு அவ்விடங்களுக்குச்‌ செல்ல இருந்ததைக்‌ 
குறிப்பிடலாம்‌ (11:1; காண்க லூக்கா 10:1). ஒருவேளை இது மிகவும்‌ எளிய 
மற்றும்‌ மிகவும்‌ சாத்தியக்கூறான விளக்கமாக உள்ளது எனலாம்‌. 

(2) இன்னொரு கண்ணோக்கு தானியேல்‌ 7:18, 14ஜக்‌ கொண்டு 


167 


தொடங்குகிறது, இது “மனுஷகுமாரனின்‌” வருகை பற்றிக்‌ குறிப்பிடும்‌ 
வேதவசனப்‌ பகுதிகளில்‌ முதலாவது வசனப்பகுஇயாக உள்ளது. இந்தக்‌ காட்ச, 
கிறிஸ்து முடிசூட்டப்படுதலை கீர்க்கதரிசனமாகக்‌ குறிப்பிடுகிறது. ஆகையால்‌, 
தானியேல்‌ 7:18, 14 வசனப்பகுதியானது இயேசுவின்‌ இந்தக்‌ கூற்றை 
விளக்கப்படுவதற்குப்‌ பயன்படுத்தப்பட்டால்‌, அவர்‌ பெந்தெகொஸ்தே 
நாளன்று அவரது இராஜ்யத்திற்குள்‌ தமது வருகையைச்‌ சுட்டிக்‌ காண்பித்திருக்க 
வேண்டும்‌ (16:28; நடபடிகள்‌ 2:36). இது சரியான விளக்கமாக இருந்தால்‌, நமது 
கர்த்தர்‌ ஒரிரு ஆண்டுகளில்‌ வரவிருந்த காலத்தைக்‌ குறிப்பிட்டார்‌ என்றாக 
வேண்டும்‌. வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, இயேசு, “இப்போதும்‌ 
பிற்பாடும்‌ நமது ஊழியத்தில்‌ நீங்கள்‌ எல்லா நகரங்களுக்கும்‌ சென்றிருக்கையில்‌, 
மனுஷ குமாரன்‌ தமது இராஜ்யத்துடன்‌ வருவார்‌” என்று கூறினார்‌. 

(3) இயேசு, கி.பி. 70ல்‌ ரோம ராணுவத்தினால்‌ எருசலேம்‌ 
அழிக்கப்பட்ட போது, இஸ்ரவேலுக்கு எதிரான நியாயத்தீர்ப்பில்‌ தமது 
வருகையை மறைமுகமாக உணர்த்தி இருக்கலாம்‌. இருப்பினும்‌, இது அவரது 
அர்த்தமாக இருந்தது என்றால்‌, அவர்‌ நாற்பது ஆண்டுகளுக்குப்‌ பின்பு 
நடைபெற இருந்த ஒரு நிகழ்வைக்‌ குறிப்பிட்டார்‌ என்றாகிறது. இந்தக்‌ 
கண்ணோட்டம்‌ இயேசு மறைமுகமாக உணர்த்திய காலக்கோட்டிற்கு ஊறு 
விளைவிப்பதாகக்‌ காணப்படுகிறது. 

(4) நான்காவது கண்ணோக்கு ஒன்றும்கூட, தானியேல்‌ 7:18, 14ஐ 
அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளது, இது கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ 
வருகைக்கு நடைமுறைப்படுத்தும்‌ சொற்றொடராக உள்ளது. மீண்டுமாக 
இந்தக்‌ கண்ணோக்கு இயேசு அறிவித்த காலக்கோட்டில்‌ இருந்து மிகவும்‌ 
விலக்கப்பட்டிருப்பதாகக்‌ தோன்றுறெது. 

(5) இயேசு இந்த பூமியின்‌ மீது ஆளுகை செய்ய மறுபடியும்‌ 
வரவிருந்ததைக்‌ குறிப்பிட்டார்‌ என்ற இந்தச்‌ சொற்றொடர்‌ பற்றிய 
கண்ணோட்டமானது தவறான முயற்சியாக உள்ளது என்பது தெளிவு. 
இந்தக்‌ கண்ணோக்கின்படி, அப்போஸ்தலர்கள்‌ எல்லா நகரங்களுக்கும்‌ செல்‌ 
வதற்குள்‌, மனுஷகுமாரன்‌ இந்த நகரங்கள்‌ மீது ஆளுகை செய்ய வருவார்‌ 
என்றாகிறது. முதலாவது, புதிய ஏற்பாடானது எந்த இடத்திலும்‌ இயேசு இந்த 
பூமியின்மீது ஆளுகை செய்ய வருவார்‌ என்று சித்தரிப்பதில்லை. இரண்டாவது, 
அவர்‌ மறுபடியும்‌ வரும்போது, இரட்சிக்கப்பட்டவர்களைத்‌ தம்முடன்‌ 
பரலோகத்தில்‌ வாழும்படி அழைத்துச்‌ செல்வார்‌ (காண்க யோவான்‌ 18:36; 
1 தெசலோனிக்கேயர்‌ 4:16-18). 


௮ பாடங்கள்‌ “5444 


வரையறைக்குட்பட்ட கட்டளை 
(அதிகாரம்‌ 10) 

பின்வரும்‌ பிரிவுகளுடன்‌ இந்த அதிகாரம்‌ முழுவதற்குமான பாடம்‌ 
ஒன்றைத்‌ தயாரிக்க முடியும்‌: (1) இயேசு அப்போஸ்தலர்களை அழைத்தல்‌ 
(10:1-4); (2) இயேசு அப்போஸ்தலா்களுக்குக்‌ கட்டளையிடுதல்‌ (10:5-15); 
(3) இயேசு அப்போஸ்தலர்களை எச்சரித்தல்‌ (10:16-23) மற்றும்‌ (4) இயேசு 
அப்போஸ்கலர்களுக்குப்‌ போதித்தல்‌ (10:24-42). 
ல்‌ டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


இயேசுவின்‌ ஊழியத்தினுடைய விரிவாக்கங்கள்‌ 
(10:1-8) 
அப்போஸ்தலர்கள்‌ கிறிஸ்துவினால்‌ குனிப்பட்ட வகையில்‌ 
அழைக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால்‌ ஏவப்பட்டனர்‌. இன்றைய 
நாட்களில்‌ கிறிஸ்தவர்கள்‌ இதே பண்புகளைப்‌ பகிர்ந்து கொள்வதில்லை. 
இருப்பினும்‌ நாம்‌ சுவிசேஷத்தினால்‌ அழைக்கப்பட்டுள்ளோம்‌, மற்றும்‌ நாம்‌ 
ஆவியானவரால்‌ ஏவப்பட்டுள்ள வசனத்தைக்‌ கொண்டுள்ளோம்‌. மேலும்‌, 
பிரதான கட்டளை நமக்கு இன்றும்‌ உள்ளது (28:18-20). அப்போஸ்தலர்களைப்‌ 
போன்று நாமும்‌ இயேசுவின்‌ ஊழியத்தின்‌ விரிவாக்கங்களாக இருக்கிறோம்‌. 
“நாம்‌ அவரது கரங்களாகவும்‌ கால்களாகவும்‌” இருக்கிறோம்‌ என்று 
கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின்‌ ஊழியம்‌ இந்த உலகத்தில்‌ நிறைவேற்றப்பட 
வேண்டும்‌ என்றால்‌, அது அவரது சீஷர்கள்‌ செய்வதாகவே இருக்கும்‌. 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


இயேசுவின்‌ அப்போஸ்தலர்கள்‌ 
(10:2-4) 
தொடக்கத்தில்‌ இயேசு, தமது தனிப்பட்ட தூதர்களாக இருக்கும்படி 
பன்னிரண்டு மனிதர்களைத்‌ தகோர்ந்துகொண்டார்‌ (மாற்கு  3:13-15; 
லூக்கா 6:12, 13). இவர்கள்‌ அவரது ஊழியம்‌ முழுவதிலும்‌ - அவர்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொண்டது முதல்‌ அவர்‌ பரத்துக்கேறும்‌ 
வரையிலும்‌ - அவருடன்‌ இருந்தனர்‌ மற்றும்‌ உயிர்த்தெழுதலுக்கும்‌ அவர்கள்‌ 
சாட்சிகளாகச்‌ செயல்பட்டனர்‌ (நடபடிகள்‌ 1:21, 22; 2:32). இயேசுவைக்‌ 





காட்டிக்கொடுத்துவிட்டு தனது உயிரை மாய்த்துக்கொண்ட யூதாஸஃக்குப்‌ 
பதிலாக மத்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌ நடபடிகள்‌ 1:15-26). பிற்பாடு பவுல்‌ 
ஒரு அப்போஸ்தலராக இயேசுவினால்‌ தோந்துகொள்ளப்பட்டார்‌ (நடபடிகள்‌ 
9:1-22; 1 கொரிந்தியர்‌ 15:1-11; 2 கொரிந்தியர்‌ 11:5). பதினான்கு மனிதர்களே 
குறிப்பாக கிறிஸ்துவின்‌ அப்போஸ்கலர்களாக இருந்துள்ளனர்‌. 

இருப்பினும்‌ “அப்போஸ்தலர்‌” என்ற சொற்றொடர்‌ மாறுபட்ட 





கருத்தில்‌, புதிய ஏற்பாட்டில்‌ மற்ற தனிநபர்களை விவரிக்கவும்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. இயேசு தூமே, ஊழியத்திற்கு அனுப்பப்பட்ட வருக்குப்‌ பிரதான 
உதாரணமாக இருப்பதாக “அப்போஸ்தலர்‌” என்று அமைக்கப்‌ பட்டுள்ளார்‌ 
(எபிரெயர்‌ 3:1). கர்த்தருடைய சகோதரரான யாக்கோபு, உயிர்த்தெழுதலுக்குச்‌ 
சாட்சியமாக இருந்தார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:7) மற்றும்‌ அவர்‌ எருசலேமில்‌ 
இருந்த சபையில்‌ தனிச்சிறப்பான நடத்துவத்துவம்‌ ஒன்றைக்‌ கொண்டிருந்தார்‌ 
(நடபடிகள்‌ 15:13-21; 21:17, 18; கலாத்தியர்‌ 2:9). அவர்‌ “அப்போஸ்கலர்களில்‌” 
ஒருவராகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளார்‌ (கலாத்தியர்‌ 1:19). பர்னபா இன்னொரு 
உதாரணமாக இருக்கிறார்‌; அவரும்‌ பவுலும்‌ “அப்போஸ்தலர்கள்‌” என்று 
ஒன்றாகச்‌ சேர்க்கப்பட்டுள்ளனர்‌ (நடபடிகள்‌ 14:4, 14). இம்மனிதர்கள்‌ 
அந்தியோகியாவில்‌ இருந்த சபையாரால்‌, பரிசுத்த ஆவியானவர்‌ குறித்தபடி. 
பிரசங்கிக்கும்‌ ஊழியத்திற்குத்‌ தேர்ந்துகொள்ளப்பட்டு அனுப்பப்‌ பட்டனர்‌ 
(நடபடிகள்‌ 13:1-3). மற்றவர்களும்‌ குறிப்பிட்ட ஊழியத்திற்காக உள்ளூர்‌ 


169 


சபைக்குழுமத்தினால்‌ கட்டளை பெற்ற காரணத்தினால்‌ “அப்போஸ்தலர்கள்‌” 
அல்லது “தூதுவர்கள்‌” என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌ (2 கொரிந்தியர்‌ 8:23; 
பிலிப்பியர்‌ 2:25; 1 தெசலோனிக்கேயர்‌ 1:1; 2:6). 


பேதுரு (10:2-4) 

கர்த்தருடைய அப்போஸ்கலர்களின்‌ பட்டியலில்‌ எப்போதுமே பேதுரு 
முதலாவதாகக்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளதால்‌, அவர்‌ பிரதான அப்போஸ்தலர்‌ 
என்றும்‌ “சபையின்‌ தலைவர்‌” என்றும்‌ கூடச்‌ சிலர்‌ கருத்துத்‌ தெரிவிக்கின்றனர்‌. 
இந்தத்‌ தவறான கருத்து, மத்தேயு 16:18, 19ல்‌ பேதுருவிடம்‌ இயேசுவின்‌ கூற்றின்‌ 
அடிப்படையிலும்‌ ஏற்படுத்தப்படுகிறது. ரோமன்‌ கத்தோலிக்க சடையார்‌, 
பேதுரு முதல்‌ போப்பாக இருந்தார்‌ என்றுகூட உரிமை கோருகின்றனர்‌. பேதுரு 
தமக்கு இப்படிப்பட்ட உரிமைகோருதலை ஒருக்காலும்‌ ஏற்படுத்தியதில்லை. 
புறஜாதியாருடன்‌ உண்ணுகலில்‌ பேதுருவின்‌ மாய்மாலத்திற்காக அவரைப்‌ 
பவுல்‌ கடிந்துகொண்டார்‌ (கலாத்தியர்‌ 2:11-14), இருப்பினும்‌ பிற்பாடு 
பேதுரு, பவுலின்‌ ஆழ்ந்த அறிவிற்காக அவரைப்‌ பாராட்டினார்‌ (2 பேதுரு 
3:15, 16). இத்துடன்‌ கூடுதலாக, பேதுரு தம்மைப்‌ பற்றி “உடன்‌ மூப்பர்‌” 
என்று தாழ்மையாக விவரித்தார்‌ (1 பேதுரு 5:1). தொடக்ககாலக்‌ கிறிஸ்துவின்‌ 
சபையில்‌ “போப்‌” என்ற ஒருவர்‌ ஒருக்காலும்‌ இருந்ததில்லை, மற்றும்‌ கிறிஸ்து 
ஒருவரே தமது சபைக்குத்‌ தலைவராக இருக்கிறார்‌ (எபேசியர்‌ 1:22, 23; 5:23; 
கொலோசெயர்‌ 1:18). 


“உன்னதத்தில்‌ இருந்து வல்லமை” (10:8) 

இயேசுவுக்குச்‌ சாட்சிகளாக இருப்பதற்காக அப்போஸ்தலர்கள்‌ பரிசுத்த 
ஆவியானவரிடம்‌ இருந்து வல்லமையைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌ என்று 
அவர்களுக்கு இயேசு வாக்களித்தார்‌ (நடபடிகள்‌ 1:8; காண்க லூக்கா 24:49). 
பரிசுத்த ஆவியானவரின்‌ பல்வேறு கொடைகளை மற்றவர்களுக்கு அளிக்கும்‌ 
வல்லமை என்பது அவர்கள்‌ பெற்றுக்கொண்ட வல்லமைகள்‌ அல்லது 
“கொடைகளில்‌” ஒன்றாக இருந்தது (1 கொரிந்தியர்‌ 12:4-11). நடபடிகள்‌ 
புத்தகத்தின்‌ தொடக்க அதிகாரங்களில்‌, அப்போஸ்தலர்கள்‌ மாத்திரமே இதைச்‌ 
செய்ய முடிந்தது என்பது தெளிவாகக்‌ காணப்படுகிறது (நடபடிகள்‌ 8:14, 15). 

பரிசுத்த ஆவியானவர்‌ பொழிந்தருளப்பட்ட நிகழ்வானது இருமுறை 
மாத்திரமே நடைபெற்றது (நடபடிகள்‌ 2; 10) என்பதால்‌, இந்த வரங்கள்‌ 
அப்போஸ்தலர்களால்‌ தரப்படுதல்‌ என்பது மாத்திரமே, பரிசுத்த ஆவியானவரின்‌ 
அற்புத வரங்களை மற்றவர்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ ஒரே வழியாக இருந்தது. 
இது ஜெபத்துடனும்‌ அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ கைகளை வைத்தலுடனும்‌ 
தொடர்புடையதாக நடைபெற்றது. 

பவுல்‌ தமது மனமாற்றத்திற்குப்‌ பின்பு (நடபடிகள்‌ 9), அற்புத வரங்களைப்‌ 
பெற்றார்‌ மற்றும்‌ அவற்றைப்‌ பிறருக்கு அளிக்கும்‌ வல்லமையையும்‌ 
பெற்றார்‌. அப்போஸ்தலர்‌ என்ற வகையில்‌ அவர்‌ தமது கரங்களைப்‌ புதிதாக 
மனமாறியவர்கள்‌ மீது வைத்து, அவர்களை ஆவியானவரின்‌ வரங்களினால்‌ 
பலப்படுத்த முடிந்தது நடபடிகள்‌ 19:6; ரோமர்‌ 1:11; 2 தீமோத்தேயு 1:0. 
கிறிஸ்தவருக்கு வரம்‌ தரப்பட்டவுடன்‌ அவர்‌ ஜெபத்தின்‌ மூலமாகக்‌ கூடுதல்‌ 





170 


வரங்களைக்‌ கேட்க முடிந்ததாகக்‌ காணப்படுகிறது. கொரிந்துவில்‌ இருந்த 
கிறிஸ்தவர்கள்‌ “மேலான வரங்களை” விசேஷமாக “தீர்க்கதரிசனம்‌ உரைக்கும்‌ 
வரத்தை” நாட வேண்டும்‌ என்று பவுல்‌ எழுதினார்‌ (1 கொரிந்தியர்‌ 12:31; 
14:1). பாஷைகளில்‌ பேசியவர்களை அவற்றிற்கு “[நீங்கள்‌) விளக்கம்‌ தரும்படி 
ஜெபியுங்கள்‌” என்று அவர்‌ ஊக்குவித்தார்‌ (1 கொரிந்தியர்‌ 14:13). 

கடைசி அப்போஸ்தலர்‌ இறந்தபோது, வரங்களைக்‌ கொடுக்கும்‌ 
வல்லமையும்‌ அவருடன்‌ ஒழிந்து போயிற்று. அப்போஸ்தலர்‌ கைகளை 
வைத்தவர்களில்‌ கடைசியான நபர்‌ இறந்தபோது பரிசுத்த ஆவியானவரின்‌ 
அற்புத வரங்களும்‌ அவருடனே ஒழிந்து போயிற்று. 


“பழுவற்ற பயணம்‌” (10:9, 10) 

10:9, 10ல்‌ உள்ள குறிப்பான கட்டுப்பாடுகள்‌, வரையறைக்குட்பட்ட 
கட்டளை தரப்பட்ட அப்போஸ்கலர்களுக்கு மாத்திரமே உரியவையாக 
இருக்கையில்‌, அவைகள்‌, கர்த்தருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்ற 
நாம்‌ முயற்சி செய்கையில்‌ நமக்கு, குறைந்த பட்சம்‌ முக்கியமான இரண்டு 
பாடங்களை அளிக்கின்றன. முதலாவது, அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ ஊழியத்தில்‌ 
தங்களுக்குத்‌ தேவையானவற்றிற்குத்‌ தேவனை நம்பியிருக்க வேண்டியிருந்தது 
போன்றே, இன்றைய நாட்களில்‌ நம்மை அவர்‌ பராமரிப்பார்‌ என்று நாமும்‌ 
நம்பியிருக்க வேண்டும்‌. இரண்டாவது, பொருள்களை உடைமையாகக்‌ 
கொண்டிருத்தல்‌ என்பது உலக சுவிசேஷ ஊழியத்தில்‌ நமது ஊழியப்பணிக்கு 
இடைஞ்சலாக இருக்கக்‌ கூடும்‌. ஹேர்‌ அவர்கள்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 


“இலகுவான பயணம்‌” என்பதே, எவ்வகையிலும்‌ 9-10 வசனங்களின்‌ 
மையச்‌ செய்தியாக உள்ளது. இது, நவீன திறவுகோல்‌ ஒன்றிற்குள்‌ 
மாற்றப்படும்போது, கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள்‌ எளிமையாக, அதிக 
பொருள்கொண்டிருப்பதில்‌ இருந்து விடுதலையாகி வாழ வேண்டும்‌ என்று 
கருத்துத்‌ தெரிவிக்றெது. இது தொலைதூர இடங்களில்‌ சுவிசேஷத்தை 
அறிவிப்பதற்காக வீட்டையும்‌ நாட்டையும்‌ விட்டுச்‌ செல்பவர்களுக்கும்‌ 





தங்கள்‌ சொந்த நாட்டில்‌ தங்கள்‌ விசுவாசத்தைப்‌ பகிர்ந்துகொள்ள 
விரும்புபவர்களுக்கும்‌ உண்மையாக உள்ளது. சுவிசேஷத்தின்‌ வழியில்‌, 
நமது அதிக சுமைகள்‌ குறுக்கிடுவதை நாம்‌ அனுமதிக்கக்‌ கூடாது.” 

டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


பிரசங்கியார்களை ஆதரித்தல்‌ (10:10) 

சுவிசேஷ ஊழியர்களின்‌ ஊழியத்திற்காக அவர்களுக்கு உதவிசெய்தலைச்‌ 
சிலர்‌ எதிர்க்கின்றனர்‌. இருப்பினும்‌ இயேசு, “வேலையாள்‌ தன்‌ ஆகாரத்துக்குப்‌ 
பாத்திரனாயிருக்கிறான்‌” என்று தெளிவாகக்‌ கூறினார்‌ (10:10). பவுல்‌, 
பிரசங்கியார்களுக்கு ஊதியம்‌ தரவேண்டும்‌ என்று பரிந்துரைத்தது மட்டும்‌ 
இன்றி அதை அவர்‌ கட்டளையாயும்‌ இட்டார்‌: “நாங்கள்‌ உங்களுக்கு 
ஞானநன்மைகளை விதைத்திருக்க, உங்கள்‌ சரீரநன்மைகளை அறுத்தால்‌ 
அது பெரிய காரியமா?” (1 கொரிந்தியர்‌ 9:11); “அந்தப்படியே சுவிசேஷத்தை 
அறிவிக்கிறவர்களுக்குச்சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகவேண்டுமென்று 
கர்த்தரும்‌ கட்டளையிட்டிருக்கிறார்‌” (1 கொரிந்தியர்‌ 9:14). பிரசங்கியார்கள்‌ 





171 


பணம்‌ பெறுதலுக்காக மாத்திரம்‌ ஊழியம்‌ செய்யக்கூடாது, ஆனால்‌ 
அவர்களுக்குப்‌ போதிய அளவில்‌ ஆதரவு அளிக்கப்பட வேண்டும்‌. 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





வெகுமதி மற்றும்‌ தண்டனையின்‌ படிநிலைகள்‌ 
(10:15) 

இயேசுவின்‌ அப்போஸ்தலர்களைப்‌ புறக்கணித்தவர்கள்‌ பற்றி 
நாம்‌ கலந்துரையாடியபோது அவர்‌, “நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்தப்‌ 
பட்டணத்திற்கு நேரிடுவதைப்பார்க்லும்‌ சோதோம்‌ கொமோரா நாட்டிற்கு 
நேரிடுவது இலகுவாயிருக்கும்‌” என்று கூறியதைக்‌ கவனித்துள்ளோம்‌ (10:15). 
“இலகுவாயிருக்கும்‌” என்பது தண்டனை இல்லாத நிலையை மறைமுகமாக 
உணர்த்துவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கருத்தை இயேசு குறிப்பால்கூட 
உணர்த்தியதில்லை. இயேசுவின்‌ சீஷர்கள்‌ சென்ற நகரங்களில்‌ இருந்தவர்கள்‌ 
கொண்டிருந்த அறிவையோ அல்லது வாய்ப்பையோ, சோதோம்‌ மற்றும்‌ 
கொமோரா ஆகிய நகரங்களில்‌ இருந்தவர்கள்‌ கொண்டிராதபடியால்‌, அந்த 
நகரின்‌ மக்கள்‌ தேவனுடைய செய்தியைத்‌ தாங்கள்‌ புறக்கணித்தமைக்காக 
அவ்வளவு பெரிய தண்டனையைப்‌ பெற மாட்டார்கள்‌ என்பது 
மிகத்தெளிவான அர்த்தமாக உள்ளது. வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, 
பெரிய வாய்ப்புக்களை கொண்டுள்ளவர்களுக்குப்‌ பெரிய பொறுப்புகள்‌ 
உள்ளன (காண்க எபிரெயர்‌ 10:26-30). தண்டனையின்‌ பல்வேறு படிநிலைகள்‌ 
மற்ற வசனப்பகுதியிலும்‌ காணப்படுகிறது (11:20-24; லூக்கா 12:41-48; 20:47). 

புதிய ஏற்பாடு, வெகுமதியின்‌ பல்வேறு படிநிலைகள்‌ இருக்கும்‌ என்றும்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது (5:19; 6:19-21; 18:4; லூக்கா 19:17-19; 1 கொரிந்தியர்‌ 
3:12-15; 2 கொரிந்தியர்‌ 9:6; யாக்கோபு 3:1). தேவனுடைய கிருபையினால்‌ 
கிடைக்கும்‌ இரட்சிப்பு கிறிஸ்துவுக்குள்‌ காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது 
(எபேசியர்‌ 2:8-10); எவரொருவரும்‌ பரலோகத்திற்குச்‌ செல்லும்‌ வழியைத்‌ 
தாமே ஈட்ட இயலாது (ரோமர்‌ 6:23). இருப்பினும்‌ இது கிறிஸ்தவர்கள்‌ 
தேவனால்‌ மதிப்பிடப்படுவார்கள்‌ மற்றும்‌ ஒவ்வொருவரும்‌ தனிப்பட்ட 
வெகுமதியைப்‌ பெறுவார்கள்‌ என்ற உண்மையை ஒன்றுமற்றது ஆக்குவதில்லை. 
பவுல்‌, “ஏனென்றால்‌, சரீரத்தில்‌ அவனவன்‌ செய்த நன்மைக்காவது இமைக்காவது 
துக்க பலனை அடையும்படிக்கு, நாமெல்லாரும்‌ கிறிஸ்துவின்‌ நியாயாசனத்திற்கு 
முன்பாக வெளிப்படவேண்டும்‌” என்று எழுதினார்‌ (2 கொரிந்தியர்‌ 5:10; காண்க 
ரோமர்‌ 2:5-11; 14:10-12; 1 கொரிந்தியர்‌ 4:5; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
20:11-15). கிறிஸ்தவர்களின்‌ செயல்களைப்‌ பற்றிய தேவனுடைய மதிப்பீடு 
அவரின்‌ வெகுமதியினுடைய தரத்தைத்‌ தீர்மானிக்றெது. 





எதிர்ப்பை எதிர்கொள்ளுதல்‌ (10:16-23) 
இயேசுவின்‌ அப்போஸ்தலர்கள்‌ மூன்று பக்கங்களில்‌ இருந்து 
உபத்திரவத்தை எதிர்கொள்ளுவர்‌ என்று இயேசு முன்னுரைத்தார்‌: மார்க்க 
நிறுவனங்களில்‌ இருந்து, அரசாங்கத்திட மிருந்து மற்றும்‌ தங்கள்‌ குடும்பங்களில்‌ 
இருந்து. உலகம்‌ முழுவதிலும்‌ உள்ள கிறிஸ்தவர்கள்‌ இதே சக்திகளிடத்தில்‌ 
இருந்து, பல்வேறு படிநிலைகளில்‌ எதிர்ப்பை அனுபவிக்கலாம்‌. 


172 


மார்க்க நிறுவணம்‌. நாட்டு மார்க்கம்‌ ஒன்றைக்‌ கொண்டுள்ள இடங்களில்‌ 
வாழும்‌ சிலர்‌ இப்படிப்பட்ட வெறுப்பை எதிர்கொள்ளலாம்‌. “கிறிஸ்தவர்கள்‌” 
என்று தங்களை அழைத்துக்கொள்பவர்கள்‌, “கிறிஸ்தவர்கள்‌” என்று தங்களை 
அழைத்துக்கொள்ளும்‌ மற்றவர்களை வெறுக்கவும்‌ செய்யலாம்‌. “கிறிஸ்தவர்கள்‌ 
மாத்திரம்‌” ஆக இருக்கப்‌ பிரயாசப்படுபவர்கள்‌ அடிக்கடி எல்லாராலும்‌ 
பழித்துரைக்கப்படுகின்றனர்‌. 

அரசாங்கம்‌. மார்க்கரிதியான சுதந்தரத்தை அனுமதிக்காத பகுதி 
களில்‌ வாழ்பவர்கள்‌, தனிப்பட்ட வகையிலும்‌ சட்டவிரோதமாகவும்‌ 





ஒன்று கூடக்‌ கட்டாயப்படுத்தப்‌ பட்டுள்ளனர்‌; அவர்கள்‌, கைது 
செய்யப்படுதல்‌, அடிக்கப்படுதல்‌ மற்றும்‌ சிறையில்‌ அடைக்கப்படுதல்‌ ஆகிய 
இடர்ப்பாடுகளைக்‌ கொண்டுள்ளனர்‌. மற்ற விஷயங்களில்‌, ஒழுக்கவீனம்‌ 
மற்றும்‌ அநீதி ஆகியவற்றிற்கு எதிராகப்‌ பேசும்‌ கிறிஸ்தவர்கள்‌, அரசாங்கத்தால்‌ 
எதிர்க்கப்படுகின்றனர்‌. 
கிம்‌. சிலர்‌ கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காகத்‌ தங்கள்‌ 
சொந்தக்‌ குடும்ப உறுப்பினர்களால்‌ கடிந்துகொள்ளப்‌ பட்டுள்ளனர்‌. 
ஒழுக்கரீதியான மதிப்பீடுகளிலும்‌ முன்னுரிமைகளிலும்‌ உள்ள வேறுபாடுகள்‌ 
அடிக்கடி முரண்பாட்டிற்கு வழிநடத்துகின்றன. சில மிகையான விஷயங்களில்‌, 
விசுவாசிகள்‌ தங்கள்‌ உறவினர்களால்‌ கைவிடப்பட்டுள்ளனர்‌. 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


பிரசங்கத்‌ தயாரிப்பு (10:20) 

அப்போஸ்தலா்களுக்குப்‌ பரிசுத்த அவியானவரிடமிருந்து தெய்வீக 
ஏவுதலை இயேசு வாக்குத்தத்தம்‌ செய்தார்‌. மவுன்ஸ்‌ அவர்கள்‌, 
“துரதிர்ஷ்ட வசமாக, இவ்வசனம்‌ மிகப்பல பிரசங்கியார்களுக்கு, 
ஞாயிற்றுக்கிழமைப்‌ பிரசங்கத்திற்குப்‌ போதிய அளவுக்குத்‌ தயாரிப்புச்‌ செய்யாத 
ருப்பதற்குச்‌ சாக்குப்போக்கை அளித்துள்ளது” என்று எழுதினார்‌.** இன்றைய 
நாட்களில்‌ நாம்‌, ஆவியானவரின்‌ வரங்களைக்‌ கொண்டிருப்பதில்லை; அதற்குப்‌ 
பதிலாக நாம்‌, தேவனால்‌ ஏவப்பட்ட வசனத்தைப்‌ படிக்க வேண்டும்‌. ஜிம்மி 
ஆலென்‌ அவர்கள்‌, அர்க்கன்சாஸின்‌ சியார்ஸியில்‌ உள்ள ஹார்டிங்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ தமது மாணவர்களிடம்‌, “அப்போஸ்தலர்கள்‌ இதை ஏவுதலினால்‌ 

பெற்றனர்‌; நாம்‌ இதை வேர்வையினால்‌ பெறுகிறோம்‌” என்று கூறுவதுண்டு. 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





குறிப்புகள்‌ 

Donald A. Hagner, Matthew 1-13, Word Biblical Commentary, vol. 33A (Dallas: 
Word Books, 1993), 262. Douglas R. A. Hare, Matthew, Interpretation (Louisville: John 
Knox Press, 1993), 113. Walter Bauer, 4 Greek-English Lexicon of the New Testament and 
Other Early Christian Literature, 3d ed., rev. and ed. Frederick W. Danker (Chicago: Univer- 
sity of Chicago Press, 2000), 881. “காண்க Jack P. Lewis, The Gospel According to Matthew, 
Part 1, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 145; and 
R. T. France, The Gospel According to Matthew, The Tyndale New Testament Commentaries 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 176. *Michael J. Wilkins, 


173 


“Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, 
Mark, Luke, ed. Clinton E. Amold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 67. “இயேசு 
தமது சீஷர்களுக்கு, தாம்‌ முந்திய அதிகாரங்களில்‌ செயல்விளக்கப்படுத்தியிருந்த 
“அதிகாரம்‌” அல்லது “வல்லமையை” கொடுத்தார்‌ (7:28, 29; 8:9 ஆயெவற்றின்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காண்க). “சில பழங்காலக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகளில்‌ மாற்கு 3:14ல்‌ 
apostolos என்ற வார்த்தை இருப்பதில்லை. “அப்போஸ்தலர்‌” என்ற சொற்றொடர்‌, 
கர்த்தரால்‌ தனிப்பட்ட வகையில்‌ தேர்ந்துகொள்ளப்பட்டு கட்டளை இடப்பட்ட 





பவுலைப்‌ பற்றி விவரிக்க அடிக்கடி பயன்படுத்தப்பட்டுள்ளது (1 கொரிந்தியர்‌ 15:8-10). 
மேலும்‌ அவ்வார்த்தை அதன்‌ விரிவான அர்த்தத்தில்‌, சபைக்குழுமத்தால்‌ அனுப்பப்பட்ட 
ஒருவரைக்‌ குறிக்கவும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது (நடபடிகள்‌ 14:4, 14; 2 கொரிந்தியார்‌ 
8:23; பிலிப்பியர்‌ 2:25; 1 தெசலோனிக்கேயர்‌ 1:1; 2:6). “காண்க W. F. Albright and 0. 8. 
Mann, Matthew, The Anchor Bible (Garden City, N.Y.: Doubleday & Co., 1971), 117. Lewis, 
147. 

“தீரியோத்‌” என்ற பெயர்கொண்ட இன்னொரு பட்டணம்‌ மோவாப்‌ நாட்டில்‌ 
இருந்தது (ஏரேமியா 48:24; ஆமோஸ்‌ 2:2). !2Hagner, 266; காண்க George Wesley Buchanan, 
“Judas Iscariot,” in The International Standard Bible Encyclopedia, rev. ed., ed. Geoffrey W. 
Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1982), 2:1151-52. Robert 
H. Mounce, Matthew, New International Biblical Commentary (Peabody, Mass.: Hendrickson 
Publishers, 1991), 92. “William Barclay, The Gospel of Matthew, vol. 1, 2d ed., The Daily 
Study Bible (Philadelphia: Westminster Press, 1958), 1:373. 131014. “மத்தேயு சுவிசேஷத்தில்‌ 
(10:5) சமாரியார்கள்‌ மாத்திரம்‌ ஒருமுறை குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌. இந்தக்‌ கலப்பான 
மக்கள்‌, கி.மு. 722ல்‌ அசீரிய அடிமைத்தனத்திற்குப்‌ பின்பு, வெளியில்‌ இருந்து வந்த 
அந்நியர்கள்‌ இஸ்ரவேல்‌ மக்களுடன்‌ கலப்புத்‌ இருமணம்‌ செய்துகொண்டதால்‌ 
விளைந்த மக்கள்‌ கூட்டமாக இருந்தனர்‌ (2 இராஜாக்கள்‌ 17:24; காண்க நெகேமியா 
13:23, 24). யூதர்களுடன்‌ அவர்களுக்கு இருந்த போராட்டம்‌ நாடுகடத்தப்பட்டதற்குப்‌ 
பிற்பட்ட காலம்‌ வரைக்கும்‌ பின்செல்றெது (எஸ்றா 4:1-24). 17]. W. McGarvey, The New 
Testament Commentary, vol. 1, Matthew and Mark (N.p., 1875; reprint, Delight, Ark.: Gospel 





Light Publishing Co., n.d.), 89. #Mounce, 92. காண்க Bauer, 811. “தங்கள்‌ சொந்தப்‌ 
பிரிவினரிடத்தில்‌ மிகவும்‌ உபசரிப்புக்‌ காண்பித்த எஸ்ஸென்ஸ்‌ என்ற குழுவினரைக்‌ 
கொண்டு ஒரு இணைகருத்து ஏற்படுத்தப்பட முடியும்‌. யோசிப்பஸ்‌ அவர்கள்‌, 
“மிகத்தனிமையான பகுதிகளுக்குப்‌ பயணம்‌ செல்லுகையில்‌ அவர்கள்‌ எதையும்‌ 
தங்களுடன்‌ எடுத்துச்‌ செல்லாவிட்டாலும்‌ கள்வர்கள்‌ பற்றிய அச்சத்தினிமித்தம்‌ தங்கள்‌ 
ஆயுதங்களைத்‌ தங்களுடன்‌ எடுத்துச்‌ சென்றனர்‌” என்று அறிக்கை செய்தார்‌ (]௦sephus 
Wars 2.8.4). 

காண்க John Lightfoot, 4 Commentary on the New Testament from the Talmud and 
Hebraica: Matthew-1 Corinthians, vol. 2, Matthew-Mark (Oxford: Oxford University Press, 
1859; reprint, Grand Rapids, Mich.: Baker, 1979), 183-85. 22David Hill, The Gospel of Matthew, 
The New Century Bible Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
Co., 1972), 186. France, 181. “பழைய மற்றும்‌ புதிய ஏற்பாடுகளில்‌ உபசரிப்பு பற்றிய 
உதாரணங்களுக்கு, காண்க William Hendriksen, New Testament Commentary: Exposition 
of the Gospel According to Matthew (Grand Rapids, Mich.: Baker Book House, 1973), 459. 
25Hill, 187. °*Mounce, 93. “காண்க Talmud Nedarim 53b; Sanhedrin 12a. 24. Leo Boles, 4 
Commentary on the Gospel According to Matthew (Nashville: Gospel Advocate Co., 1936), 226. 


174 


2 அதியாகமம்‌ 13:18; 19:24, 25; யோசுவா 32:92; புலம்பல்‌ 1:10; ஓசியா 16:46, 48, 49; 
மத்தேயு 11:22, 24; லூக்கா 10:12; 17:29; ரோமர்‌ 9:29; 2 பேதுரு 2:6; ரூத்‌ 7. “18௨௦ Bur- 
ton Coffman, Commentary on Matthew (Austin, Tex.: Firm Foundation Publishing House, 1977), 
136. 

SIWilkins, 69. #2Rabbah Song of Songs 2.14.1. Gerhard F. Hasel, “Dove,” in The 
International Standard Bible Encyclopedia, rev. ed., ed. Geoffrey W. Bromiley (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1979), 1:988. #*Mishnah Sanhedrin 1.2. Wilkins, 
69. இயேசுவை விசாரணை செய்த நிகழ்வுகள்‌, இந்தக்‌ கொள்கை செயல்பாட்டில்‌ 
இருந்தமைக்குச்‌ சாட்சியாக உள்ளன. முதலில்‌ அவர்‌ எருசலேமில்‌ சனதெரீன்‌ 
சங்கத்தாரால்‌ விசாரணை செய்யப்‌ பட்டார்‌, ஆனால்‌ அவர்‌ ஏரோதுவினாலும்‌ 





விசாரணை செய்யப்பட்டார்‌ மற்றும்‌ ரோம ஆளுநரான பொந்தியு பிலாத்து, அவரைக்‌ 
கடைசியாக விசாரணை செய்து மரணத்தீர்வை இட்டார்‌ லூக்கா 22:54-23:25). Tacitus 
Annals 15.44, °°Coffman, 137. வரப்‌ Sanhedrin 97a. Wilkins, 69. 

41] 75, 152. “Albert Barnes, Notes on the New Testament: Matthew and Mark, ed. Robert 
Frew (Philadelphia: N.p., 1832; reprint, Grand Rapids, Mich.: Baker Book House, 1974), 113. 
“Hare, 112. ““Mounce, 94. 


175 


22 
பன்னிருவருக்குர்‌ போதித்தல்‌ 


[110:24-42) 


அடுத்ததாக இயேசு, தமது அப்போஸ்தலர்களுக்கு அறிவுறுத்தி, அப்போது 
அவர்களுக்கு முன்னுரைத்திருந்த உபத்திரவம்‌ பற்றிப்‌ பயப்படாது இருக்க 
அவர்களுக்குக்‌ காரணங்கள்‌ கொடுத்தார்‌. அப்போஸ்கலர்களுக்கு இயேசுவின்‌ 
அறிவுறுத்துதல்‌ தரப்படுகையில்‌, 10:24ல்‌ ஒரு மாற்றம்‌ கவனிக்கப்படுறெது. 
இவ்விடத்தில்‌ இருந்து முன்னோக்கிச்‌ செல்லுகையில்‌ இயேசு (“நீங்கள்‌”” என்ற) 
முன்னிலைப்‌ பெயர்ச்சொல்லுடன்‌ கூடுதலாக, (“சஷன்‌,” “ஒவ்வொருவரும்‌” 
மற்றும்‌ “யாரேனும்‌” போன்ற) படர்க்கைப்‌ பெயர்ச்சொல்லைப்‌ 
பயன்படுத்தினார்‌. இந்த இலக்கண மாற்றமானது, பின்தொடர்ந்து வரும்‌ 
அறிவுறுத்தல்களில்‌ அதிகமானவை அவரது சீஷர்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
அர்த்தப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும்‌. 





சீஷன்‌ தன்‌ போதகனிலும்‌ மேற்பட்ட வனல்ல 
(10:24, 25) 


ஷன்‌ தன்‌ போதகனிலும்‌, வேலைக்காரன்‌ குன்‌ 
எஜமானிலும்‌ மேற்பட்டவனல்ல. 

ஷன்‌ தன்‌ போதகனைப்போலவும்‌, வேலைக்காரன்‌ தன்‌ 
எஜமானைப்‌ போலவும்‌ இருப்பது போதும்‌. வீட்டெஜமானையே பெயல்‌ 
செபூல்‌ என்று சொன்னார்களானால்‌, அவன்‌ வீட்டாரை அப்படிச்‌ சொல்வது 
அதிக நிச்சயமல்லவா? 


வசனம்‌ 24. அப்போஸ்தலர்கள்‌ எதிர்கொள்ள இருந்த வெறுப்புணர்வுகள்‌ 
பற்றி இயேசு அவர்களை எச்சரித்த பின்பு, அவர்களிடத்தில்‌ அவர்‌, இதனால்‌, 
விசேஷேமாக தாமே பெற்றிருந்த நடத்துதலின்‌ கண்ணோக்கில்‌, அவர்கள்‌ 
திகைப்படையக்‌ கூடாது என்று கூறினார்‌. சீஷன்‌ தன்‌ போதகனிலும்‌, 





வேலைக்காரன்‌ தன்‌ எஜமானிலும்‌ மேற்பட்ட வனல்ல என்பதைப்‌ பொதுவான 
அறிவு ஒப்புக்கொள்கிறது. ஒரு சீஷர்‌ தனது போதகரைப்‌ பின்பற்றி அவரிடத்தில்‌ 
இருந்து கற்றுக்கொள்கிறார்‌. இந்தப்‌ பழமொழியின்‌ முதல்‌ வரியை, லூக்கா 
மாறுபட்ட சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ பதிவு செய்து பின்பு [ஷன்‌] தன்‌ குருவுக்கு 
மேற்பட்டவனல்ல, தேறினவன்‌ எவனும்‌ [தன்‌] குருவைப்போலிருப்பான்‌” 
என்று கூடுதலாகக்‌ கூறினார்‌ லூக்கா 6:40). இயேசு மாத்திரமே அவர்களின்‌ 
போதகராயிருந்தார்‌ என்று அவர்களுக்கு அவர்‌ வலியுறுத்தினார்‌ (23:8). அவர்‌ 
உபத்திரவப்பட்டிருந்ததால்‌ அவர்களும்‌ உபத்திரவப்படுவதை எதிர்பார்க்க 
வேண்டும்‌ (காண்க 1 பேதுரு 2:21; 4:1). 


176 


பிற்பாடு யோவான்‌ 13:16ல்‌ இயேசு அவர்களுக்கு, “மெய்யாகவே 
மெய்யாகவே நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌, ஊழியக்காரன்‌ தன்‌ 
எஜமானிலும்‌ பெரியவனல்ல. அனுப்பப்பட்டவன்‌ தன்னை அனுப்பினவரிலும்‌ 
பெரியவனல்ல” என்று கூறினார்‌. அவ்வசனப்‌ பகுதியில்‌, “அனுப்பப்பட்ட வன்‌” 
என்பது “அப்போஸ்தலர்‌” என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. யோவான்‌ 
15:20ல்‌ அடிமையைப்‌ பற்றி இயேசு இந்தக்‌ கூற்றை மறுபடியும்‌ கூறி, “அவர்கள்‌ 
என்னைத்‌ துன்பப்படுத்தினதுண்டானால்‌, உங்களையும்‌ துன்பப்படுத்துவார்கள்‌; 
அவர்கள்‌ என்‌ வசனத்தைக்‌ கைக்கொண்டதுண்டானால்‌, உங்கள்‌ வசனத்தையும்‌ 





கைக்கொள்ளுவார்கள்‌” என்று கூடுதலாகக்‌ கூறினார்‌. இதன்‌ தொடர்புடைய 
கூற்று ஒன்று ரபீத்துவப்‌ பாரம்பரியத்தில்‌ காணப்படுகிறது: “ஒரு அடிமை தனது 
எஜமானரைப்‌ போலிருத்தல்‌ அந்த அடிமைக்குப்‌ போதுமானதாக உள்ளது. ”! 

வசனம்‌ 25. இவ்விருவரும்‌ தங்கள்‌ தொடர்பின்‌ காரணமாகப்‌ பிறரால்‌ 
ஒன்றுபோல்‌ நடத்தப்படும்போது, சீஷன்‌ தன்‌ போதகனைப்போலவும்‌, 
வேலைக்காரன்‌ தன்‌ எஜமானைப்போலவும்‌ இருப்பது போதும்‌. கிறிஸ்துவும்‌ 
அவரது சீஷர்களும்‌ ஓரேவகையில்‌ நடத்தப்பட்டதால்‌, இது அவர்கள்‌ 
விஷயத்தில்‌ உண்மையாக இருந்தது. 

இயேசு தம்மைப்‌ பற்றி வீட்டெஜமான்‌, என்றும்‌ தம்மைப்‌ 
பின்பற்றுபவர்களைப்‌ பற்றி வீட்டார்‌ என்றும்‌ குறிப்பிட்டார்‌. இந்த 
மொழிநடை, எஜமான்‌ மற்றும்‌ அவரது அடிமைகள்‌ என்ற முந்திய 
உருவகத்திற்கு இணையாக உள்ளது. ஒரு எஜமானர்‌ “வீட்டின்‌ தலைவராக” 
இருந்தார்‌, மற்றும்‌ அவரது அடிமைகள்‌, “அவரது வீட்டாரில்‌ உறுப்பினர்களாக? 
எண்ணப்பட்டனர்‌. இங்கு அவர்‌, தமது சீஷர்கள்‌ தம்மைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமாக இகழ்ந்து வெறுக்கப்படுவார்கள்‌ என்பதை வலியுறுத்துவதற்கு, 
அதிக நிச்சயமல்லவா என்ற விவாதத்தைப்‌ பயன்படுத்தினார்‌. அவரை 
விமர்சித்தவர்கள்‌ அவரைப்‌ பழிதூற்றி இருந்தனர்‌, அவரை பெயல்செபூல்‌ 
அதாவது “பிசாசுகளின்‌ தலைவன்‌” என்று அழைத்தனர்‌. கிறிஸ்து தொடர்பாக 





இந்த வார்த்தையைப்‌ பயன்படுத்துதல்‌, அவர்மீது அவர்களின்‌ வெறுப்பையும்‌ 
முற்றிலுமான மரியாதைக்‌ குறைவையும்‌ காண்பித்தது. எஜமானரை அவர்கள்‌, 
சாத்தானுடன்‌ அவர்‌ இணைவு கொண்டிருப்பதாக அர்த்தப்படுத்தும்‌ இந்தப்‌ 
பெயர்கொண்டு அழைத்தார்கள்‌ என்றால்‌ (மாற்கு 3:22, 23), அவரைப்‌ 





பின்பற்றுபவர்களை அவர்கள்‌ எவ்விதமாக நடத்துவார்கள்‌? டக்ளஸ்‌ R.A. ஹர்‌ 
அவர்கள்‌, “இவ்வசனத்தில்‌ பெயச்செபூலுக்கான குறிப்பு இதை 9:34 உடன்‌ 
பிணைக்கிறது மற்றும்‌ இது இயேசுவின்‌ வல்லமையான செயல்களுக்கும்‌ 
எதிர்மறைப்‌ பதிலுரையாக இருந்து, இந்த ஆய்வுக்கருத்து மிகவும்‌ முழுமையாக 
விவரித்து ஆராயப்படும்‌ 12:22-92 வசனப்பகுதியை முன்னெதிர்‌ நோக்குகிறது” 
என்று விளக்கம்‌ அளித்தார்‌.” 

“பெயல்செபூல்‌” என்ற பெயரின்‌ உண்மையான அர்த்தம்பற்றி 
விவாதிக்கப்‌ பட்டுள்ளது.” சிலர்‌, இந்தச்‌ சொற்றொடர்‌ “(வானத்தில்‌) வாசம்‌ 
பண்ணுபவர்களின்‌ கர்த்தர்‌ /எஜமானார்‌” என்று அர்த்தப்படுவதாக முடிவு 
செய்துள்ளனர்‌. இது உண்மையாக இருந்தால்‌, “வீட்டு எஜமான்‌” (0140420018) 
என்ற இயேசுவின்‌ குறிப்பானது வார்த்தைகளில்‌ ஒரு விளையாட்டாக 
இருக்கலாம்‌. மற்றவர்கள்‌, இந்தப்‌ பெயர்‌ “சாணியின்‌ கர்த்தன்‌” என்று 
அர்த்தப்படுத்துவதாகக்‌ கூறுகின்றனர்‌. இதனுடன்‌ தொடர்புடைய “பெயல்‌ 





177 


செபூப்‌” என்ற வார்த்தை “ஈக்களின்‌ தலைவன்‌” என்று அர்த்தப்படுகிறது. 
இது தோற்றகாலத்தில்‌ பழைய கானானியர்களின்‌ ஒரு தெய்வத்தினுடைய 
பெயராக இருந்தது (2 இராஜாக்கள்‌ 1:2, 3, 6, 16). இப்பெயர்களின்‌ அர்த்தம்‌ 
எதுவாக இருந்தாலும்‌, இயேசுவைச்‌ சாத்தான்‌ என்று குறிப்பிடுதலே, 
யூதத்தலைவர்களின்‌ அவமானத்தினுடைய தாக்குமுனையாக இருந்தது. 


பயப்படாதிருங்கள்‌ (10:26-31) 


2 அவர்களுக்குப்‌ பயப்படாதிருங்கள்‌; வெளியாக்கப்படாத 
மறைபொருளும்‌ இல்லை; அறியப்படாத இரகசியமும்‌ இல்லை. 

நான்‌ உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள்‌ 
வெளிச்சத்திலே சொல்லுங்கள்‌; காதிலே கேட்கிறதை நீங்கள்‌ வீடுகளின்மேல்‌ 
பிரசித்தம்பண்ணுங்கள்‌. 

28 அத்துமாவைக்‌ கொல்ல வல்லவர்களாயிராமல்‌, சரீரத்தை மாத்திரம்‌ 
கொல்லுகிறவர்ளுக்கு நீங்கள்‌ பயப்படவேண்டாம்‌; ஆத்துமாவையும்‌ 
சரீரத்தையும்‌ நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள்‌. 

ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான்‌ குருவிகளை விற்கிறார்கள்‌ 
அல்லவா? ஆயினும்‌ உங்கள்‌ பிதாவின்‌ சித்தமில்லாமல்‌, அவைகளில்‌ 
ஒன்றாகிலும்‌ தரையிலே விழாது. 

உங்கள்‌ தலையிலுள்ள மயிரெல்லாம்‌ எண்ணப்பட்டி ருக்கிறது. 

"ஆதலால்‌, பயப்படாதிருங்கள்‌; அநேகம்‌ அடைக்கலான்‌ 
குருவிகளைப்பார்க்கிலும்‌ நீங்கள்‌ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள்‌. 


அப்போஸ்தலர்கள்தங்களைத்துன்புறுத்துபவர்களுக்குப்‌ பயப்படக்கூடாது 





என்பது ஏன்‌ என்பதற்கு இயேசு, அறுதல்‌ அளிக்கும்‌ காரணங்களைக்‌ 
கொடுத்தார்‌. “பயப்படாதிருங்கள்‌” என்ற கட்டளை இப்பத்தியில்‌ மூன்று 
முறைகள்‌ காணப்படுகிறது (10:26, 28, 31). 

வசனங்கள்‌ 26, 27. அப்போஸ்தலர்களுக்கு ஏற்படும்‌ உபத்திரவத்தினால்‌ 
நன்மையான சில விஷயங்கள்‌ வரும்‌ என்பதால்‌, அவர்கள்‌ பயப்படாதிருக்க 
வேண்டும்‌ என்று இயேசு அவர்களுக்குக்‌ கூறினார்‌ (காண்க நடபடிகள்‌ 8:1-4; 
பிலிப்பியர்‌ 1:12-14, 19, 20). அவர்கள்‌ செய்வதற்கு ஒரு வேலை அவர்களுக்குத்‌ 
குரப்பட்டிருந்தது: இராஜ்யத்தின்‌ செய்தியைப்‌ பிரசங்கித்தல்‌, எந்த 
உபத்திவத்தை அவர்கள்‌ எதிகொண்டாலும்‌ அந்த ஊழியம்‌ நிறைவேற்றப்படும்‌. 
முன்பு மறைவாக அல்லது மறைக்கப்பட்டு இருந்தது வெளிப்படுத்தப்படும்‌ 
(காண்க மாற்கு 4:22; லூக்கா 8:17; 12:2, 3). 

இயேசு அவர்களுக்குத்‌ தனிப்பட்ட முறையில்‌ போதித்திருந்தவைகளை 
அவர்கள்‌ விரைவில்‌ வெளிப்படையாக அறிவிக்கக்‌ கூடியவர்கள்‌ ஆவார்கள்‌: நான்‌ 
உங்களுக்கு இருளிலே சொல்லுதிறதை நீங்கள்‌ வெளிச்சத்திலே சொல்லுங்கள்‌; 
காதிலே கேட்கிறதை நீங்கள்‌ வீடுகளின்மேல்‌ பிரசித்தம்பண்ணுங்கள்‌. அவரது 
உயிர்த்தெழுதல்‌ மற்றும்‌ பரத்துக்கேறுதல்‌ ஆகெவற்றிற்குப்‌ பின்பு, இந்த 
விஷயங்களை அவர்கள்‌ நினைவுக்குக்‌ கொண்டுவருவதற்கும்‌, அவர்களை 
சகல சத்தியத்திற்குள்‌ வழிநடத்துவதற்கும்‌, பரிசுத்த ஆவியானவரை இயேசு 
அனுப்புவார்‌ (யோவான்‌ 14:26; 16:13, 14; நடபடிகள்‌ 2:1-4). அந்த வேளையில்‌ 


178 


அவர்கள்‌ இயேசுவை “கர்த்தர்‌ என்றும்‌ கிறிஸ்து என்றும்‌” வெளிப்படையாக 
அறிவிப்பார்கள்‌ (நடபடிகள்‌ 2:36). 

“வீடுகளின்மேல்‌ பிரசித்தம்பண்ணுங்கள்‌” என்பது “வெளிப்படையாக 
அறிவியுங்கள்‌” என்று கூறுதலுக்கான உருவக நடையாக உள்ளது. அந்த 
நாட்களில்‌ பரந்த பகுதிக்கு ஒரு செய்தியை அறிவிக்க ஒரு நபர்‌ விரும்பினால்‌, 
அவர்‌ ஒரு உயர்ந்த குன்று அல்லது கூரையின்‌ மேற்பகுதிக்கு ஏறிச்சென்று 
சுற்றிலும்‌ உள்ளவர்கள்‌ கேட்கக்‌ கூடும்படிக்கு அதை உரத்த சத்தமிட்டுச்‌ 
சொல்லுவார்‌. எக்காளம்‌ ஊதுபவர்கள்‌ பண்டிகையின்‌ பரிசுத்த நாட்கள்‌ 
தொடங்குவதை அறிவிக்கத்‌ தங்கள்‌ கொம்புகளை ஊதுவதற்காக எவ்வாறு 
கூரையின்மீது ஏறுவார்கள்‌ என்பதை தல்மூக்‌ புத்தகம்‌ கூறுகிறது.” 

வசனம்‌ 28. இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ தங்கள்‌ எதிரிகளைக்‌ 
குறித்துப்‌ பயப்படாதிருக்க வேண்டியிருந்தனர்‌, ஏனெனில்‌ அந்த 
எதிரிகள்‌ அவரது சீஷா்களுக்குத்‌ துன்பம்‌ இழைக்கக்‌ கூடிய விஷயத்தில்‌ 
மட்டுப்படுத்தப்பட்டிருந்தனர்‌. அவர்கள்‌ சரீரத்தைக்‌ கொல்ல முடியும்‌, ஆனால்‌ 
ஆத்துமாவைக்‌ கொல்ல முடியாதிருந்தனார்‌. “ஆத்துமா” என்பதற்கான (றஓ5யchée) 
கிரேக்க வார்த்தை ॥ஐ/ எபிரெய வார்த்தைக்கு இணையாக உள்ளது, மற்றும்‌ 
இது, உயிர்‌ மூச்சு, வாழ்வுக்‌ கொள்கை, பூமிக்குரிய வாழ்க்கை (விருப்பங்கள்‌ 
மற்றும்‌ உணர்வுகளை உள்ளடக்கிய) உள்ளான மனித உயிர்‌, நபர்‌, மற்றும்‌ 
(இந்த பூமிக்குரிய வாழ்வைக்‌ கடந்து செல்லுகிற) ஆத்துமா போன்ற பல்வேறு 
அர்த்தங்களைக்‌ கொண்டுள்ளது.” இந்த சந்தர்ப்பப்‌ பொருளில்‌, கடைசி 
அர்த்தம்‌ காட்சியில்‌ உள்ளது என்பது தெளிவு. உடல்‌ கொல்லப்பட்ட முடியும்‌ 
ஆனால்‌ ஆத்துமா தொடர்ந்து வாழ்கிறது (காண்க 11:29; 16:26; மாற்கு 8:36, 
37; லூக்கா 12:20; எபிரெயர்‌ 6:19; 1 பேதுரு 1:9, 22; 2:11; 4:19; யாக்கோபு 
1:21; 5:20). கிறிஸ்துவை உண்மையாகப்‌ பின்பற்றுபவர்கள்‌ துன்புற்று உடலை 
இழந்தாலும்‌, அவர்கள்‌ “நித்திய தண்டனையை” அல்லது “இரண்டாம்‌ 
மரணத்தை” எதிர்கொள்வதில்லை (25:46; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:14). 
அவர்களின்‌ எதிரிகள்‌, மனிதரில்‌ உள்ள காணப்படாத பொருள்சார்பற்ற 
பகுதியைத்‌ துன்புறுத்த இயலாது. 

மனிதர்களுக்குப்‌ பயன்படுவதற்குப்‌ பதிலாக,  ஆத்துமாவையும்‌ 
சரீரத்தையும்‌ நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள்‌, என்று 
இயேசு அவர்களுக்கு அறிவுறுத்தினார்‌. இங்கு இரண்டு வகையான பயங்கள்‌ 
நேரெதிராக ஒப்பிடப்படுகின்றன: மனிதர்களுக்குப்‌ பயப்படுதல்‌ என்பது 
சுயநலமான பயமாக உள்ளது, ஆனால்‌ தேவனுக்குப்‌ பயப்படுதல்‌ என்பது 
முழுமையானதும்‌ நன்மையானதுமான உள்ளது.” தேவன்‌ “இரட்சிக்கவும்‌ 
அழிக்கவும்‌ வல்லவர்‌” என்ற காரணத்தினால்‌ (யாக்கோபு 4:12) அவருக்கே 
பயப்பட வேண்டும்‌. 





“அழித்தல்‌” என்பதற்கான (apollumi) கிரேக்க வார்த்தை 
நிர்மூலமாவதை மறைமுகமாக உணர்த்துவதில்லை. ஆத்துமாவும்‌ உடலும்‌ 
நரகத்தில்‌ எறியப்படும்போது அவைகள்‌ அழிவுக்குக்‌ கொண்டுவரப்படுகின்றன. 
(“நரகம்‌” என்பதற்கு, 5:22ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌.) 

வசனங்கள்‌ 29-51. பிதாவாகிய தேவன்‌ கும்முடையவர்களைக்‌ 
கவனிக்கிறார்‌. மற்றும்‌ பாதுகாக்கின்றார்‌ என்ற காரணத்தினால்‌, 
இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ பயப்படக்கூடாது. குருவிகள்‌ மிகச்சிறிய 


179 


மதிப்புடையவையாக உள்ளன. முதல்‌ நூற்றாண்டில்‌ சிலவேளைகளில்‌ 
இவைகள்‌ உண்ணப்பட்டன, ஆனால்‌ இவைகள்‌ மிகவும்‌ குறைந்த விலை 
கொண்டவைகளானதால்‌, ஏமை மக்களால்‌ மாத்திரம்‌ இவை உண்ணப்பட்டன. 
ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான்‌ குருவிகளை வாங்க முடிந்தது. லூக்கா 
12:6ல்‌, இரண்டு காசுகளுக்கு ஐந்து குருவிகள்‌ விற்கப்பட்டதாகக்‌ கூறப்படுகிறது; 
ஐந்தாவது குருவி பேரம்பேசியதில்‌ எறியப்பட்டதாகக்‌ காணப்படுறெது.” 
“தாசு” என்பதற்கான (4550) கிரேக்க வார்த்தை, இயேசுவின்‌ காலத்தில்‌ 
சுற்றுக்கு விடப்பட்டிருந்த சிறிய தாமிர நாணயத்தைக்‌ குறிக்கிறது. இது ஒரு 
தினேரியத்தில்‌ பதினாறில்‌ ஒரு மடங்கு மதிப்புடையதாக இருந்தது.” இந்தப்‌ 
பறவைகளின்‌ மதிப்பு இவ்வளவு அற்பமானதாக இருந்தாலும்‌, அவற்றில்‌ 
ஒன்றுகூட தேவனால்‌ அறியப்படாமல்‌ தரையில்‌ விழவோ அல்லது இறக்கவோ 
முடியாது. 

இந்த இடத்தில்‌ இயேசு, உங்கள்‌ தலையிலுள்ள மயிரெல்லாம்‌ 





எண்ணப்பட்டிருக்கிறது என்று கூறி இடைமறிக்தார்‌. டேவிட்‌ மென்ட்டன்‌ 
அவர்களின்‌ கூற்றுப்படி, ஒரு நபரின்‌ தலையில்‌ சராசரியாக 100,000 முடிகள்‌ 
இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது.” இப்படிப்பட்ட ஒரு மதிப்பீடு எவ்வாறு 
அறியப்பட இயலும்‌ என்று நாம்‌ வியப்படையலாம்‌! நமது வாழ்வில்‌ 
முக்கியமற்ற மற்றும்‌ அற்பமான விஷயங்களைப்‌ பற்றிக்கூடத்‌ தேவன்‌ அறிகிறார்‌ 
என்று இயேசு மறைமுகமாக உணர்த்தினார்‌. மற்ற சந்தர்ப்பப்பொருளில்‌. 
தேவனுடைய பாதுகாப்பு “அனாலும்‌ உங்கள்‌ தலைமயிரில்‌ ஒன்றாகிலும்‌ 
அழியாது” என்ற வாக்குத்தத்தத்தில்‌ விளக்கப்படுகிறது லூக்கா 21:18; காண்க 
நடபடிகள்‌ 27:34). 

மனித குலத்தின்‌ மீது, குறிப்பாக இயேசுவின்‌ சீஷர்கள்‌ மீது தேவனுடைய 
அக்கறையை வலியுறுத்த இயேசு, குறைவானதில்‌ இருந்து பெரியதற்கு என்ற 
வாதத்தைப்‌ பயன்படுத்தினார்‌ (காண்க 6:26ன்‌ மீதான விளக்கங்கள்‌). ஆதலால்‌, 
பயப்படாதிருங்கள்‌; அநேகம்‌ அடைக்கலான்‌ குருவிகளைப்பார்க்கிலும்‌ 
நீங்கள்‌ விசேஷித்தவார்களாயிருக்கிறீர்கள்‌ என்று கூறியதன்‌ மூலம்‌ அவர்‌ இந்த 
வாதத்தை முடித்தார்‌. தேவனுடைய மக்கள்‌ எப்போதும்‌ துன்புறுகின்றனர்‌ 





(அல்லது மரிக்கின்றனர்‌ என்பதை கூட) அவர்‌ அறிகிறார்‌, மற்றும்‌ அவர்களைக்‌ 
குறித்து அவர்‌ அக்கறை காண்பிக்கிறார்‌. எருசலேம்‌ தல்மூத்தில்‌ இது 
தொடர்பான கூற்று ஒன்று காணப்படுகிறது: “பரலோகம்‌ [தேவன்‌] இன்றி, ஒரு 
பறவை அழிவதில்லை; மனித குலமும்‌ அதற்கும்‌ அதிகமானதே!”? 


என்னை அறிக்கை பண்ணுகிறவர்‌ 
எவரோ (10:32, 33) 


மனுஷர்‌ முன்பாக என்னை அறிக்கை பண்ணுறெவன்‌ எவனோ, 
அவனை நானும்‌ பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ முன்பாக 
அறிக்கைபண்ணுவேன்‌. 

மனுஷர்‌ முன்பாக என்னை மறுதலிக்கிறவன்‌ எவனோ அவனை நானும்‌ 
பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ முன்பாக மறுதலிப்பேன்‌. 


வசனம்‌ 32. இயேசு மனுஷர்‌ முன்பாக [தம்மை] அறிக்கை 


180 


பண்ணுகிறவர்களுக்கு மாபெரும்‌ ஆசீர்வாதத்தை வாக்களித்து, தம்மைப்‌ 
பின்பற்றியவர்கள்‌ பயப்படாதிருக்க வேண்டும்‌ என்று தொடர்ந்து ஏவினார்‌. 
“அறிக்கை பண்ணுதல்‌” என்பதற்கான (/௦10/0220) கிரேக்க வார்த்தை, 
அறிவிக்க அல்லது ஒப்புக்கொள்ள என்று அர்த்தப்படுகிறது. இயேசுவைப்‌ 
பற்றிய மிகச்சரியான அறிக்கை பண்ணுதல்‌ இங்கு குறிப்பிடப்படவில்லை. 
மலைப்பிரசங்கத்தில்‌ இயேசு, தம்மை “ஆண்டவர்‌” என்று அறிக்கை பண்ணும்‌ 
சிலரைப்‌ பற்றிப்‌ பேசினார்‌; இருப்பினும்‌ அவர்களின்‌ செயல்கள்‌, 
அவர்களுடைய விசுவாச அறிக்கைக்குச்‌ சீர்பொருத்தமான இராததால்‌ அவர்கள்‌ 
புறக்கணிக்கப்படுவார்கள்‌ (7:21-23). பிற்பாடு பேதுரு “நீர்‌ ஜீவனுள்ள 
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து” என்று கூறியதன்‌ மூலம்‌ நல்ல அறிக்கை 
என்று அழைக்கப்பட்ட அறிக்கையைச்‌ செய்தார்‌ (16:16). 

சீஷர்கள்‌ யூத நீதிமன்றங்களுக்கு முன்பாகவும்‌ புறஜாதி ஆளுநர்கள்‌ 
மற்றும்‌ அரசர்களுக்கு முன்பாகவும்‌ கொண்டுவரப்படுவார்கள்‌ (10:17, 18). 
இப்படிப்பட்ட எதிர்கொள்ளுதல்கள்‌ கிறிஸ்துவை அறிக்கையிடுவதற்கான 
வாய்ப்புகளாக இருந்தன. சீஷர்கள்‌ தங்கள்‌ அறிக்கை பண்ணுதலைக்‌ காத்துக்‌ 
கொள்வதற்கு, உபத்திரவம்‌ பற்றிய எந்த பயங்களையும்‌ வெற்றிகொள்வார்கள்‌. 
இயேசு தாமே, “பொந்தியுபிலாத்துவின்‌ முன்னின்று நல்ல அறிக்கையைச்‌ 
சாட்சியாக விளங்கப்பண்ணினார்‌” (1 தீமோத்தேயு 6:14; காண்க 27:11) - 
மற்றும்‌ அது அவருக்குச்‌ சிலுவை மரணத்தைக்‌ கொண்டுவந்தது. 

யோவான்‌ சுவிசேஷத்தில்‌, யூதர்களில்‌ பலர்‌, தங்களின்‌ தலைவர்கள்‌ 
“இயேசுவைக்‌ கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால்‌ 
அவனை ஜெபஆலயத்துக்குப்‌ புறம்பாக்க வேண்டுமென்று” முடிவு 
செய்திருந்ததால்‌, தங்கள்‌ விசுவாசத்தை அறிக்கையிட அஞ்சினர்‌ (யோவான்‌ 
9:22). ஆளுநர்களில்‌ சிலரும்கூட இயேசுவை விசுவாசித்தனர்‌ ஆனால்‌ 
“ஜெபஆலயத்துக்குப்‌ புறம்பாக்கப்படுவோமோ” என்று அஞ்சியதால்‌ அவரை 
அறிக்கைபண்ணாதிருந்தனர்‌ (யோவான்‌ 12:42). 

ஒருவர்‌ கிறிஸ்வதராவதற்கு முன்னர்‌, கிறிஸ்துவில்‌ கொண்டுள்ள 
விசுவாசத்தை அறிக்கையிடும்படி கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறார்‌ (ரோமர்‌ 10:9, 
10; 1 தீமோத்தேயு 6:12). இயேசு, “ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான 
கிறிஸ்துவாக” இருக்றொர்‌ என்பதே அந்த அறிக்கையாக உள்ளது (16:16; காண்க 
நடபடிகள்‌ 8:37). இது அவரை ஒருவர்‌ தமது ஆண்ட வராகவும்‌ எஜமானராகவும்‌ 
இருப்பதாக அறிக்கை பண்ணுதலை மறைமுகமாக உணர்த்துகிறது. கிறிஸ்தவர்‌ 
தமது விசுவாச அறிக்கைக்காகத்‌ துன்புறுத்தப்படலாம்‌ மற்றும்‌ தமது 
ஜீவனையே கையளிக்க வேண்டியிருக்கலாம்‌. இருந்தபோதிலும்‌ - “தேவனுக்கும்‌ 
மனிதருக்கும்‌ இடையில்‌ ஒரே மத்தியஸ்தரான” (1 தீமோத்தேயு 2:5; NIV) 
- இயேசு, அவனை ... பரலோகத்திலிருக்றெ [தமது] பிதாவின்‌ முன்பாக 
அறிக்கைபண்ணுவார்‌. “பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ முன்பாக” 
என்பதற்குப்‌ பதில்‌ லூக்கா சுவிசேஷத்தில்‌ “தேவதூதர்‌ முன்பாக” என்றுள்ளது 
லூக்கா 12:8, 9). 

வசனம்‌ 33. எதிர்கருத்தை உரைப்பதில்‌ இயேசு, தம்மிடமிருந்து திரும்பும்‌ 
எந்த ஒரு சீஷனையும்‌ பின்வருமாறு எச்சரித்தார்‌: மனுஷர்‌ முன்பாக என்னை 








மறுதலிக்கிறவன்‌ எவனோ, அவனை நானும்‌ பரலோகத்திலிருக்கிற என்‌ 
பிதாவின்‌ முன்பாக மறுதலிப்பேன்‌. “மறுதலித்தல்‌” (4771207180) வினைச்‌ சொல்‌, 


181 


“உரிமையைத்‌ துறத்தல்‌” அல்லது “மறுத்துரைத்தல்‌” என்று அர்த்தப்படுகிறது. 
முதலாவது இது, இயேசுவை ஆண்டவர்‌ என்ற வகையில்‌ அவரது 
உரிமைத்துவத்தைத்‌ துறத்தலைக்‌ குறிக்கிறது. இதே வகையில்‌ இது 
பேதுருவின்‌ மறுகலிப்புகளைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது 
(26:70, 72, 74). இரண்டாவது இது, தனிநபர்‌ ஒருவரைக்‌ கிறிஸ்து தமது சீஷரல்ல 
என்று மறுதலித்தலைக்‌ குறிக்றெது (காண்க 7:23; 2 தீமோத்தேயு 2:12). 

தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவர்கள்‌, கிறிஸ்துவை மறுதலிக்குமாறு வலிவான 
கட்டாயத்தினுள்‌ வைக்கப்பட்டனர்‌. உதாரணமாக கி.பி. இரண்டாம்‌ 
நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌, பொந்தியு/பித்தினியா நாட்டின்‌ தேசாதிபதியாக 
இருந்த இளைய பிளீனி என்பவர்‌, கிறிஸ்துவைத்‌ துறந்திருந்த கிறிஸ்தவர்களை, 
ரோமப்‌ பேரரசர்‌ ட்ரேஜன்‌ கையாளும்‌ விதத்தில்‌ அவரது கொள்கை பற்றி 
எழுதினார்‌. கிறிஸ்தவர்களாக இருத்தல்‌ என்று குற்றம்‌ சாட்டப்பட்டவர்களை 
அவர்‌ இரண்டு மூன்று முறை விசாரித்து, அவர்கள்‌ கிறிஸ்துவை மறுதலிக்க 
வாய்ப்புக்கொடுத்தார்‌. மறுதலிக்காதவர்களுக்கு அவர்‌ மரணதண்டனை 
கொடுத்தார்‌. இருப்பினும்‌ அவர்கள்‌ ரோமக்‌ குடிமக்களாக இருந்தால்‌, 
அவர்களை அவர்‌ ரோமாபுரிக்கு அனுப்பினார்‌. கிறிஸ்தவர்களாக இருத்தலை 
மறுதலித்தவா்கள்‌, கிறிஸ்துவை சபித்து, தேவர்களை ஆராதித்து, பேரரசரின்‌ 
உருவச்சிலைக்கு முன்பாக தூபத்துடன்‌ ஜெபத்தை ஏறெடுத்தபோது, அவர்கள்‌ 
விடுவிக்கப்பட்டனர்‌.!! 

















“நான்‌ சமாதானத்தைக்‌ கொண்டுவரவில்லை” 
(10:34-36) 


“பூமியின்மேல்‌ சமாதானத்தை அனுப்பவந்தேன்‌ என்று 
எண்ணாதிருங்கள்‌; சமாதானத்தையல்ல, பட்டயத்தையே அனுப்பவந்தேன்‌. 

எப்படியெனில்‌, மகனுக்கும்‌ தகப்பனுக்கும்‌, மகளுக்கும்‌ தாய்க்கும்‌, 
மருமகளுக்கும்‌ மாமிக்கும்‌ பிரிவினையுண்டாக்க வந்தேன்‌. 

ஒரு மனுஷனுக்குச்‌ சத்துருக்கள்‌ அவன்‌ வீட்டாரே. 


வசனம்‌ 34. சமாதானத்தைப்‌ பற்றி இவ்விடத்தில்‌ இயேசுவின்‌ கூற்று, 
அவர்‌ உலகத்திற்கு வந்த நோக்கத்திற்கு எதிராயிருப்பதாகத்‌ கோன்றுகிறது. 
அவரை ஏசாயா, “சமாதானப்‌ பிரபு” என்று அழைத்தார்‌ மற்றும்‌ அவரது 
சமாதானமான மற்றும்‌ நீதியான ஆளுகையைப்‌ பற்றியும்‌ பேசினார்‌ (ஏசாயா 
9:6, 7). அவரது உறுதிப்பாட்டை நாம்‌ எவ்வாறு விளக்கப்படுத்த வேண்டும்‌? 
இருதயங்களின்‌ முரட்டாட்டத்தினுடைய விளைவாக சமாதானம்‌ இன்மை 
ஏற்படுகிறது என்பதை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. இயேசு கூறியதும்‌ 
செய்ததும்‌, மக்களுக்கு இடையில்‌ பிரிவினைக்கு வழிநடத்திற்று; அவருக்கு 
அவர்களின்‌ பதில்செயல்‌ மூலமாக இந்தப்‌ பிரிவினை கொண்டுவரப்பட்டது. 
இயேசுவைப்‌ புறக்கணிப்பவர்கள்‌, இயேசுவை ஏற்றுக்கொள்பவர்களுடன்‌ 
சமாதானமாக இருக்க முடியாது என்பது தெளிவு. பட்டயம்‌ என்பதற்கான 
குறிப்பு, “முரண்பாடு” அல்லது “பிரிவினை” என்பதற்கு ஒப்புவமை என்ற 
வகையில்‌ செயல்படுகிறது லூக்கா 12:51). இயேசு சமாதானப்‌ பிரபுவாக 
இருக்கிறார்‌ (லூக்கா 2:14; எபேசியர்‌ 2:14-18), ஆனால்‌ அவரது சமாதானம்‌ இந்த 





182 


உலகத்தின்படி யான சமாதானமாக இருப்பதில்லை (யோவான்‌ 14:27; கலாத்தி 
யார்‌ 5:22). 

வசனங்கள்‌ 35, 36. இவ்வசனங்களில்‌ இயேசு, மீகா 7:6ல்‌ இருந்து 
மேற்கோள்‌ காண்பித்தார்‌. மக்களைப்‌ பிரித்தல்‌ என்பதல்ல ஆனால்‌ அவர்களை 
ஒன்றுகூட்டுதல்‌ என்பதே அவரது நோக்கமாக இருக்கையில்‌, சுவிசேஷத்தை 
அறிவித்தல்‌ என்பது அடிக்கடி பிரிவினையையே விளைவிக்கிறது. அவரது செய்தி 
குடும்பங்களைக்கூடப்‌ பிரிக்றெது, ஏனெனில்‌ குடும்பத்தின்‌ சில உறுப்பினர்கள்‌ 
அந்த செய்தியை ஏற்றுக்கொள்கையில்‌, மற்றவர்கள்‌ அதைப்‌ புறக்கணிக்கலாம்‌. 
இது இயேசுவின்‌ சொந்தக்‌ குடும்பத்தைப்‌ பொறுத்தவரையிலும்கூட 
உண்மையாக இருந்தது (மாற்கு 3:20, 21, 31-85; யோவான்‌ 7:1-9). அவரது 
போதனைக்கு ஒருவர்‌ விசுவாசநிறைவுடையவராக இருக்கையில்‌ மற்றவர்‌ 
அவ்வாறு இல்லாமற்போகும்‌ போது, மிகநெருக்கமான உறவுகள்கூட 
முறிக்கப்படக்கூடும்‌. ஒரு தகப்பனும்‌ தாயும்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
எதிரானவர்கள்‌ ஆகலாம்‌, அல்லது பிள்ளைகள்‌ தங்கள்‌ விசுவாசத்துடன்‌ 
பெற்றோர்களைப்‌ புறக்கணிக்கலாம்‌. கணவர்களும்‌ மனைவிகளும்‌ இந்த 
ஆவிக்குரிய போராட்டத்தில்‌ எதிர்‌ எதிர்‌ அணிகளில்‌ இருக்கக்‌ கூடும்‌. 
இப்படிப்பட்ட வேறுபாடுகள்‌ எழும்போது, ஒரே வீட்டார்‌ அடிக்கடி எதிரிகள்‌ 
ஆகின்றனர்‌ (10:21ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 


“எல்லாருக்கும்‌ மேலாக என்னை நேசியுங்கள்‌” 
(10:37-39) 


**தகப்பனையாவது தாயையாவது என்னிலும்‌ அதிகமாய்‌ நேசிக்றெவன்‌ 
எனக்குப்‌ பாத்திரன்‌ அல்ல; மகனையாவது மகளையாவது என்னிலும்‌ 
அதிகமாய்‌ நேசிக்றெவன்‌ எனக்குப்‌ பாத்திரன்‌ அல்ல. 

தன்‌ சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னைப்‌ பின்பற்றாதவன்‌ 
எனக்குப்‌ பாத்திரன்‌ அல்ல. 

தன்‌ ஜீவனைக்‌ காக்கிறவன்‌ அதை இழந்து போவான்‌; என்னிமித்தம்‌ 
குன்‌ ஜீவனை இழந்து போகிறவன்‌ அதைக்‌ காப்பான்‌. 


வசனம்‌ 37. இயேசு தம்மைப்‌ பின்பற்றுபவர்களுக்கு, அவர்கள்‌ தங்கள்‌ 





சொந்தக்‌ குடும்பத்தினரை நேசிப்பகைக்‌ காட்டிலும்‌ அதிகமாகத்‌ தம்மை 
நேசிக்கும்படி அறைகூவல்‌ விடுத்தார்‌. லூக்கா 14:26ல்‌ அவர்‌, ஒருவர்‌ 
தமது சீஷராவதற்கு, “தன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ மனைவியையும்‌ 
பிள்ளைகளையும்‌ சகோதரரையும்‌ சகோதரிகளையும்‌, தன்‌ ஜீவனையும்‌ 
வெறுக்க வேண்டும்‌” என்று கூறினார்‌. அவரது சீஷராக இருத்தல்‌ என்பது, 
மனித மட்டத்தில்‌ ஒருவர்‌ தமது சொந்தக்‌ குடும்பத்தை அதிகமாக 
நேசித்தாலும்‌, அது அவருக்கும்‌ அவரது கர்த்தருக்கும்‌ இடையில்‌ வரக்கூடாது 
என்று அர்த்தப்படுகிறது. மத்தேயு 10:37ம்‌ வசனம்‌ லூக்கா 14:26ன்‌ அர்த்தத்தை 
விளக்கப்படுத்துகிறது. “வெறுக்க வேண்டும்‌” என்ற இயேசுவின்‌ கட்டளை, 
“குறைவாக அன்புகூர வேண்டும்‌” என்று அர்த்தப்படுவது தெளிவு (காண்க 
ஆதியாகமம்‌ 29:31; KJV). கிறிஸ்துவின்‌ சீஷர்கள்‌ எவரொருவரையும்‌ வெறுக்க 


183 


வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்புவது இல்லை, ஆனால்‌ மற்றவர்களுடனான 
அவர்களின்‌ கூட்டுறவு, அவருக்கு அவர்களின்‌ ஒப்புக்கொடுத்தலுக்கு 
அடுத்ததாக இருக்க வேண்டும்‌ என்றே அவர்‌ விரும்புகிறார்‌. இல்லையென்றால்‌ 
அவர்கள்‌ அவரது சீஷர்கள்‌ என்று அழைக்கப்படத்‌ தகுதியற்றவர்களாக 
இருப்பார்கள்‌. 

வசனம்‌ 38. இயேசு, தன்‌ சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னைப்‌ 
பின்பற்றாதவன்‌ எனக்குப்‌ பாத்திரன்‌ அல்ல என்று கூறியதன்‌ மூலம்‌ தமது 
அப்போஸ்தவர்களுக்கு மேலும்‌ அறைகூவல்‌ விடுத்தார்‌. சுவிசேஷ விபரங்களில்‌ 
இதுவே சிலுவையைப்‌ பற்றிய முதல்‌ குறிப்பிடுதலாக உள்ளது (காண்க 
16:24; மாற்கு 8:34; லூக்கா 9:23). தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி 
சிலுவையில்‌ அறையப்படும்‌ இடம்‌ வரையிலும்‌, தனது சிலுவையைச்‌ 
சுமந்து செல்ல வற்புறுத்தும்‌ ரோமானிய நடைமுறையில்‌ இருந்து இந்த 
உருவகம்‌ கரவமைக்கப்பட்டுள்ளது.'” சிலுவை என்பது, பாடு அனுபவித்தல்‌, 
வெட்கக்கேடு மற்றும்‌ கடைசியில்‌ மரணம்‌ ஆகியவற்றின்‌ அடையாளமாக 
இருந்தது. இங்கு இது, கர்த்தருக்கு விசுவாசமாக இருத்தலுக்கு, இயேசுவின்‌ 
சீஷார்கள்‌ எந்த இயாகமும்‌ செய்து, சுமக்க வேண்டிய சுமையைக்‌ குறிக்கிறது. 
சிலுவையொன்றைச்‌ சுமத்தல்‌ என்பது, ஒருவர்‌ தமது சொந்த உயிரை ஒப்புக்‌ 
கொடுத்தலைக்கூடக்‌ கேட்பதாக இருக்கலாம்‌. ஒருவர்‌ தமது சிலுவையைச்‌ 
சுமத்தல்‌ என்ற சிந்தனைக்கு, லூக்கா “அநுதினமும்‌” என்ற வார்த்தையைக்‌ 
கூடுதலாகக்‌ கூறினார்‌, இது தொடர்ந்து நடைபெறும்‌ செயலைச்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது லூக்கா 9:23). ஒருவர்‌ தமது சிலுவையைச்‌ சுமக்கத்‌ 
குவறுதல்‌ என்பது, கொல்கொதாவுக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ சிலுவையைச்‌ சுமந்து 
சென்றவரின்‌ சீஷராக இருக்கத்‌ தகுதி இல்லாதவராக்குகிறது (யோவான்‌ 19:17). 

வசனம்‌ 39. மேலும்‌ இயேசு, தன்‌ ஜீவனைக்‌ காக்கிறவன்‌ அதை 





இழந்துபோவான்‌; என்னிமித்தம்‌ தன்‌ ஜீவனை இழந்துபோகிறவன்‌ அதைக்‌ 
காப்பான்‌ என்றும்‌ கூறினார்‌ (காண்க 16:25; மாற்கு 8:35; லூக்கா 9:24; 17:33; 
யோவான்‌ 12:25). ஒருவர்‌ தமது ஜீவனைக்‌ கண்டறிதல்‌ என்பது, சுய பாதுகாப்பு 
மற்றும்‌ சுய திருப்தி ஆகியவற்றைச்‌ சார்ந்துள்ளது. ஒருவர்‌ தமக்காக வாழ்கிறார்‌ 
என்றால்‌, அவர்‌ நித்தியத்திற்கும்‌ தேவனை விட்டுப்‌ பிரிக்கப்படுவார்‌, 
அதாவது, அவர்‌ தமது ஜீவனை இழப்பார்‌. இதற்கு நேர்மாறாக, ஒருவர்‌ 
தமது சுயவிருப்பங்களுக்கு மரிக்றொர்‌ - வேதசாட்சியாகத்‌ தமது உயிரையும்‌ 
கொடுக்கிறார்‌ - என்றால்‌, அவர்‌ என்றென்றைக்கும்‌ தேவனுடன்‌ வாழ்வார்‌. 
பரலோகத்திற்குச்‌ செல்வதற்காக எந்த தியாகத்தையும்‌ செய்தல்‌ என்பதே 
நாடவேண்டிய நிலைப்பாடாக உள்ளது. என்ன விலைகொடுத்தும்‌ 
இயேசுவுக்கு விசுவாசம்‌ நிறைந்தவராக நிலைச்திருப்பவர்கள்‌, கடைசிவரை 
நிலைத்திருப்பவர்கள்‌, நித்திய வாழ்வின்‌ மகிமையைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 12 
ஜேம்ஸ்‌ பர்ட்டன்‌ காஃப்மேன்‌ அவர்கள்‌ இந்தக்‌ கருத்தைப்‌ பின்வருமாறு கூறித்‌ 
தொகுத்துரைத்தார்‌: 

எவ்வித முன்விருப்பமும்‌ இன்றி, தேவனுடைய சித்தத்தை நாடுவதற்குத்‌ 

தமது வாழ்வை அர்ப்பணிப்பவர்கள்‌ ... இவ்வசனத்தின்‌ கருத்தில்‌ 

தமது ஜீவனை இழக்கின்றனர்‌. ஒருவார்‌ தமது சொந்த ஜீவனையும்‌ 

மனவிருப்பத்தையும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ மூழ்கச்செய்தல்‌ என்பது, பவுலுடன்‌ 


184 


சேர்ந்து “இனி நான்‌ அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்‌ பிழைத்திருக்கிறார்‌” 
என்று கூறுவதாக உள்ளது (கலாத்தியர்‌ 2:20), இது ஒருவர்‌ தமது ஜீவனை 
இழந்து அதைக்‌ கண்டறிதலாகவும்‌ உள்ளது. '* 


“உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ என்னை 
ஏற்றுக்கொள்ளுகிறான்‌” (10:40-42) 


“உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌; 
என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ என்னை அனுப்பினவரை 
ஏற்றுக்கொள்ளுகிறான்‌. 

“தீர்க்கதரிசி என்னும்‌ நாமத்தினிமித்தம்‌ தீர்க்கதரிசியை 
ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான்‌; 
நீதிமான்‌ என்னும்‌ நாமத்தினிமித்தம்‌ நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ 
நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான்‌. 

“சீஷன்‌ என்னும்‌ நாமத்தினிமித்தம்‌ இந்தச்‌ சிறியரில்‌ ஒருவனுக்கு 
ஒரு கலசம்‌ தண்ணீர்மாத்திரம்‌ குடிக்கக்‌ கொடுக்கிறவனும்‌ தன்‌ 
பலனை அடையாமற்‌ போகான்‌ என்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ 


சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


வசனம்‌ 40. இயேசு தமது அப்போஸ்தலர்களுக்கு, உங்களை 
ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌ என்று 
தகவல்‌ தெரிவித்தார்‌. “ஏற்றுக்கொள்ளுதல்‌” என்பதன்‌ அர்த்தம்‌, 10:9- 
15 வசனப்பகுஇயினால்‌ தெளிவாக்கப்பட்டுள்ளது. தங்கள்‌ இல்லங்களில்‌ 
அப்போஸ்தலார்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உணவும்‌ தங்குமிடமும்‌ 
அளித்தவர்களை “ஏற்றுக்கொள்ளுபவர்கள்‌” என்று இவ்விடத்தில்‌ 
இயேசு அர்த்தப்படுத்தினார்‌. இன்றைய நாட்களில்‌ கிறிஸ்தவர்கள்‌, 
அப்போஸ்தலர்களைப்‌ போன்று, அவருடைய நாமத்திலும்‌ அவருடைய 
அதிகாரத்திலும்‌ உலகம்‌ முழுவதிலும்‌ செல்கின்றனர்‌ (28:18-20). சுவிசேஷச்‌ 
செய்தியாளர்‌ ஒருவரை “ஏற்றுக்கொள்ளுபவார்‌” செயல்விளைவில்‌ 
இயேசுவையே ஏற்றுக்கொள்கிறார்‌ (கலாத்தியர்‌ 4:14). இதற்கு நேரெதிராக, 
இயேசுவின்‌ சீஷா்களைத்‌ துன்புறுத்துபவர்‌ இயேசுவையே துன்புறுத்துகிறார்‌ 
(நடபடிகள்‌ 9:1-4). ரபீத்துவப்‌ பாரம்பரியம்‌ ஒன்று, “ஒரு மனிதரின்‌ பிரதிநிதி 
அந்த மனிதராகவே கருதப்படுகிறார்‌” என்று உரைக்கிறது.” 

இயேசு அவர்களுக்கு, என்னை ஏற்றுக்கொள்ளுநறெவன்‌ என்னை 
அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌ என்று நினைவூட்டினார்‌. கிறிஸ்துவின்‌ 
ஊழியத்தை ஆதரிப்பதன்‌ மூலம்‌ ஒருவர்‌, அவரை அனுப்பிய பிதாவை 
கனப்படுத்துறொர்‌ (மாற்கு 9:37; லூக்கா 9:48; யோவான்‌ 13:20). 

வசனம்‌ 41. மேலும்‌ இயேசு, தீர்க்கதரிசி என்னும்‌ நாமத்தினிமித்தம்‌ 
தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை 
அடைவான்‌ என்ற தமது அறிவிப்பில்‌ இர்க்கதரிசிகளையும்‌ உள்ளடக்கினார்‌. 
“தூர்க்கதரிசி என்னும்‌ நாமத்தினிமித்தம்‌” என்ற சொற்றொடர்‌, “ கர்க்கதரிசி 
என்ற வகையில்‌” என்று அர்த்தப்படும்‌ எபிரெயத்துவமாக” உள்ளது. 


185 


வில்லியம்‌ ஹென்றிக்சென்‌ அவர்கள்‌ 41௮ வசனப்பகுதியை, “தீர்க்கதரிசி 
ஒருவரை அவர்‌ 972தியாக இருகிறார்‌ என்பதால்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌” 
என்று தரவழைத்தார்‌.!? தேவனுடைய செய்தியாளரை, வெகுமதியின்‌ 
விருப்பத்திற்காக இன்றி, அவர்‌ தேவனுடைய செய்தியாளராக இருக்கிறார்‌ 
என்ற காரணத்தினால்‌ மாத்திரம்‌ ஏற்றுக்கொள்பவர்‌, தாமே ஒரு தீர்க்கதரிசியாக 
இருப்பதற்குரிய பலனைப்‌ பெற்றுக்கொள்வார்‌. தொடக்ககால சபையில்‌ 
தூர்க்கதரிசிகளும்‌ இர்க்கதரிசினிகளும்‌ இருந்தனர்‌ (நடபடிகள்‌ 11:27-30; 13:1; 
21:9-11; 1 கொரிந்தியர்‌ 12:28; எபேசியர்‌ 2:20; 3:5). தீர்க்கதரிசனம்‌ என்பது 
தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவத்தில்‌ முடிவடைந்த அற்புத வரங்களில்‌ ஒன்றாக 
இருந்தது (காண்க 1 கொரிந்தியர்‌ 13:8). 

வசனம்‌ 41ஆ, நீதிமானுக்கு காண்பிக்கப்படும்‌ இதே வகையான 
உபசரிப்பு, சம அளவில்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ என்று சுட்டிக்காண்பிக்கிறது. 
(Dikaios) என்ற சொற்றொடர்‌, நீதிமானாகவும்‌ நல்லவராகவும்‌ இருக்கும்‌ 
ஒருவரை, தமது ஜீவனைத்‌ தேவனுடைய பிரமாணங்களுக்கு ஏற்புடைய 
வகையில்‌ காத்துக்கொள்ளும்‌ ஒருவரைக்‌ குறிக்கிறது. “தீர்க்கதரிசிகள்‌” மற்றும்‌ 
“நீதிமான்கள்‌” ஆகியோர்‌ மத்தேயு சுவிசேஷத்தின்‌ வேறிடத்தில்‌ ஒன்றாக 
வகைப்படுத்தப்‌ பட்டுள்ளனர்‌ (13:17; 23:29). இந்தச்‌ சொற்றொடர்கள்‌ 
ஒருபொருள்‌ இணைகருத்தில்‌ ஒன்றிற்குப்‌ பதில்‌ இன்னொன்றாகப்‌ 
பயன்படுத்தப்பட முடியும்‌. நீதிமான்கள்‌ என்பவர்கள்‌ (இர்க்கதரிசிகளைப்‌ 
போன்று) ஏவுதல்‌ பெற்று இருக்கவில்லை என்பதால்‌ அவர்கள்‌ தீர்க்கதரிசிகளில்‌ 
இருந்து வித்தியாசப்படுத்தப்‌ பட்டுள்ளனர்‌ என்பது இன்னொரு சாத்தியக்கூறாக 
உள்ளது. இவ்வசனத்தில்‌ “நீதிமான்‌” என்பது தொடக்ககால சடையில்‌ இருந்த 
“போதகரை” குறிக்கிறது என்ற சாத்தியக்கூறும்‌ உள்ளது (காண்க 1 கொரிந்தியர்‌ 
12:29; எபேசியர்‌ 4:11; யாக்கோபு 3:1). 

வசனம்‌ 42. இந்தச்‌ சிறியரில்‌ ஒருவனுக்கு என்ற சொற்றொடர்‌ 
அப்போஸ்தலார்களைக்‌ குறிக்கலாம்‌ (காண்க மாற்கு 9:41) அல்லது 
இது இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்களைப்‌ பொதுவாகக்‌ குறிக்கலாம்‌ 
(காண்க 18:6, 10, 14; மாற்கு 9:42; லூக்கா 17:2). இந்த விவரிப்பு 
அன்பினிமித்தமான சொற்றொடராக இருக்கலாம்‌. இதே போன்ற “சிறு 
பிள்ளைகளே” என்ற சொல்விளக்கத்தை யோவான்‌, தாம்‌ யாருக்கு 
எழுதினாரோ அந்தக்‌ கிறிஸ்தவர்களைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தினார்‌ 
(1 யோவான்‌ 2:1, 28; 3:7, 18). இதற்கு மறுபுறத்தில்‌, இது உலக தர 
அளவைகளின்படி, வலிமையற்றவர்களாகவும்‌ அற்பமானவர்களைகவும்‌ 
“மிகவும்‌ சிறியவராகிய என்‌ சகோதரரான இவர்களில்‌ ஒருவனுக்கு” (25:40; 
NIV) - இருப்பவர்களை வலியுறுத்தும்‌ விவரிப்பாக இருக்கலாம்‌. 

ஒரு கலசம்‌ தண்ணீர்‌ மாத்திரம்‌ குடிக்கக்‌ கொடுத்தல்‌ என்ற, மிகச்சிறிய 
சேவையும்கூடக்‌ கவனிக்கப்படும்‌ (25:31-46). ஒரு நபர்‌, சக விசுவாசிக்கு 
உணவையோ அல்லது தங்கும்‌ இடத்தையோ அளிக்க இயலாதிருக்கலாம்‌; 
அனால்‌ அவர்‌ சிறிதளவே இரக்கம்‌ காண்பித்தாலும்‌, அவர்‌ தன்‌ பலனை 





அடையாமற்‌ போகார்‌. 

இயேசு தமது அப்போஸ்தலர்களுக்கு வரையறைக்குட்பட்ட 
கட்டளையைக்‌ கொடுத்த பின்பு, அவர்கள்‌ செய்யும்படி அவர்‌ 
கேட்டுக்கொண்டதை நிறைவேற்ற அவர்கள்‌ சென்றனர்‌ (மாற்கு 6:12, 


186 


13; லூக்கா 9:6). பிற்பாடு அவர்கள்‌ திரும்பி வந்து, தங்கள்‌ ஊழியத்தின்‌ 
வெற்றியைப்‌ பற்றி அவரிடத்தில்‌ அறிக்கை சமர்ப்பித்தனர்‌ (மாற்கு 6:30; லூக்கா 
9:10). 


௮ பாடங்கள்‌ “5444 


அப்போஸ்தலர்களின்‌ மரணம்‌ (10:28) 
இயேசு தமது அப்போஸ்தலர்களுக்கு, “ஆத்துமாவைக்‌ கொல்ல 
வல்லவர்களாயிராமல்‌, சரீரத்தை மாத்திரம்‌ கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள்‌ 
பயப்படவேண்டாம்‌” என்று கூறினார்‌ (10:28). இந்த மனிதர்கள்‌ அவரது 
வார்த்தையைத்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ காத்துக்கொண்டனர்‌; முதிர்‌ வயதானதால்‌ 
மரித்த யோவானைத்‌ தவிர, மற்ற எல்லா அப்போஸ்கலர்களுமே 
வேதசாட்சிகளாக மரித்தனர்‌ என்று பாரம்பரிய ஆதார மூலங்கள்‌ உரிமை 
கோருகின்றன. அவர்கள்‌ மரணமடைந்த இடம்‌ மற்றும்‌ விதம்‌ பற்றி 
இந்த ஆதாரமூலங்கள்‌ சிலவேளைகளில்‌ கருத்து வேறுபடுகின்றன, 
ஆனால்‌ அப்போஸ்தலர்களின்‌ தைரியத்தையும்‌ ஒப்புக்கொடுத்தலையும்‌ 
பற்றிய மனப்பதிவை இவைகள்‌ விட்டுச்செல்கன்றன. இந்த மனிகர்கள்‌, 
கிறிஸ்துவைப்‌ பற்றிய தங்கள்‌ சாட்சியத்திற்காகக்‌ கல்லெறியப்பட்டனர்‌, 
தலைவெட்டப்பட்டனர்‌ மற்றும்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டனர்‌. இந்த 
விவரிப்புகள்‌, புதிய ஏற்பாட்டில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ள, ஸ்தேவான்‌ 
கல்லெறியப்பட்டது மற்றும்‌ யாக்கோபு பட்டயத்தினால்‌ கொல்லப்பட்டு 
மரணம்‌ அடைந்தது ஆயெவற்றுடன்‌ சீர்பொருந்தி இருக்கின்றன (நடபடிகள்‌ 
7:58; 12:2). 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


நல்ல அறிக்கை (10:32) 
ஒரு கிறிஸ்தவர்‌, தமது ஞானஸ்நானத்தின்போது செய்த நல்ல 
அறிக்கையைப்‌ பராமரிக்க வேண்டும்‌. இதை அவர்‌ தாம்‌ அன்றாடம்‌ 
வாழும்‌ வாழ்விலும்‌ இயேசுவைப்‌ பற்றிய தமது விசுவாசத்தைப்‌ பகிர்ந்து 
கொள்ளுதலிலும்‌ செய்கிறார்‌. தீமோத்தேயுவிடம்‌ பவுல்‌, “விசுவாசத்தின்‌ நல்ல 
போராட்டத்தைப்‌ போராடு, நித்தியஜீவனைப்‌ பற்றிக்கொள்‌; அதற்காகவே 
நீ அழைக்கப்பட்டாய்‌; அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை 
பண்ணினவனுமாயிருக்கிறாய்‌” என்று வேண்டிக்‌ கேட்டுக்கொண்டார்‌ 
(1 தீமோத்தேயு 6:12; NIV). 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


உங்கள்‌ ஜீவனைக்‌ கண்டறிதல்‌ (10:39) 

“தன்னைத்‌ தான்‌ கண்டறிய” முயற்சி செய்கிற இளைஞனைப்‌ பற்றிச்‌ 
சிலவேளைகளில்‌ நாம்‌ பேசுகிறோம்‌. மக்களில்‌ பலர்‌, விளையாட்டுகள்‌, 
பொழுதுபோக்குகள்‌, கல்வி மற்றும்‌ வேலைகள்‌ என்ற சட்டப்பூர்வமான 
செயல்பாடுகளின்‌ மூலம்‌ தங்களைப்‌ கண்டறிய முயற்சி செய்கின்றனர்‌. 
மற்றவர்கள்‌, போதைப்‌ பொருள்களைப்‌ பயன்படுத்துதல்‌ அல்லது பாலுறவு 


187 


ரீதியான மீறுதல்கள்‌ ஆகியவற்றைப்‌ பரிசோதித்தல்‌ போன்ற சட்டவிரோதமான 
நாடுதல்களின்‌ மூலம்‌ தங்களைக்‌ கண்டறிய முயற்சி செய்கின்றனர்‌. முடிவில்‌ 
இவைகளில்‌ எவற்றினாலும்‌ திருப்தி அடைய முடிவதில்லை. ஜீவனைக்‌ 
கண்டறிய சாலொமோன்‌, வேலை, செல்வம்‌ மற்றும்‌ பெண்கள்‌ ஆகியவற்றை 
நாடினார்‌ - மற்றும்‌ வெறுமையை உணர்ந்தார்‌. தேவனுடனான உறவில்‌ 
மாத்திரமே ஜீவனின்‌ அர்த்தத்தைக்‌ காண முடியும்‌ என்று அவர்‌ முடிவு 
செய்தார்‌ (பிரசங்கி 12:13, 14). இன்றைய நாட்களில்‌ மக்கள்‌ இயேசுவைப்‌ 
பின்பற்றுவதினால்‌ ஜீவனைக்‌ கண்டடைய முடியும்‌. இந்தப்‌ பாதை வழியானது, 
சுயத்தை வெறுத்தல்‌ மற்றும்‌ தியாகம்‌ ஆகியவற்றின்‌ வழியாக உள்ளது, மற்றும்‌ 
இது மாத்திரமே உண்மையிலேயே திருப்தி அளிக்கக்‌ கூடிய வழியாக உள்ளது. 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





குறிப்புகள்‌ 

Talmud Berakoth 586. 2Douglas R. A. Hare, Matthew, Interpretation (Louisville: John 
Knox Press, 1993), 115. ‘காண்க David E. Aune, “Beelzebul,” in The International Standard 
Bible Encyclopedia, rev. ed., ed. Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1979), 1:447-48; and Theodore J. Lewis, “Beelzebul,” in The Anchor Bible 
Dictionary, ed. David Noel Freedman (New York: Doubleday, 1992), 1:638-70. *Talmud Shabbath 
35b. “Walter Bauer, 4 Greek-English Lexicon of the New Testament and Other Early Christian 
Literature, 3d ed., rev. and ed. Frederick W. Danker (Chicago: University of Chicago Press, 
2000), 1098-1100. £R. T. France, The Gospel According to Matthew, The Tyndale New Testament 
Commentaries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 186. 7Robert 
H. Mounce, Matthew, New International Biblical Commentary (Peabody, Mass.: Hendrickson 
Publishers, 1991), 97. ‘Bauer, 145. ஒரு காசு (தோரனம்‌) என்பது ஒரு நாள்‌ சம்பளம்‌ 
ஆகும்‌ (20:13). “David Menton, “The Amazing Human Hair,” Answers (July/September 2007): 
77. Jerusalem Talmud Shebiith 9.1. “பரலோகத்தின்‌ சித்தம்‌ இல்லாமல்‌” என்பது 
தேவனுடைய சித்தத்தையும்‌ அல்லது அவருடைய சர்வாதிகாரத்தையும்‌ 
குறிக்றெது. 

TIpliny Letters 10.96. 72Plutarch Moralia 554B. David Hill, The Gospel of Matthew, The 
New Century Bible Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 
1972), 195. 4James Burton Coffman, Commentary on Matthew (Austin, Tex.: Firm Foundation 
Publishing House, 1977), 146. °Mishnah Berakoth 5.5. 157801 P. Lewis, The Gospel According 
to Matthew, Part 1, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 
157; காண்க NEB. “William Hendriksen, New Testament Commentary: Exposition of the 
Gospel According to Matthew (Grand Rapids, Mich.: Baker Book House, 1973), 478; காண்க 
NIV. ’srண்க William Byron Forbush, ed., Foxs Book of Martyrs (Philadelphia: Universal 
Book and Bible House, 1926), 2-5. 


188 


23 
யோவான்‌ ஸ்நானனும்‌ 
இயேசுவும்‌ 


[11.1-19) 


அடுத்து மத்தேயு, இயேசுவின்‌ போதனை மற்றும்‌ செயல்களுக்கு 
மக்கள்‌ செய்திருந்த பதில்செயல்கள்‌ மீது கவனம்‌ குவித்தார்‌. இந்த 
பதில்‌ செயல்கள்‌ அடிக்கடி சாதகமற்றவைகளாக இருந்தன. யோவான்‌ 
ஸ்நானன்‌ கூடக்‌ கர்த்தரைக்‌ கேள்வி கேட்டிருந்தார்‌. மத்தேயு, யோவான்‌ 
மற்றும்‌ இயேசு ஆகியோரைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடிய பின்பு (11:1-19), 
மனந்திரும்பாத நகரங்களுக்கு இயேசுவின்‌ கண்டனத்தை அறிக்கையிட்டார்‌ 
(11:20-24), இயேசுவின்‌ ஜெபத்தைப்‌ பதிவு செய்தார்‌ மற்றும்‌ அதன்‌ பின்பு 
அவர்‌, இயேசுவினிடம்‌ வரும்படி எல்லாருக்குமான இயேசுவின்‌ மாபெரும்‌ 
அழைப்பைச்‌ சித்தரித்தார்‌ (11:25-30). 


யோவானின்‌ கேள்வி (11:1-3) 


இயேசு தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களுக்கும்‌ கட்டளைகொடுத்து 
முடித்தபின்பு, அவர்களுடைய பட்டணங்களில்‌ உபதேசிக்கவும்‌ 
பிரசங்கிக்கவும்‌ அவ்விடம்‌ விட்டுப்‌ போனார்‌. 

“அத்தருணத்தில்‌ காவலிலிருந்த யோவான்‌ கிறிஸ்துவின்‌ கரியைகளைக்‌ 
குறித்துக்‌ கேள்விப்பட்டு, தன்‌ சீஷரில்‌ இரண்டு பேரை அழைத்து: 

3வருகிறவர்நீர்தானா, அல்லது வேறொருவர்வரக்காத்திருக்கவேண்டுமா? 
என்று அவரிடத்தில்‌ கேட்கும்படி அனுப்பினான்‌. 


வசனம்‌ 1. இந்த வார்த்தைகளைக்‌ கொண்டு, இயேசு தம்முடைய 
பன்னிரண்டு சீஷர்களுக்கும்‌ கட்டளைகொடுத்து முடித்திருந்தார்‌ என்று 
மத்தேயு சுட்டிக்காண்பித்தார்‌. இவ்வாறு செய்தபின்பு இயேசு, 11 மற்றும்‌ 12ம்‌ 
அதிகாரங்களில்‌, மற்றவர்களுடனான தமது உரையாடலைக்‌ தொடங்கினார்‌. 
ஜேக்‌ 1. லூயிஸ்‌ அவர்கள்‌ பின்வருமாறு விளக்கம்‌ அளித்தார்‌: 





1228ல்‌ ஸ்டீபன்‌ லேங்ட்டன்‌ அவர்களால்‌ குரப்பட்ட, 
10 மற்றும்‌ 11ம்‌ அதிகாரங்களுக்கு இடையிலான பிரிவானது 
துரதிர்ஷ்டவசமானதாக உள்ளது, ஏனெனில்‌ 1ம்‌ வசனமானது 
உண்மையில்‌ 10ம்‌ அதிகாரத்தின்‌ முடிவுரையை வடிவமைக்கிறது. இது, 
மத்தேயு சுவிசேஷத்தில்‌ உள்ள போதனைப்‌ பகுதிகளின்‌ முடிவுரையை 
வடிவமைக்கும்‌ ஐந்து வாக்கியங்களில்‌ இரண்டாவதாக உள்ளது (ஒப்பிடுக 
7:28; 13:53; 19:1; 26:1).° 


189 


11:1ல்‌ உள்ள “தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களுக்கும்‌” என்பதற்கான குறிப்பு, 
10:1ல்‌ உள்ள குறிப்புக்கு இணையாக உள்ளது, இது 10ம்‌ அதிகாரத்திற்குப்‌ 
புத்தக முடிவுரையாகத்‌ தரவழைக்கப்‌ பட்டுள்ளது. 

மத்தேயு வெளிப்படையாக உண்மையை உரைக்கவில்லை என்றாலும்‌, 
சீஷாகள்‌ புறப்பட்டுச்‌ சென்றபின்பு, அவர்கள்‌ தாங்கள்‌ செய்யும்படி 
இயேசு தங்களுக்கு அதிகாரம்‌ அளித்திருந்தவற்றைச்‌ செய்யச்‌ சென்றனர்‌ 
(மாற்கு 6:12, 13; லூக்கா 9:6). குறைந்த பட்சம்‌ சற்றுக்காலத்திற்காவது, 
இயேசு தனிமையில்‌ ஊழியம்‌ செய்திருந்ததாகக்‌ காணப்படுகிறது. ஒருவேளை 
அவர்‌, க்ஷர்களின்‌ பாதைகளைப்‌ பின்பற்றி இருக்கலாம்‌ (10:23ன்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

அவர்‌ அவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்பட்டுப்‌ போனார்‌ என்பதும்‌ 
இதைப்போன்ற மற்ற சொற்றொடர்களும்‌, மத்தேயு சுவிசேஷத்தில்‌ 
இணைப்புச்‌ சொற்றொடர்களாகப்‌ பொதுவாகப்‌ பயன்படுத்தப்‌ படுகின்றன 
(12:9; 13:53; 15:29; 19:1). அவருடைய நகரங்களில்‌ உபதேசித்தல்‌ மற்றும்‌ 
பிரசங்கித்தல்‌ என்பதே இயேசு அவ்விடத்தை விட்டுப்‌ புறப்பட்டதற்கான 
நோக்கமாக இருந்தது (4:23; 9:35 ஆகியவற்றின்‌ மீதான விளக்கங்களைக்‌ 
காணவும்‌). “உபதேசித்தல்‌” மற்றும்‌ “பிரசங்கித்தல்‌” என்பது ஒன்று 
போன்றவையாக இருக்கும்‌ அதே வேளையில்‌ அவைகள்‌ மாறுபட்ட வையாகவும்‌ 
இருக்கலாம்‌. “பிரசங்கித்தல்‌” என்பது தேவனுடைய வசனத்தை அளிவித்தலாக 
இருத்தல்‌ அவசியம்‌ என்றிருக்கையில்‌, “உபதேசித்தல்‌” என்பது அதிக 
விபரமான விளக்கங்களைக்‌ கொடுத்தல்‌ என்பதை உள்ளடக்கியிருக்றெது. 
“குணமாக்குதல்‌” என்பது இந்தத்‌ தொகுப்புரையில்‌ இல்லாதிருத்தல்‌ கவனிக்கத்‌ 
குக்கதாக உள்ளது. 

வசனம்‌ 2. யோவான்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்ட விஷயம்‌ மத்தேயு 
சுவிசேஷத்தில்‌ மூன்று முறை குறிப்பிடப்படுகிறது (4:12; 11:2; 14:3). 
யோசிப்பஸ்‌ அவர்களின்‌ கருத்துப்படி, ஏரோது அந்திப்பா, யோவான்‌ 
ஸ்நானனை, சவக்கடலின்‌ கிழக்குப்பகுதியில்‌ இருந்த, தெற்கு பெரேயாவின்‌ 
மக்காருஸ்‌ (அல்லது மக்கெருஸ்‌) கோட்டையில்‌ சிறைவைத்திருந்தார்‌.” 
இது பெரிய ஏரோதுவினால்‌ பிடிக்கப்‌ பட்டிருந்த பல கோட்டைகளில்‌ 
ஒன்றாக இருந்தது. இது பலஸ்தீன நாட்டின்‌ கிழக்கு எல்லைப்‌ பகுதியை 
காவல்‌ செய்யப்‌ பயன்படுத்தப்பட்டது. மைக்கேல்‌ 1. வில்க்கின்ஸ்‌ அவர்கள்‌ 





“இந்தக்‌ கோட்டையின்‌ பெயர்‌, குறுவாள்‌” என்று அர்த்தப்படும்‌ chia 
என்ற வார்த்தையில்‌ இருந்து தரவமைக்கப்பட்டிருக்கலாம்‌ மற்றும்‌ இது 
கடல்‌ மட்டத்தில்‌ இருந்து எழுநூறு மீட்டர்‌ (1,600 அடிகள்‌) உயரத்திற்கு 
செங்குத்தான பக்கங்களைக்‌ கொண்டுள்ள பாறையால்‌ ஆன மலையின்‌ 
மீது கட்டப்பட்டிருந்தது, இம்மலை மூன்று பக்கங்களிலும்‌ ஆழமான 
கணவாய்களால்‌ பாதுகாக்கப்பட்டிருந்தது” என்று எழுதினார்‌. 

அரசருக்கும்‌ அவரது மைத்துனி ஏரோதியாளுக்கும்‌ இடையில்‌ 
நடைபெற்றிருந்த ஒழுக்கவீனமான திருமணத்தை யோவான்‌ 
தைரியமாகப்‌ பழித்துரைத்தபடியால்‌, அவர்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டார்‌ 
லூக்கா 3:19, 20; காண்க லேவியராகமம்‌ 18:16). அவள்‌ அவரது 
அரைசகோதரரான அரிஸ்டோபுலுவின்‌ மகள்‌ என்ற வகையில்‌, அவருக்குத்‌ 
தங்கை முறைகொண்டவளாக இருந்தாள்‌, மற்றும்‌ அவள்‌ அவரது சகோதரரான 


190 


ஏரோது பிலிப்புவுக்குத்‌ திருமணம்‌ செய்துகொடுக்கப்பட்டி ருந்தாள்‌. 
ரோமாபுரி செல்லும்‌ ஒரு பயணத்தின்போது, ஏரோது அந்திப்பா அவள்மீது 
மோகம்‌ கொண்டு, அவளைத்‌ தன்‌ இச்சைக்கு இணங்கும்படி கெடுத்து, பின்பு 
இல்லம்‌ திரும்பியபோது, உடனடியாகத்‌ தமது மனைவியை விவாகரத்துச்‌ 
செய்துவிட்டு, ஏரோதியாளைக்‌ திருமணம்‌ செய்துகொண்டார்‌. மக்களுக்காகப்‌ 
பயம்‌ இல்லாதிருந்தால்‌, ஏரோது ஏற்கனவே யோவானுக்கு மரண கண்டனை 
கொடுத்திருப்பார்‌ (14:5). 

யோவானின்‌ சீஷர்களில்‌ சிலர்‌ இயேசுவின்‌ நடவடிக்கைகளைக்‌ 
கண்காணித்து அதை யோவானிடத்திற்கு வந்து அறிக்கை செய்தனர்‌ என்பது 
உறுதி. இயேசுவைச்‌ சந்தித்தபோது அவர்கள்‌ (9:14), உபவாசித்தல்‌ பற்றி 
அவரிடத்தில்‌ கேள்வி கேட்டிருந்தனர்‌. இத்துடன்‌ கூடுதலாக, இயேசு 
நாயீன்‌ நகரத்தில்‌ விதவை ஒருத்தியின்‌ மகனை உயிரோடு எழுப்பிய பின்பு, 
“இவைகளையெல்லாம்‌ யோவானுடைய சீஷர்கள்‌ அவனுக்கு அறிவித்தார்கள்‌” 
(லூக்கா 7:18). கிறிஸ்துவின்‌ கிரியைகளைப்பற்றிக்‌ கேள்விப்பட்ட யோவான்‌, 
அவர்‌ கிறிஸ்துதானா என்று நிச்சயப்படுத்திக்‌ கொள்வதற்காகத்‌ தமது 
சீஷர்களில்‌ ஒரு குழுவினரை அனுப்பும்படி தூண்டப்பட்டார்‌. 

வசனம்‌ 3. யோவானின்‌ செய்தி பின்வருமாறு இருந்தது: வருகிறவா்‌ 
நீர்தானா, அல்லது வேறொருவர்‌ வரக்காத்திருக்க வேண்டுமா? இயேசு 
யார்‌ என்று யோவான்‌ அறிந்திருந்தார்‌, ஏனெனில்‌ அவர்கள்‌ இருவரும்‌ 
உறவினர்களாக இருந்தனர்‌ லூக்கா 1:36). அவரை “உலகத்தின்‌ பாவத்தைச்‌ 
சுமந்துகர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி” (யோவான்‌ 1:29) என்று யோவான்‌ 
அறிக்கை இட்டிருந்தார்‌ மற்றும்‌ ஆவியானவர்‌ “புறாவைப்போல 
வானத்திலிருந்திறங்கி” வந்து அவர்மீது தங்கயதை யோவான்‌ கண்டார்‌ 
(யோவான்‌ 1:32). இயேசுவைப்‌ பற்றி யோவான்‌, “அவர்‌ பெருகவும்‌ நான்‌ 
சிறுகவும்‌ வேண்டும்‌” என்றும்‌ அறிவித்திருந்தார்‌ (யோவான்‌ 3:30). பின்பு ஏன்‌ 
யோவான்‌ இப்போது சந்தேகங்கள்‌ கொண்ட வராகக்‌ காணப்பட்டார்‌? 

பல சாத்தியக்கூறுகள்‌ நிலவுகின்றன. ஒருவேளை, யோவானுக்காக இன்றி 
அவரது சீஷரா்களின்‌ பயனுக்காக இந்தக்‌ கேள்வி எழுப்பப்‌ பட்டிருக்கலாம்‌. 
இயேசுவின்‌ சீஷர்களுடன்‌ இணைந்து கொள்ளுதலைக்‌ தேர்ந்துகொள்ளாமல்‌ 
யோவானுடனேயே தொடர்ந்து இருக்க விரும்பிய யோவானுடைய 





சீஷார்களில்‌ சிலர்‌, இயேசு யார்‌ என்று கேள்வி எழுப்பி இருந்திருக்கலாம்‌. 
மற்றவர்கள்‌ இது - யோவான்‌ தமது வனாந்தரப்‌ பிரசங்கித்தல்களில்‌ தாம்‌ 
முன்னுரைத்திருந்தவற்றை இயேசு எப்போது செயலுக்குக்‌ கொண்டுவருவார்‌ 
என்பதை அறிய விரும்பியதால்‌ ஏற்பட்ட - பொறுமையின்மையின்‌ 
கேள்வி என்று நினைத்துள்ளனர்‌ (3:7-12). யோவான்‌ தாம்‌ ஏற்கனவே 
விசுவாசித்திருந்ததை உறுதிப்படுத்திக்கொள்வதற்காக இந்தக்‌ கேள்வியைக்‌ 
கேட்டிருக்கலாம்‌ என்ற இன்னொரு கண்ணோட்டமும்‌ உள்ளது. 

யோவானின்‌ சூழ்நிலையைப்‌ பற்றிய மிகச்‌ சிறந்த விளக்கம்‌ இங்குள்ளது. 
ஏரோது அந்திப்பாவின்‌ முறைகேடான திருமணம்‌ பற்றி வெளிப்படையாகக்‌ 
கண்டனம்‌ செய்கையில்‌ யோவான்‌, சத்தியத்தைப்‌ பிரசங்கித்தலில்‌ 
பயமற்றவராகவும்‌ உண்மையுள்ளவராகவும்‌ இருந்தார்‌ மற்றும்‌ அதற்காக அவர்‌ 
சிறையில்‌ அடைக்கப்பட்டார்‌. வரவிருந்தவருக்கு வழியை ஆயத்தம்‌ செய்வதில்‌ 
தாம்‌ சரியானகைச்‌ செய்திருந்தாரா என்பது பற்றிய கணநேர சந்தேகத்தை அவர்‌ 





191 


கொண்டிருந்து மறு உறுதிப்பாடு தேவைப்பட்டவராக இருந்திருக்கலாம்‌. 

“எதிர்பார்க்கப்பட்ட ஒருவா்‌” அல்லது “வரவிருந்த ஒருவா்‌” என்பது 
மேசியாவுக்குப்‌ பயன்படுத்தப்பட்ட பட்டப்பெயராக இருந்தது, ஏனெனில்‌ 
அவரது வருகை இஸ்ரவேல்‌ மக்களால்‌ நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்‌ 
பட்டிருந்தது (சங்கதம்‌ 118:26). இந்தச்‌ சொற்றொடர்‌ பெரும்பான்மையான 
யூதர்களுக்கு நன்கு பழக்கமானதாக இருந்திருக்கும்‌ (மத்தேயு 3:11; 21:9; 23:39; 
யோவான்‌ 4:25; 6:14; 11:27; 12:13). 


இயேசுவின்‌ பதில்‌ (11:4-6) 


“இயேசு அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக;நீங்கள்‌ கேட்றெதையும்‌ 
காண்றெதையும்‌ யோவானிடத்தில்‌ போய்‌ அறிவியுங்கள்‌; 

குருடர்‌ பார்வையடை கிறார்கள்‌, சப்பாணிகள்‌ நடக்கிறார்கள்‌, 
குஷ்டரோகிகள்‌ சுத்தமாகிறார்கள்‌, செவிடர்‌ கேட்கிறார்கள்‌, மரித்தோர்‌ 
எழுந்திருக்கிறார்கள்‌, தரித்திரருக்குச்‌ சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படுகிறது. 

“என்னிடத்தில்‌ இடறலடையாதிருக்கிறவன்‌ எவனோ அவன்‌ 
பாக்கியவான்‌ என்றார்‌. 


வசனம்‌ 4. யோவானின்‌ சீஷர்களுக்கு இயேசு, வெறுமனே “ஆம்‌” அல்லது 
“இல்லை” என்று பதில்‌ அளிக்கவில்லை. அதற்குப்பதிலாக அவர்‌, கெளிவாய்ப்‌ 
புரியக்கூடிய சான்றை அளித்தார்‌. லூக்கா, “அந்தச்‌ சமயத்திலே நோய்களையும்‌ 
கொடிய வியாதிகளையும்‌ பொல்லாத ஆவிகளையும்‌ கொண்டிருந்த அநேகரை 
அவர்குணமாக்கி, அநேகங்‌ குருடருக்குப்‌ பார்வையளித்தார்‌” என்று பதிவு 
செய்தார்‌ லூக்கா 7:21). பின்பு யோவானின்‌ சீஷர்களிடம்‌ இயேசு, நீங்கள்‌ 
கேட்கிறதையும்‌ காண்றெதையும்‌ யோவானிடத்தில்‌ போய்‌ அறிவியுங்கள்‌ 
என்று கூறினார்‌. “கேட்கிறகையும்‌ காண்றெதையும்‌” என்ற சொல்‌ வரிசை 
அமைப்பு, மத்தேயு தமது சுவிசேஷத்தில்‌ பயன்படுத்திய மாதிரியைப்‌ 
பிரதிபலிக்கிறது. முதலாவது அவர்‌, 5 முகல்‌ 7 வரையிலான அதிகாரங்களில்‌ 
இயேசுவின்‌ போதனைகளை (“கேட்கிறது”) அறிக்கை செய்தார்‌, அதைத்‌ 
தொடர்ந்து 8 மற்றும்‌ 9 ஆகிய அதிகாரங்களில்‌ அவர்‌, இயேசுவின்‌ 
அற்புதங்களைப்‌ பற்றி (“காண்கிறது”) அறிக்கை செய்தார்‌.” லூக்கா 7:22ம்‌ 
வசனம்‌ “கண்டவைகளையும்‌ கேட்டவைகளையும்‌” என்ற சொற்றொடரைக்‌ 
கொண்டு வரிசைமுறையை மாற்றியமைக்கிறது. 

வசனம்‌ 5. யோவானின்‌ சீஷர்கள்‌ இருக்கையில்‌ இயேசு நிகழ்த்திய 
அற்புதங்கள்‌, மேசியா வரும்போது அவர்‌ செய்வார்‌ என்பதாக ஏசாயா முன்னு 
ரைத்திருந்த செயல்களாக இருந்தன (ஏசாயா 29:18, 19; 35:5, 6; 61:1). இந்த 
அற்புதங்கள்‌ மூன்று ஜோடிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன, மற்றும்‌ 
இவைகள்‌ மத்தேயு 8ம்‌ மற்றும்‌ 9ம்‌ அதிகாரங்களில்‌ இருந்து விவரிக்கப்பட 
முடியும்‌: (1) குருடர்‌ பார்வையடை கிறார்கள்‌ (9:27-81) மற்றும்‌ சப்பாணிகள்‌ 
நடக்கிறார்கள்‌ (8:5-13; 9:2-8); (2) குஷ்டரோகிகள்‌ சுத்தமாகிறார்கள்‌ 
(8:1-4) மற்றும்‌ செவிடர்‌ கேட்கிறார்கள்‌ (காண்க 9:32-34); (3) மரித்தோர்‌ 
எழுந்திருக்கிறார்கள்‌ (9:18-26) மற்றும்‌ தரித்திரருக்குச்‌ சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படுறெது (9:35). இயேசுவுக்கு நேரெதிரிடையாக யோவான்‌ தமது 


192 


ஊழியத்தின்போது எந்த அற்புதத்தையும்‌ நிகழ்த்தவில்லை (யோவான்‌ 10:41). 
வசனம்‌ 6. இயேசு தமது பதிலை ஒரு பாக்யெத்துடன்‌ முடித்தார்‌: 
என்னிடத்தில்‌ இடறலடையாதிருக்கிறவன்‌ எவனோ அவன்‌ பாக்கியவான்‌. 
“இடறலடைதல்‌” என்பதற்கான (8/4/48//20) கிரேக்க வினைச்சொல்‌, 
“இடறுகலுக்கான கல்‌” (skandalon) என்ற பெயர்ச்சொல்லுடன்‌ 
தொடர்புடையதாக உள்ளது. வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, 





யோவான்‌ இயேசுவின்‌ மீது கொண்டுள்ள தமது நம்பிக்கைக்கு, தமது முன்‌ 
அனுமானிக்கப்பட்ட மேசியாத்துவ எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டு, அதைத்‌ 
தமக்கு இடறுகலுக்கு ஏதுவான கல்லாக அனுமதித்து விடக்கூடாது.” 

பல மக்கள்‌, இயேசு யாராக இருந்தார்‌ அல்லது அவர்‌ என்ன செய்தார்‌ 
என்பதன்‌ காரணமாக அவரைப்‌ புறக்கணித்திருந்தனர்‌. சில சீஷர்கள்‌, அவரது 
கடினமான உபகேசத்தினால்‌ இடறல்‌ அடைந்து அவரைப்‌ பின்பற்றுவதை 
விட்டொழித்தும்‌ இருந்தனர்‌ (யோவான்‌ 6:60, 61, 66). அவரது சொந்த ஊரான 
நாசரேத்தூரில்‌ இருந்தவர்கள்‌, இயேசுவைக்‌ குறித்து “இடறல்‌ அடைந்தனர்‌.” 
அவர்‌ போதனையைக்‌ கேட்டவர்கள்‌, “இவனுக்கு இந்த ஞானமும்‌ பலத்த 
செய்கைகளும்‌ எப்படி வந்தது?” என்று கேட்டனர்‌ (13:54). சலுவையைப்‌ 
பற்றிய உபதேசம்‌ யூதர்களுக்கு “இடறுதலுக்கான கல்லாக” இருந்தது என்று 
பவுல்‌ எழுதினார்‌, ஏனெனில்‌ சிலுவையில்‌ அறையப்பட்ட மேசியாவின்‌ 
உண்மை நிலையைப்‌ பலர்‌ ஏற்றுக்கொள்ள இயலாதிருந்தனர்‌ (1 கொரிந்தியர்‌ 
1:23; கலாத்தியர்‌ 5:11). 





யோவானைப்‌ பற்றிய இயேசுவின்‌ பாராட்டுரை 
(11:7-15) 


அவர்கள்‌ போனபின்பு, இயேசு யோவானைக்குறித்து ஜனங்களுக்குச்‌ 
சொன்னது என்னவென்றால்‌: எதைப்‌ பார்க்க வனாந்தரத்திற்குப்‌ போனீர்கள்‌? 
காற்றினால்‌ அசையும்‌ நாணலையோ? 

“அல்லவென்றால்‌, எதைப்‌ பார்க்கப்போனீர்கள்‌? மெல்லிய 
வஸ்திரந்தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரந்தரித்திருக்கிறவர்கள்‌ 
அரசர்‌ மாளிகைகளில்‌ இருக்கிறார்கள்‌. 

“அல்லவென்றால்‌, எதைப்‌ பார்க்கப்போனீர்கள்‌? தீர்க்ககரிசியையோ? 
ஆம்‌, தீர்க்கதரிசியைப்பார்க்கிலும்‌ மேன்மையுள்ளவனையே என்று 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

10அதெப்படியெனில்‌: இதோ நான்‌ என்‌ தூதனை உமக்கு முன்பாக 
அனுப்புகிறேன்‌; அவன்‌ உமக்கு முன்னே போய்‌, உமது வழியை 
ஆயத்தம்பண்ணுவான்‌ என்று எழுதிய வாக்கியத்தால்‌ குறிக்கப்பட்டவன்‌ 
இவன்தான்‌. 

11ஹ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில்‌ யோவான்ஸ்நானனைப்பார்க்கிலும்‌ 
பெரியவன்‌ ஒருவனும்‌ எழும்பினதில்லை; ஆகிலும்‌, பரலோகராஜ்யத்தில்‌ 
சிறியவனாயிருக்றெவன்‌ அவனிலும்‌ பெரியவனாயிருக்கிறானென்று 
உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன்‌. 

2யோவான்ஸ்நானன்‌ காலமுதல்‌ இதுவரைக்கும்‌ பரலோகராஜ்யம்‌ 


193 


பலவந்தம்‌ பண்ணப்படுகிறது, பலவந்தம்‌ பண்ணுகிறவர்கள்‌ அதைப்‌ 
பிடித்துகொள்ளுகிறார்‌. 

நியாயப்பிரமாணமும்‌ தீர்க்கதரிசிகள்‌ யாவரும்‌ யோவான்வரைக்கும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்ததுண்டு. 

“நீங்கள்‌ ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால்‌, வருகிறவனாயெ எலியா 
இவன்தான்‌. 

கேட்றெதற்குக்‌ காதுள்ளவன்‌ கேட்கக்கடவன்‌. 


வசனம்‌ 7. இயேசுவின்‌ பதிலைப்‌ பெற்றபின்பு, யோவானிடமிருந்து 
வந்த இந்தச்‌ செய்தியாளர்கள்‌ காட்சியை விட்டு அகன்றனர்‌. பின்பு, மக்கள்‌ 
கூட்டத்திடம்‌ திரும்பி அவர்களிடம்‌, எதைப்‌ பார்க்க வனாந்தரத்திற்குப்‌ 
போனீர்கள்‌? காற்றினால்‌ அசையும்‌ நாணலையோ? என்று கேட்டார்‌. 
யூதர்களில்‌ திரளானவர்கள்‌, யோவான்‌ பிரசங்கித்ததைக்‌ கேட்கவும்‌ அவரிடம்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ளவும்‌, கரடு முரடான பகுதியில்‌ பல 
மைல்கள்‌ பயணம்‌ செய்திருந்தனர்‌ (3:5, 6. யோவான்‌, மாறும்‌ காற்றிற்கேற்ப 
ஊசலாடுகிற, காற்றில்‌ அசையும்‌ நாணலாக இருக்கவில்லை என்பது தெளிவு. 
அதற்குப்பதிலாக யோவான்‌, உறுதிப்பாடும்‌ தைரியமும்‌ உள்ள மனிதராக 
இருந்தார்‌. அவர்‌ பரிசேயர்கள்‌ மற்றும்‌ சதுசேயார்களின்‌ மாய்மாலத்திற்காக 
அவர்களைக்‌ தைரியமாய்க்‌ கடிந்து கொண்டார்‌ (3:7-10). மேலும்‌ அவர்‌, 
ஏரோது அந்திப்பாவின்‌ சட்டவிரோதமான திருமணத்திற்காக அவரை எதிர்த்து 
நின்றார்‌. அதனால்தான்‌ அவர்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டார்‌ (14:3-5). 

வசனம்‌ 8. அடுத்து இயேசு, மக்கள்‌ மெல்லிய வஸ்திரந்தரித்த மனுஷனை 
சந்திப்பதற்காக வனாந்தரத்திற்குப்‌ பயணம்‌ செய்திருந்தனரா என்று அவர்ளைக்‌ 
கேட்டார்‌. “மெல்லிய வஸ்திரம்‌” (௮/005) என்பது, “விலையுயர்ந்த உடைகள்‌” 





(NLT), “நாகரீகமான உடைகள்‌” (TEV) மற்றும்‌ “பட்டுகள்‌ மற்றும்‌ சாட்டின்‌ 
துணிகள்‌” (NEB). என்று பலவகையில்‌ சொற்றொடராக்கப்பட்டுள்ளது. 
மீண்டுமாக இந்தக்‌ கேள்விக்கு, “இல்லை” என்பதே தெளிவான பதிலாக 
இருந்தது. அதற்குப்‌ பதிலாக யோவான்‌, “ஓட்டகமயிர்‌ உடையைத்‌ தரித்து, தன்‌ 
அரையில்‌ வார்க்கச்சையைக்‌ கட்டிக்கொண்டிருந்தார்‌” (3:4). அவரது உடை 
தூர்க்கதரிசிக்கு உரியதாக இருந்தது (2 இராஜாக்கள்‌ 1:8; சகரியா 13:4) மற்றும்‌ 
அது ஏழைகளுக்கு உரியதாக இருந்தது.” 

பின்பு இயேசு, மெல்லிய வஸ்திரந்தரித்திருக்கிறவார்கள்‌ அரசர்‌ 
மாளிகைகளில்‌ இருக்கிறார்கள்‌ என்று குறிப்பிட்டார்‌. இப்படிப்பட்ட 
மக்களில்‌, தங்கள்‌ சுய மேன்மைக்கென்று அறியப்பட்ட அரசர்களும்‌, 
அவர்களைப்‌ பொய்யாகப்‌ புகழும்‌ மற்றும்‌ அவர்களின்‌ நடத்தைக்கு 
உடன்படுதல்‌ ஆகியவற்றிற்கென்று அறியப்பட்ட அரச அரண்மனைகளில்‌ 
இருந்தவர்களும்‌ உள்ளடங்கியிருந்தனார்‌. இந்தப்‌ பண்புகள்‌ யோவான்‌ எதிர்த்து 
நின்ற விஷயங்களாக இருந்தன. 

வசனங்கள்‌ 9, 10. இயேசு தமது கேள்விகளின்‌ மூன்றாவது வரிசையில்‌, 





அல்லவென்றால்‌, எதைப்‌ பார்க்கப்போனீர்கள்‌? தீர்க்கதரிசியையோ? என்று 
கேட்டார்‌. இந்த விஷயத்தில்‌ பதில்‌ உடன்பாடாக இருந்தது. யோவான்‌ 
ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ அதைக்‌ காட்டிலும்‌ 
மேன்மையுள்ளவராக இருந்தார்‌. 


194 


மல்கியாவின்‌ செயல்விளக்கத்தில்‌ இருந்து இயேசுவின்‌ மேற்கோளின்படி 
யோவான்‌, தீர்க்கதரிசனம்‌ உரைத்தவராகவும்‌ மேசியாவுக்கு வழியை 
ஆயத்தப்படுத்தினவராகவும்‌ இருந்தார்‌ (மல்கியா 3:1).8 அவர்‌ வரவிருந்த 
எலியாவாக இருந்தார்‌ (மல்கியா 4:5; மத்தேயு 11:14). 

வசனம்‌ 77. இயேசு, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில்‌ 
யோவான்ஸ்நானனைப்பார்க்கிலும்‌ பெரியவன்‌ ஒருவனும்‌ எழும்பினதில்லை 
என்று கூறினார்‌. “ஸ்திரீகளிடத்தில்‌ பிறந்தவர்களில்‌” என்பது “மனிதகுலம்‌” 
என்பதை மாத்திரம்‌ அர்த்தப்படுத்துறற எபிரெய மரபுச்சொற்றொடராக 
உள்ளது (காண்க யோபு 14:1; 15:14; 25:4). அவர்‌ தமது பணிப்பொறுப்பின்‌ 
உண்மை நெறியில்‌, வாழ்ந்தவர்களிலேயே மாபெரும்‌ மனிதராக இருந்தார்‌ 
(காண்க லூக்கா 1:15). இயேசு தாமே மேசியாவாக இருந்தார்‌ என்பதால்‌, 
இந்தக்கூற்றில்‌ அவர்‌ விலக்கப்பட்டுள்ளார்‌, அவருடைய பிறப்பு அற்புதமான 
வகையில்‌ கர்ப்பம்‌ தரிக்கப்பட்டதன்‌ விளைவாக இருந்தாலும்‌, அவரும்கூட 
“ஸ்திரீயினிடத்திற்‌ பிறந்தவராக” (கலாத்தியர்‌ 4:4) இருந்தார்‌ (1:20ன்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

தொடர்ந்து இயேசு, ஆகிலும்‌, பரலோகராஜ்யத்தில்‌ 
சிறியவனாயிருக்கிறவன்‌? அவனிலும்‌ பெரியவனாயிருக்கிறான்‌ என்று 
கூறினார்‌. இது எவ்வாறு முடியும்‌? பரலோக இராஜ்யம்‌ சமீபித்து 
இருக்கிறது என்று யோவான்‌ பிரசங்கித்தார்‌ என்றாலும்‌, அவர்‌ ஒருக்காலும்‌ 
இராஜ்யத்தின்‌ குடிமகனாக இருக்கவில்லை. பெந்தெகொஸ்தே நாளன்று 
அது நிலைநாட்டப்படுவதற்கு முன்பாகவே அவர்‌ மரித்தார்‌. யோவான்‌ 





மகிழ்வுடன்‌ அனுபவித்தவற்றைப்‌ பார்க்கிலும்‌ மாபெரும்‌ ஆசீர்வாதங்களையும்‌ 
சிலாக்கியங்களையும்‌ கிறிஸ்தவ யூகம்‌ கொண்டுள்ளது. !0 

வசனம்‌ 12. யோவான்ஸ்நானன்‌ காலமுதல்‌ இதுவரைக்கும்‌ 
பரலோகராஜ்யம்‌ பலவந்தம்‌ பண்ணப்படுகிறது. “யோவான்ஸ்நானன்‌ 
காலமுதல்‌ இதுவரைக்கும்‌ இயேசுவின்‌ ஊழியக்காலம்‌ வரைக்கும்‌” நிலவியிராத 
ஒரு ராஜ்யம்‌ எவ்வாறு பலவந்தம்‌ பண்ணப்பட முடிந்தது? இராஜ்யம்‌ 
அப்போது வராதிருப்பினும்‌, அது தனது ஆயத்த நிலையில்‌ இருந்தது. 
“யோவான்ஸ்நானன்‌ காலமுதல்‌” என்பது அவரது வெளிப்படையான 
ஊழியத்தைக்‌ குறிக்கிறது. யோவானின்‌ செய்தியானது எதிர்ப்புடன்‌ 
சந்தித்திருந்தது, மற்றும்‌ அவரது வாழ்வு பொல்லாத மனிதர்களின்‌ கையினால்‌ 
விரைவில்‌ முடியவிருந்தது (14:3-12). அப்போஸ்கலர்களின்‌ செய்திக்கு, 
அவர்களில்‌ சிலர்‌ பெறவிருந்த வன்முறையான பதில்செய்கைகள்‌ குறித்து 
அவர்களை இயேசு எச்சரித்திருந்தார்‌ (10:16-20). அவரது சொந்த ஊழியம்‌ 
வன்முறையான எதிர்ப்பைக்‌ கொண்டுவந்து அவரது மரணத்தில்‌ முடிவுற்றது 
(26:55-57, 65-68; 27:26, 30, 33-35, 50). 

இவ்வசனத்தின்‌ பகுதிகள்‌, விளக்கியுரைக்கக்‌ கடினமானவையாக 











உள்ளது. “பலவந்தம்‌ பண்ணுகிறவர்கள்‌” (1820 என்பதில்‌ இருந்து வந்துள்ள) 
என்பது செயப்பாட்டு வினையாகவோ அல்லது நடுநிலை வினையாகவோ 
மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. இது செயப்பாட்டு வினையாகக்‌ 
காணப்படுகிறது என்றால்‌ (“பலவந்தம்‌ பண்ணுகிறவர்கள்‌”), இது யோவான்‌ 
மற்றும்‌ இயேசுவை மக்கள்‌ எதிர்த்த போது நடைபெற்ற விஷயங்கள்‌ போன்று, 
புறம்பேயிருந்து இராஜ்யத்திற்கு எதிரான வன்முறை கொணரப்படுறெது 


195 


என்று அர்த்தமாகிறது. இது நடுநிலை வினையாக வாசிக்கப்பட்டால்‌ 
(“பலவந்தமாக வருகிறது”), இராஜ்யமானது அறிமுகப்படுத்தப்படும்‌ 
வேளையிலும்கூட, மனிதர்கள்‌ அதற்குள்‌ பலவந்தமாக நுழைவார்கள்‌ என்று 
அர்த்தப்படுகிறது. 

இந்த இரண்டாவது காட்சி, இராஜ்யத்தை “முற்றுகையின்&ழ்‌ உள்ள 
ஒரு நகரம்‌” என்ற வகையில்‌ சித்தரிக்கிறது, இதில்‌ மனிதர்கள்‌ அந்த 
நகரத்தின்‌ மதில்களைத்‌ தகர்த்து நுழைய பலவந்தமாக வழிதேடுகின்றனர்‌. 
தவறாகப்‌ புரிந்துகொள்ளப்‌ பட்டாலும்‌, இராஜ்யம்‌ என்பது மாபெரும்‌ 
அவலுடன்‌ வரவேற்கப்பட்டது. சிலர்‌ இதன்‌ அவசர வாயில்‌ வழியாக நுழைய 
முயற்சி செய்தனர்‌; மற்றவர்கள்‌ இதனுள்‌ முதன்மையிடத்தைப்‌ பெறத்‌ 
தங்களுக்கு வழியை ஏற்படுத்த விரும்பினர்‌ (20:21; லூக்கா 16:16; 19:11; 
22:24-30; யோவான்‌ 6:15; நடபடிகள்‌ 1:6). இந்த விளக்கங்களில்‌ முதலாவது 
எதிர்மறையானதாகவும்‌ இரண்டாவது நேர்மறையானதாகவும்‌ உள்ளது. 
இராஜ்யம்‌ பலவந்தமாக வரும்‌ என்பது இதன்‌ அர்த்தமாக இருக்கலாம்‌. 

வசனம்‌ 13. இந்த இடத்தில்‌ இயேசு, பழைய மற்றும்‌ 
புதிய உடன்படிக்கைகளுக்கு இடையில்‌ யோவான்‌ நிறைவேற்றிய 
மாறுதல்‌ பணிப்பொறுப்பை வலியுறுத்தினார்‌. நியாயப்பிரமாணமும்‌ 





தீர்க்கதரிசிகளும்‌ என்ற சொற்றொடரைப்‌ பயன்படுத்தியதன்‌ மூலம்‌, 
அவர்‌ வழக்கமான “தீர்க்ககரிசிகளும்‌ நியாயப்பிரமாணமும்‌” என்ற 
வரிசை முறைமையை மாற்றியமைத்தார்‌ (காண்க 5:17; 7:12; 22:40). இது 
யோவான்‌, தீர்க்கதரிசனத்தின்‌ நிறைவேற்றமாக இருந்தார்‌ என்பதை 
அடிக்கோடிடுவதற்காகச்‌ செய்யப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. தீர்க்கதரிசிகளின்‌ 
குரல்கள்‌ ஏறக்குறைய நானூற்று ஆண்டுகளாக இல்லாது அமைதியாயிருந்தன. 
பழைய ஏற்பாட்டின்‌ கடைசித்‌ தீர்க்ககரிசியான மல்கியா, யோவானின்‌ 
வருகையைப்‌ பற்றி முன்னுரைத்திருந்தார்‌ (11:9, 10ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ 
காணவும்‌). தொகுத்துப்‌ பார்த்தால்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசிகள்‌, யோவானுடைய 





வருகையைச்‌ சுற்றி நடந்த விஷயங்களைச்‌ சுட்டிக்காண்பித்தனா்‌. அவர்‌ 
“கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்‌; அவருக்குப்‌ பாதைகளைச்‌ 
செவ்வைபண்ணுங்கள்‌ என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகஅிறவனுடைய சத்தமாக 
இருந்தார்‌” (3:3; காண்க ஏசாயா 40:3). யோவான்‌ மற்றும்‌ அவரைத்‌ தொடர்ந்து 
வந்த ஒருவர்‌ (இயேசு) ஆகியோரின்‌ வருகையுடன்‌, அந்தத்‌ தீர்க்கதரிசனங்கள்‌ 
யாவையும்‌ நிறைவேற்றப்படும்‌. நியாயப்பிரமாணமும்‌ தீர்க்கதரிசனங்களும்‌, 
வரவிருந்த இராஜ்யத்தையும்‌ முன்னுரைத்தன (கூனியேல்‌ 2:44), அது 
“சமீபித்திருந்தது” என்று யோவானும்‌ இயேசுவும்‌ அறிவித்தனர்‌ (3:2; 4:17). 
வசனம்‌ 14. வருறெவனாயெ எலியா இவன்தான்‌ என்று இயேசு, 
யோவானை அடையாளப்படுத்தினார்‌. இது மல்கியா 4:5ல்‌ கூறப்பட்ட 
பின்வரும்‌ தீர்க்கதரிசனத்தின்‌ நிறைவேற்றமாக இருந்தது: “இதோ கர்த்தருடைய 
பெரிதும்‌ பயங்கரமுமான நாள்‌ வருறெதற்கு முன்னே நான்‌ உங்களிடத்திற்கு 
எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன்‌. ” இந்தத்‌ இர்க்கசரிசனம்‌ மற்றும்‌ எலியா 
சரீரப்பிரகாரமான மரணம்‌ அடையவில்லை (2 இராஜாக்கள்‌ 2:11, 12) 
என்ற உண்மை ஆகிய இரண்டும்‌ சேர்ந்து, அவர்‌ பூமிக்கு நேர்ப்பொருளில்‌ 
திரும்பவும்‌ வருவார்‌ என்று யூதர்கள்‌ எதிர்பார்க்கும்படி செய்தன.!! யோவான்‌, 





தாம்‌ எலியா அல்ல என்று மறுத்துரைத்திருந்தார்‌ (யோவான்‌ 1:21), ஆனால்‌ 


196 


அவரை, மல்கியா தீர்க்கதரிசனமாக உரைத்திருந்த “எலியா” என்று இயேசு 
அடையாளப்படுத்தினார்‌ (காண்க 17:10-13; மாற்கு 9:11-13). யோவான்‌ 
“எலியாவின்‌ ஆவியும்‌ பலமும்‌ உடையவராக” வந்தார்‌ லூக்கா 1:17). 

யோவான்‌ “எலியாவாக” இருந்தார்‌ என்பதை ஒவ்வொருவரும்‌ 
ஏற்றுக்கொள்ள விரும்பமாட்டார்கள்‌ என்பதை இயேசு உணர்ந்திருந்தார்‌. 
நேர்ப்பொருளில்‌ எலியா திரும்பி வருதல்‌ பற்றி அவர்கள்‌ கொண்டிருந்த 
முன்கணிப்பான கருத்துணர்வுகள்‌, மற்றும்‌ அத்துடன்‌ யோவான்‌ சிறையில்‌ 
இருந்தார்‌ என்ற உண்மை ஆகியவை இணைந்து, அவர்கள்‌ அவரே 
எலியா என்பதை ஏற்றுக்கொள்ளுவதைக்‌ கடினமாக்கின. இவைகள்‌ இந்த 
அடையாளப்படுத்துதலை ஏற்றுக்கொள்வதில்‌ இடறுகலுக்கு ஏதுவான 
கற்களாக இருந்தன (11:6ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

வசனம்‌ 15. இயேசு தமது உரையைக்‌ கேட்டவர்கள்‌, கவனிக்கும்படியான 
புத்திமதி ஒன்றுடன்‌ தமது பிரசங்கத்தை முடித்தார்‌: கேட்றெதற்குக்‌ 
காதுள்ளவன்‌ கேட்கக்கடவன்‌. அவரது சொல்விளக்கம்‌ மற்றும்‌ 
அவற்றைப்‌ போன்றவை, ஒப்பீட்டு சுவிசேஷங்களிலும்‌ வெளிப்படுத்தின 
விசேஷத்திலும்‌ காணப்படுகின்றன (13:9, 43; மாற்கு 4:9, 23; லூக்கா 8:8; 
14:35; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 2:7, 11, 17, 29; 3:6, 13, 22; 13:9). ஒருவார்‌ 
பேசப்படுகிற கேட்கக்கூடிய வார்த்தைகளைக்‌ கேட்பது மாத்திரமல்ல, ஆனால்‌ 





அவர்‌ கீழ்ப்படிதல்‌ உள்ள விசுவாசத்தின்‌ மூலமாகத்‌ தமது வாழ்வை அவைகள்‌ 
மாற்றும்படி அனுமதிக்க வேண்டும்‌. 


யோவானுக்கும்‌ இயேசுவுக்கும்‌ மக்களின்‌ 
பதில்செயல்‌ (11:16-19) 


இந்தச்‌ சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்‌? சந்தைவெளிகளில்‌ 
உட்கார்ந்து, தங்கள்‌ தோழரைப்‌ பார்த்து: 

உங்களுக்காகக்‌ குழல்‌ ஊதினோம்‌, நீங்கள்‌ கூத்தாடவில்லை; 
உங்களுக்காகப்‌ புலம்பினோம்‌, நீங்கள்‌ மாரடிக்கவில்லை என்று 
குறைசொல்லுறெ பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்றெது. 

எப்படியெனில்‌, யோவான்‌ போஜனபானம்பண்ணாதவனாய்‌ வந்தான்‌; 
அதற்கு அவர்கள்‌: அவன்‌ பிசாசு பிடித்திருக்கிறவன்‌ என்றார்கள்‌. 

மனுஷகுமாரன்‌ போஜனபானம்பண்ணுகிறவராய்‌ வந்தார்‌; அதற்கு 
அவர்கள்‌: இதோ, போஜனப்பிரியனும்‌ மதுபானப்பிரியனுமான மனுஷன்‌, 
ஆயக்காரருக்கும்‌ பாவிகளுக்கும்‌ சிநேகிதன்‌ என்கிறார்கள்‌. ஆனாலும்‌, 
ஞானமானது அதின்‌ பிள்ளைகளால்‌ நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும்‌ 


என்றார்‌. 


வசனம்‌ 16. இயேசு, இந்தச்‌ சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்‌? என்று 
கேட்டார்‌. “சந்ததி” (ஜு) என்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ 
வாழ்ந்த மக்களைக்‌ குறிக்கிறது. இயேசு தமது காலத்தில்‌ வாழ்ந்தவர்களை, 
விசேஷேமாகத்‌ தம்மைப்‌ புறக்கணித்தவர்களைக்‌ குறிக்க இந்தச்‌ சொற்றொடரை 
அடிக்கடி பயன்படுத்தினார்‌ (12:39, 41, 42, 45; 16:4; 17:17; 23:36; 24:34). இந்த 
சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ அவர்‌ தமது நாட்களில்‌ வாழ்ந்த மக்களை, விசுவாசத்தில்‌ 


197 


பக்குவமற்றிருந்த பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பெற்றோர்‌ 
பொருள்களை வாங்கிக்‌ கொண்டிருக்கையில்‌ அல்லது சமூகசெயலில்‌ 
ஈடுபட்டிருக்கையில்‌, சந்தைவெளிகளில்‌ விளையாண்டுகொண்டிருந்த 
பிள்ளைகளைப்‌ போன்றிருந்தனர்‌. 

வசனம்‌ 17. இப்படிப்பட்ட விளையாட்டுகளை விளையாண்டு கொண்டு, 
தங்கள்‌ நண்பர்களை அழைத்து அவர்கள்‌ ஒத்துழைக்காகதற்காக அவர்களை 
விமர்சித்துக்‌ கொண்டிருந்த பிள்ளைகளின்‌ குழு ஒன்றை இயேசு சித்தரித்தார்‌. 
சந்தோஷமான ஒரு திருமண வைபவத்தில்‌ குழல்‌ ஊதப்படும்போது, 
ஒத்துழைக்காத அந்த நண்பர்கள்‌, அவர்களுடன்‌ இணைந்து கூத்தாடவில்லை. 
அவர்கள்‌ விளையாட்டைத்‌ தொடங்கி சவ அடக்கப்‌ புலம்பல்‌ ஒன்றைப்‌ 
பாடத்தொடங்கியபோது, இந்த நண்பர்கள்‌ அதில்‌ பங்கேற்கவில்லை 
அதாவது அவர்கள்‌ புலம்பவில்லை. யாரேனும்‌ ஒருவர்‌ இறக்கும்போது 
தொழில்‌ முறைப்‌ புலம்புபவர்களாயிருந்த பெண்கள்‌ அடிக்கடி கூலிக்கு 
அமர்த்தப்பட்டனர்‌ (9:23ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). மற்றும்‌, சவ 
அடக்க ஊர்வலங்களைக்‌ கடந்து செல்பவர்கள்‌ அங்கு நடைபெறும்‌ புலம்பலில்‌ 
பங்கேற்கும்படி எதிர்பார்க்கப்பட்டனர்‌.!2 

அன்றாட வாழ்வில்‌ இருந்து வருகிற இந்தப்‌ பொதுவான விவரிப்பு, 
யோவானையும்‌ இயேசுவையும்‌ யூதர்கள்‌ ஏற்றுக்கொண்ட வழிமுறையை 
விவரிக்கப்‌ பயன்படுத்தப்பட்டது. அவர்கள்‌ தேவனிடமிருந்து வந்த இந்த 
செய்தியாளர்களுடன்‌ ஒத்துப்போகவில்லை. 

வசனம்‌ 18. யோவான்‌ வந்த காலத்தில்‌ இருந்த யூத சந்ததியார்‌ ஆவிக்குரிய 
புரிந்துகொள்ளுதல்‌ இல்லாதிருந்தனர்‌. அவர்கள்‌ யோவானுடைய வினோதமான 





மற்றும்‌ விலகியிருந்த வாழ்வு நடையின்‌ காரணமாக அவரைப்‌ புறக்கணித்தனர்‌. 
யோவான்‌ போஜனபானம்பண்ணாதவனாய்‌ வந்தார்‌; இது அவர்‌ திராட்‌ச 
ரசம்‌ குடிக்கவில்லை (லூக்கா 1:15) மற்றும்‌ “வெட்டுக்கிளியும்‌ காட்டுத்தேனும்‌” 
அவரது உணவாக இருந்தது என்ற உண்மையைக்‌ குறிக்கிறது (3:4). அவர்‌ 
தமது சீஷர்களுக்கும்‌ உபவாசம்‌ இருக்கும்படி அறிவுறுத்தினார்‌ (9:14). அவரது 
செய்தியானது மிகவும்‌ கண்டிப்பானதாகவும்‌ தீவிரமாகவும்‌ இருந்ததால்‌ அந்த 
சந்ததியார்‌ அதைப்‌ புறக்கணித்தனர்‌. அவர்கள்‌ செயலற்றவர்களாக இருக்க 
அவார்‌ அனுமதிக்கவில்லை, மாறாக மக்கள்‌ மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ 
பெறும்படி அவர்‌ அழைத்தார்‌ (3:2, 6; மாற்கு 1:4). இதன்‌ விளைவாக, அவர்கள்‌ 
அவரைப்‌ பிசாசு பிடித்திருக்கிறவன்‌ என்று குற்றம்‌ சாட்டினர்‌.” 

இயேசு தமது காலத்தில்‌ இருந்த சந்ததியாரைப்‌ பற்றிப்‌ பேசியபோது, 
மார்க்கத்‌ தலைவர்களேயே அவர்‌ தமது சிந்தையில்‌ பெரும்பான்மையாகக்‌ 
கொண்டிருந்தார்‌ என்பதாகக்‌ காணப்படுகிறது. லூக்கா சுவிசேஷத்தில்‌ உள்ள 
இணைவசனப்‌ பகுதி, யோவான்‌ கொடுத்த ஞானஸ்நானத்திற்குத்‌ தங்களை 
ஒப்புக்கொடுத்திருந்த பொது மக்களை (ஆயக்காரர்கள்‌ இதில்‌ உள்ளடங்கினர்‌) 
ஞானஸ்நானம்‌ பெற மறுத்திருந்த பரிசேயர்கள்‌ மற்றும்‌ நியாயசாஸ்திரிகள்‌ 
ஆகியோருக்கு நேரெதிராக ஒப்பிடும்‌ ஒரு விளக்கத்தை அடைப்புக்குறிக்குள்‌ 
உள்ளடக்குகிறது (லூக்கா 7:29, 30; காண்க மத்தேயு 21:32), இதன்‌ மூலம்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்விற்கான தேவனுடைய சித்தத்தைப்‌ புறக்கணித்தனர்‌. 

வசனம்‌ 19. அந்த சந்ததியார்‌ இயேசுவையும்‌ புறக்கணித்தனர்‌, இங்கு 
அவர்‌ மனுஷகுமாரன்‌ என்று அடையாளப்‌ படுத்தப்படுறொர்‌. அவர்‌ 


198 


போஜனப்பிரியனும்‌ மதுபானப்பிரியனுமான மனுஷன்‌ என்று குற்றம்‌ 
சாட்டப்பட்டார்‌ (காண்க உபாகமம்‌ 21:20).1* இந்தப்பொய்க்‌ குற்றச்சாட்டுகள்‌, 
உண்மையை அப்படியே தவறாகப்‌ பிரதிநிதித்துவப்‌ படுத்துபவையாக 
இருந்தன. இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ யூதப்‌ பாரம்பரிய உபவாசங்களில்‌ 
பங்கேற்பதை இயேசு கட்டளையிடவில்லை (9:14), மற்றும்‌ அவர்‌ தாமே, 
மக்களின்‌ இல்லங்களில்‌ நடைபெற்ற விருந்துகளிலும்‌ (9:9, 10; 26:6, 7; லூக்கா 
7:36; 10:38; 14:1; 19:5) திருமணம்‌ போன்ற மற்ற வைபவங்களிலும்‌ (யோவான்‌ 
2:1-11) பங்கேற்கும்படியான அழைப்புகள்‌ பலவற்றை ஏற்றுக்கொண்டார்‌. 
யோவான்‌ தமது துறவு வாழ்விற்காக விமர்சிக்கப்பட்டிருக்கையில்‌, 
இயேசு வாழ்வின்‌ பொதுவான நடவடிக்கைகளில்‌ பங்கேற்றதற்காக 
விமர்சிக்கப்பட்டார்‌. 

இயேசு தமது ஊழியத்தைத்‌ தொடருகையில்‌ தம்முடன்‌ இருக்க அனுமதித்த 
அவரது தோழர்களுக்காகவும்‌ அவரை அவர்கள்‌ கடிந்துகொண்டனர்‌, 
அவரை அவர்கள்‌ ஆயக்காரருக்கும்‌ பாவிகளுக்கும்‌ சிநேகிதன்‌ என்று 
முத்திரை குத்தினர்‌ (9:11ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). இப்படிப்பட்ட 
மக்களை தேவனுக்கு மீளக்கட்டுவகற்கென்றே இவர்களுடன்‌ இயேசு 
இணைவுகொண்டாரே தவிர, அவர்களின்‌ பொல்லாத செயல்களில்‌ அவர்‌ 
பங்கேற்பதற்காக இவர்களுடன்‌ அவர்‌ இணைவுகொள்ளவில்லை. இதை 
லூயிஸ்‌ அவர்கள்‌ “மற்றவர்கள்‌ “பக்தியுள்ளவர்கள்‌” என்ற - தனிப்படுத்துபவர்கள்‌ 
(பரிசேயர்கள்‌) அல்லது “வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌” (எஸ்ஸென்சுகள்‌), 
பரிசுத்தமாயிருக்க முயற்சி செய்வதில்‌ எஞ்சியிருந்தவர்கள்‌ - தனிப்பட்ட 
குழுக்களை உண்டாக்கிக்‌ கொண்டிருக்கையில்‌ இயேசு மக்களிடம்‌ சென்று, 
அவர்கள்‌ மத்தியிலிருந்த இழந்துபோகப்‌ பட்டவர்களுக்காக ஊழியம்‌ 
செய்தார்‌” என்று கூறியதன்மூலம்‌ விளக்கப்படுத்தினார்‌. 5 

ஞானமானது அதின்‌ பிள்ளைகளால்‌ நீதியுள்ளதென்று 
ஒப்புக்கொள்ளப்படும்‌ (இவ்விடத்தில்‌ ஆங்கில வேதாகமத்தில்‌ “ம 
0௦௦” என்றுள்ளது) என்று கூறியதன்‌ மூலம்‌ இயேசு இந்த உரையை 
நிறைவுசெய்தார்‌. பழைய ஏற்பாட்டின்‌ கூற்றுப்படி, “ஞானம்‌” (றப) என்பது 
ஒரு பெண்ணாக நபர்த்துவப்படுத்தப்பட்டுள்ளது (காண்க நீதிமொழிகள்‌ 8; 
9). லூக்கா சுவிசேஷத்தில்‌, “அவளது செயல்கள்‌” என்பதற்குப்‌ பதிலாக “அதன்‌ 
பிள்ளைகளினால்‌” என்றுள்ளது லூக்கா 7:35). இருப்பினும்‌ சாராம்சத்தில்‌ 
கருத்து ஒன்றாகவே உள்ளது. மனிதர்கள்‌ யோவானைப்‌ பற்றியும்‌ இயேசுவைப்‌ 
பற்றியும்‌ என்ன கூறினாலும்‌, அவர்கள்‌ மனிதர்களை மனந்திரும்பும்படியும்‌ 
வரவிருந்த இராஜ்யத்திற்கென்று அவர்களை ஆயத்தப்படுத்துதலும்‌ என்ற 
தேவனுடைய அருளிரக்கமான திட்டத்தில்‌ தங்கள்‌ பணிப்பொறுப்பை 
நிறைவேற்றினர்‌. அவர்களால்‌ மனமாற்றப்பட்டவர்கள்‌ - இவர்களின்‌ வாழ்வு 
அடிப்படையில்‌ மாற்றப்பட்டிருந்தது - தங்கள்‌ நடவடிக்கைகளை நீதிக்கு 
உட்படுத்தினர்‌. பரிசேயர்களும்‌ மற்ற விமர்சகர்களும்‌ தேவனுடைய ஞானத்தை 





ஏற்றுக்கொள்ளாதபோது, ஆவிக்குரிய வகையில்‌ ஞானமுள்ளவர்கள்‌ 
இராஜ்யத்தைப்‌ பற்றிய உபதேசத்திற்குத்‌ தங்கள்‌ இருதயங்களைத்‌ திறந்து 
ஒப்புக்கொடுத்தனா்‌. லூக்கா சுவிசேஷத்தில்‌ ஞானத்தின்‌ “பிள்ளைகள்‌” 
என்பவர்கள்‌, சந்தை வெளிகளில்‌ ஒத்துழையாத “பிள்ளைகளுக்கு” நேரெதிராக 
ஒப்பிடப்பட்டு நின்றனர்‌ (லூக்கா 7:32, 35). 


199 


௮ பாடங்கள்‌ “5444 


கிறிஸ்து தமது உபதேசத்தைத்‌ தொடர்ந்தார்‌ 
(அதிகாரம்‌ 11) 

மத்தேயு 11ல்‌ காணப்படும்‌ ஆறு சத்தியங்கள்‌ இங்கு தரப்படுகின்றன: 
(1) மாபெருந்தன்மைக்கு இயேசுவின்‌ தர அளவையானது நமது சொந்தத்‌ 
குர அளவையில்‌ இருந்து பெரிதும்‌ வேறுபடுகிறது (11:1-6). (2) தோற்றங்கள்‌ 
அடிக்கடி வஞ்சிப்பவையாக உள்ளன (11:7-10). (3) நாம்‌ தேவனுக்கென்று 
செய்பவற்றை ஒருபோதும்‌ குறைவாக மதிப்பிடக்கூடாது (11:11-15). 
(4) பெரும்பான்மையான மக்கள்‌ உண்மையான தேவபக்தியை 
விரும்பவில்லை (11:16-19). (5) கிறிஸ்து நம்மை நியாயந்தீர்ப்பார்‌ (11:20-24). 
(6) கிறிஸ்து பரிவிரக்கம்‌ உள்ளவராகவும்‌ தம்மிடம்‌ வருபவர்களை மன்னிக்க 
பெருவிருப்பம்‌ கொண்டவராகவும்‌ இருக்கிறார்‌ (11:25-30). 








யோவான்‌ ஸ்நானன்‌ (11:2-6) 

யோவான்‌, ஒட்டக மயிராடையில்‌ இருந்த பிரசங்கியார்‌ ஆவார்‌ (9:4). 
யோவான்‌ ஸ்நானனைப்‌ புரிந்துகொள்வதற்கு நாம்‌, அவரது பின்னணியைப்‌ 
பற்றிய விஷயங்களை அறிந்திருக்க வேண்டும்‌. அவர்‌ பிறப்பதற்கு முன்னரேகூட 
விசேஷித்தவராக இருந்தார்‌ லூக்கா 1:1-25, 41, 57-66). அவர்‌ வெறும்‌ ஆர்வம்‌ 
உள்ளவராக மாத்திரமல்ல, அவரிடத்தில்‌ இருந்த வினோதமான பண்புகளாக 
நாம்‌ நினைப்பவை, உண்மையில்‌ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின்‌ 
பாரம்பரியத்துடன்‌ அவர்‌ இணைந்திருந்தார்‌ என்பதைக்‌ காட்டுகின்றன 
(ஏசாயா 40:3-5; மல்கியா 3:1; 4:5, 6. அவரது ஊழியம்‌ பற்றிய விவரிப்பு, 
அவர்‌ முதலாமவராக அல்ல, ஆனால்‌ இரண்டாமவராகவே இருந்தார்‌ 
- மணவாளனின்‌ தோழர்‌, மணவாளர்‌ அல்ல - என்று கூறுறெது (3:11; 
யோவான்‌ 3:29, 30). அவர்‌ கிறிஸ்து அல்ல (லூக்கா 3:15-17); மேசியாவுக்கு 
வழியை ஆயத்தப்படுத்துதல்‌, மக்களின்‌ இருதயங்களை ஆயத்தப்படுத்துதல்‌ 
மற்றும்‌ ஒளிக்கு சாட்சியம்‌ கொடுத்தல்‌ (யோவான்‌ 1:1-18, 29-34) என்பதே 
அவரது ஊழியமாக இருந்தது. அவரது செய்தி எளிமையானதாக இருந்தது: 
“மனந்திரும்புங்கள்‌, பரலோகராஜ்யம்‌ சமீபித்திருக்கிறது” (3:2). அவர்‌ 
“பாவமன்னிப்புக்கென்று மனந்திரும்புகலுக்கேற்ற ஞானஸ்நானத்தைக்‌ 
குறித்துப்‌” பிரசங்கித்தார்‌ (மாற்கு 1:4) மற்றும்‌ இராஜ்யத்தின்‌ நற்செய்தியைப்‌ 
பிரசங்கிக்க இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார்‌ (மாற்கு 1:14, 15). நாம்‌ 
நமது விசுவாசத்தைக்‌ தீவிரமானதாக எண்ண வேண்டும்‌ என்று யோவான்‌ 
காண்பித்தார்‌. நாம்‌ “உதட்டளவில்‌ ஊழியத்தை” கொடுப்பதுடன்‌ மனநிறைவு 
கொண்டுவிடக்கூடாது; நாம்‌ நமது வார்த்தையிலும்‌ செய்கையிலும்‌ கர்த்தரை 
சேவிக்க வேண்டும்‌. 


சந்தேகங்களைக்‌ கையாளுதல்‌ (11:2-6) 
ஏறக்குறைய எல்லாக்‌ கிறிஸ்தவர்களுமே தங்கள்‌ வாழ்வின்‌ ஒரு 
வேளையில்‌, சந்தேகத்தைக்‌ கையாள வேண்டியவர்களாக இருக்கிறோம்‌. 
இவைகள்‌ நமக்கு நேரிடும்‌, பொருளாதாரப்‌ போராட்டங்கள்‌, உறவுமுறையில்‌ 


200 


முரண்கள்‌, உடல்நலப்‌ பிரச்சனைகள்‌ மற்றும்‌ நாம்‌ நேசிப்பவர்களின்‌ 
மரணம்‌ போன்ற வலுவான சோதனைகளினால்‌ கொண்டுவரப்படுகின்றன. 
சந்தேகங்கள்‌ நம்மை வியப்படையச்‌ செய்யக்கூடாது; தூணுக்கு 
ஒப்பானவரான யோவான்‌ ஸ்நானன்கூட, சிறையில்‌ இருக்கும்போது 
சந்தேகங்களை எதிர்கொண்டார்‌. நமது சந்தேகங்கள்‌ பற்றி நாம்‌ நேர்மையாக 
இருப்பதினாலும்‌ அவற்றைக்‌ கிறிஸ்துவினிடம்‌ எடுத்துச்‌ செல்வதினாலும்‌ நாம்‌ 
அவரது (யோவான்‌ ஸ்நானனின்‌) உதாரணத்தைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. அவர்‌ 
ஒருவரே அவற்றை நீக்க வல்லவராக இருக்கிறார்‌. ஒருவேளை நாம்‌, அசுத்த 
ஆவி பிடித்திருந்தவனுடைய தந்தையின்‌ ஜெபத்தைக்‌ கூற வேண்டியிருக்கும்‌: 
“விசுவாசிக்கிறேன்‌ ஆண்டவரே, என்‌ அவிசுவாசம்‌ நீங்கும்படி உதவிசெய்யும்‌” 
(மாற்கு 9:24; NIV). 





டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





குறிப்புகள்‌ 

116௦0 Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 272. 2Jack P. Lewis, The Gospel 
According to Matthew, Part 1, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing 
C௦., 1976), 158. “ஏரோதுவின்‌ சந்தேகத்திற்குரிய குணத்தின்‌” காரணமாக மக்காரூஸ்‌ 
கோட்டையிலேயே யோவான்‌ மரணதண்டனை பெற்றார்‌ என்று யோசிப்பஸ்‌ 
குறிப்பிட்டார்‌. (ஏ௦sephus Antiquities 18.5.2.) *Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan 
Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold 
(Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 72; காண்க Josephus Wars 7.6.2. காண்க Donald A. 
Hagner, Matthew 1-13, Word Biblical Commentary, vol. 33A (Dallas: Word Books, 1993), 300. 
Morris, 277. “Josephus Wars 1.24.3. “இயேசுவின்‌ மேற்கோள்‌ மல்கியா 3:1ன்‌ தழுவலாக 
உள்ளது. “என்னை” (“கர்த்தரை” குறித்தல்‌) என்ற பிரதிப்பெயர்ச்சொல்‌ “உம்மை” 
(அவரது மேசியாவை) என்று மாற்றப்பட்டுள்ளது. “காண்க மத்தேயு 5:19; 10:42; 18:1-4; 
20:25-28; 25:40, 45. Lewis, 161. 

"காண்க சீராக்‌ 48:1, 10; மிஷ்னா எடியோத்‌ 8:7; சோட்டா 9:15 ஆகியவற்றைக்‌ 
காணவும்‌. சிலர்‌ இயேசுவை எலியா என்று தவறாக அடையாளப்படுத்தினர்‌ (16:14), 
மற்றவர்கள்‌ இயேசு தமது சிலுவை மரணத்தின்போது எலியாவை அழைத்தார்‌ என்று 
தவறாக நினைத்தனர்‌ (27:46, 47). '2]osephus Against Apion 2.27. இயேசு அசுத்த ஆவி 
பிடித்தவர்‌ என்றும்‌ தவறாகக்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டார்‌ (9:34; 10:25; 12:24; யோவான்‌ 
7:20; 8:48, 52; 10:20). “வேதாகமம்‌ எழுதப்பட்ட காலத்தில்‌ இருந்த திராட்‌ சரசம்‌ 


ப்‌ 


பற்றிய விபரத்திற்குக்‌ காண்க Duane F. Watson, “Wine,” in Dictionary of Jesus and the 
Gospels, ed. Joel B. Green and Scot McKnight (Downers Grove, IIl.: InterVarsity Press, 1992), 


870-73. °Lewis, 163. 


201 


24 
மனந்தரும்பாக நகரங்கள்‌ 


(11. 20-24] 


சுவிசேஷப்‌ புத்தகங்கள்‌ கோராசின்‌, பெத்சாயிதா மற்றும்‌ கப்பார்நகூம்‌ ஆகிய 
ஊர்களில்‌ இயேசு செய்த ஊழியங்கள்‌ மற்றும்‌ அவர்‌ நிகழ்த்திய அற்புதங்கள்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றிய பதிவை உள்ளடக்குவதில்லை (காண்க யோவான்‌ 
21:25). இந்த நகரங்களுக்கு விலைமதிப்பற்ற சிலவிஷயங்கள்‌ வழங்கப்பட்டன, 
ஆனால்‌ அவைகள்‌ அதை முற்றிலுமாக மதிக்காது விட்டுவிட்டன. 





இரண்டு நகரங்களுக்கு இரண்டு 
சாபங்கள்‌ (11:20-22) 


2 அப்பொழுது, தமது பலத்த செய்கைகளில்‌, அதிகமானவைகளைச்‌ 
செய்யக்‌ கண்ட பட்டணங்கள்‌ மனந்திரும்பாமற்‌ போனபடியினால்‌ 
அவைகளை அவர்‌ கடிந்துகொள்ளத்‌ தொடங்கினார்‌. 2கோராசினே! 
உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே! உனக்கு ஐயோ, உங்களில்‌ செய்யப்பட்ட 
பலத்த செய்கைகள்‌ தீருவிலும்‌ சீதோனிலும்‌ செய்யப்பட்டிருந்ததானால்‌, 
2 அப்பொழுதே இரட்டுடுத்திச்‌ சாம்பலில்‌ உட்கார்ந்து 
மனந்திரும்பியிருப்பார்கள்‌. 


வசனம்‌ 20. மனந்திரும்ப மறுத்து விட்டவர்களிடத்தில்‌ பேசுகையில்‌ 
இயேசு, மிகவும்‌ அதிகம்‌ குறிப்பிட்ட வகையில்‌ உரைக்கலானார்‌. அவர்‌ தமது 
மீது தமது பலத்த செய்கைகளில்‌, அதிகமானவைகளைச்‌ செய்யக்‌ கண்ட 
பட்டணங்கள்‌ மீது தமது கவனத்தைத்‌ திருப்பினார்‌: கோராசின்‌, பெத்சாயிதா 
மற்றும்‌ கப்பர்நகூம்‌. “பலத்த செய்கைகள்‌” என்பதற்கான (லா) கிரேக்க 
வார்த்தை, அடிக்கடி “வல்லமை” என்ற மொழிபெயர்க்கப்பட்டுள்ள அதே 
வார்த்தையாக உள்ளது. இந்த நகரங்கள்‌ தங்கள்‌ மத்தியில்‌, தேவனுடைய 





மாபெரும்‌ வல்லமையைக்‌ கண்டிருந்தன, ஆனால்‌ அவருடனான அவற்றின்‌ 
உறவுமுறை மாறுபடவில்லை. இயேசுவின்‌ பலத்த செய்கைகள்‌, அவரது 
உபதேசத்தின்‌ தெய்வீக அதிகாரத்தை நிரூபித்தன, ஆனால்‌ அப்போதும்‌ அதை 
அவர்கள்‌ புறக்கணித்தனர்‌. அவரின்‌ பலத்த செய்கைகளும்‌ போதனையும்‌ 





அவர்கள்‌ மனந்திரும்பும்படி அவர்களை அசைக்கவில்லை. ஆகவே இந்த 
நகரங்களைக்‌ கடிந்துகொள்ளத்‌ தொடங்கினார்‌. 

வசனம்‌ 21. சாபம்‌ என்பதற்கான (௦!) கிரேக்க வார்த்தை, ஆழமான 
பரிதவிப்பு அல்லது கோபத்தைக்‌ குறிக்கும்‌ வார்த்தைகளில்‌ ஒன்றாக உள்ளது. 
கிறிஸ்துவின்‌ செய்தி புறக்கணிக்கப்‌ பட்டதால்‌ அவருக்கு ஏற்பட்ட வருத்தமே 
இங்கு இதன்‌ வலியுறுத்தமாக உள்ளது. வில்லியம்‌ பார்க்ளே அவர்கள்‌, 


202 


“பாவத்தைப்‌ பற்றிய இயேசுவின்‌ கடிந்துகொள்ளுதல்‌, பரிசுத்தமான கோபமாக 
உள்ளது, ஆனால்‌ கோபம்‌ என்பது கொந்தளிக்கும்‌ மேட்டிமையினால்‌ அல்ல 
ஆனால்‌ உடைந்துபோன இருதயத்தில்‌ இருந்து வருவதாக உள்ளது” என்று 
எழுதினார்‌. ! 

கோராசின்‌ என்பதே கர்த்தரால்‌ பழித்துரைக்கப்பட்ட முதல்‌ 
நகரமாக இருந்தது. இது கப்பர்நகூமுக்கு அருகில்‌ இருந்த ஒரு சிறு கிராமம்‌ 
என்று நினைக்கப்படுகிறது. இதன்‌ தோற்றகால இடம்‌ “டெல்‌ ஹூம்‌ (கப்பர்‌ 
நகூம்‌) என்ற நகருக்கு வடக்கே மூன்று மைல்‌ தொலைவில்‌, கலிலேயாக்‌ 
கடற்கரையில்‌ இருந்து பின்னோக்கிச்‌ செல்லும்‌ குன்றில்‌, கர்பெட்‌ கெரேஸ்‌ 
என்ற இடமாக இருக்கக்‌ சாத்தியக்கூறுள்ளது.”” கோராசின்‌ ஊரில்‌ 
இயேசுவின்‌ ஊழியம்‌ பற்றி சுவிசேஷப்‌ புத்தகங்கள்‌ பதிவு செய்யவில்லை. 
அந்த ஊரில்‌ நிகழ்த்தப்பட்டதாகக்‌ குறிப்பான அற்புதம்‌ எதைப்பற்றியும்‌ 
குறிப்பிடப்பட்டிருப்பதில்லை. இயேசுவின்‌ செயல்களினுடைய 
மாதிரியை மாத்திரமே சுவிசேஷே விபரங்கள்‌ பதிவு செய்துள்ளன (யோவான்‌ 
20:30; 21:25). நேர்மையான இருதயம்‌ கொண்ட மக்கள்‌ விசுவாசிக்கப்‌ 
போதுமான எண்ணிக்கையில்‌ அற்புதங்கள்‌ அங்கு நிகழ்த்தப்பட்டிருக்க 
வேண்டும்‌ என்பதைக்‌ கிறிஸ்துவின்‌ கூற்று மாத்திமே சுட்டிக்காண்பித்தது. 

பெத்சாயிதா என்பது இயேசு கண்டனம்‌ செய்த இரண்டாவது நகராக 
இருந்தது. இது கலிலேயாக்‌ கடலின்‌ வடக்குக்கரையில்‌ இருந்த மீன்பிடிக்கிராமம்‌ 
ஆகும்‌, இந்த ஊரின்‌ அருகில்தான்‌ யோர்தான்‌ நதி கடலில்‌ கலக்கும்‌ இடம்‌ 
இருந்தது (மாற்கு 6:45; 8:22; லூக்கா 9:10). இது பேதுரு, அந்திரேயா மற்றும்‌ 
பிலிப்பு ஆகியோரின்‌ சொந்த ஊராக இருந்தது (யோவான்‌ 1:44). பார்வையற்ற 
ஒரு மனிதனை கிறிஸ்து குணமாக்கெது ஒன்றுதான்‌ பதிவு செய்யப்பட்டுள்ள 
ஒரே அற்புதமாக உள்ளது (மாற்கு 8:22-26). இருப்பினும்‌ மற்ற குணமாக்கும்‌ 
அற்புதங்களும்‌, ஐயாயிரம்‌ பேருக்கு உணவளித்த அற்புதமும்‌ இந்த ஊரின்‌ 
அருகில்‌ நடைபெற்றன ஞூக்கா 9:10-17). சுவிசேஷப்‌ புத்தகங்களில்‌ பதிவு 
செய்யப்பட்டிராத கூடுதலான அற்புதங்கள்‌ இந்த ஊரில்‌ நிகழ்த்தப்பட்டிருக்க 
வேண்டும்‌. 

இந்த ஊரில்‌ நிகழ்த்தப்பட்டிருந்த அற்புதங்கள்‌ தீரு மற்றும்‌ தோன்‌ 
ஆகிய ஊர்களில்‌ நிகழ்த்தப்பட்டிருந்தால்‌, நீண்ட காலத்திற்கு முன்பே 
அந்த மக்கள்‌ மனந்திரும்பி இருப்பார்கள்‌ என்று இயேசு கூறினார்‌. 
தீருவும்‌ சீதோனும்‌ கடல்துறைமுக நகரங்களாக இருந்தன, மற்றும்‌ அங்கு 
குடியிருந்த மக்கள்‌ வர்த்தகர்களாகவும்‌ காலனியாதிக்கக்காரர்களாகவும்‌ 
அறியப்பட்டிருந்தனர்‌. அவர்கள்‌ பழங்காலப்‌ பெனிக்கியா்களில்‌ இருந்து வந்த 
சந்ததியார்‌ ஆவர்‌. பழைய ஏற்பாட்டில்‌, தரு சீதோன்‌ நகரங்களில்‌ இருந்த மக்கள்‌ 
பாகால்‌ என்ற கடவுளை ஆராதித்தனர்‌ மற்றும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ ஒழுக்கவீனம்‌ 
மற்றும்‌ மோசமான நடக்கை ஆகியவற்றினால்‌ அறியப்பட்டி ருந்தனர்‌. இவ்விரு 
நகரங்களுமே இவற்றின்‌ பொல்லாத தீய குணத்திற்காக, தீர்க்கதரிசிகளால்‌ 
கண்டனம்‌ செய்யப்பட்டிருந்தன (ஏசாயா 23:1-18; ஏரேமியா 25:22; 47:4; 
எசேக்கியேல்‌ 26-28; ஆமோஸ்‌ 1:9, 10). 

தரு தோன்‌ எல்லைகளில்‌ இயேசு பயணம்‌ செய்திருந்தார்‌ மற்றும்‌ 
அங்கு அவர்‌ குறைந்த பட்சம்‌ ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருந்தார்‌ (15:21- 
28). தரு மத்திய தரைக்கடலின்‌ கரையில்‌ அமையப்பெற்ற ஊராகும்‌, இது 








203 


கலிலேயாக்‌ கடலில்‌ இருந்து சுமார்‌ இருபத்து ஐந்து மைல்கள்‌ தொலைவிலும்‌ 
எருசலேம்‌ நகரில்‌ இருந்து சுமார்‌ நூறு மைல்கள்‌ தொலைவிலும்‌ இருந்தது. 
பவுல்‌ தமது மூன்றாவது சுவிசேஷ ஊழியப்‌ பிரயாணத்திற்குப்‌ பின்பு 
எருசலேமுக்குத்‌ திரும்பிச்‌ செல்லும்‌ தமது வழியில்‌, இந்த இடத்தில்‌ தங்கினார்‌ 
(நடபடிகள்‌ 21:3, 4). சீதோன்‌ என்ற நகரம்‌ இதே கடற்கரையில்‌ சுமார்‌ இருபது 
மைல்கள்‌ தொலைவில்‌ வடக்கில்‌ அமைந்துள்ளது. பவுல்‌ ரோமாபுரிக்குச்‌ 
செல்லும்‌ தமது பயணத்தில்‌, இந்த இடத்திலும்‌ தங்கியிருந்தார்‌ நடபடிகள்‌ 
27:3). 

மனந்திரும்புதலைப்‌ பற்றி இயேசு பேசியபோது, அதை அவர்‌ 
இரட்டுடுத்திச்‌ சாம்பலில்‌ உட்கார்ந்து என்ற செயலுடன்‌ இணைத்தார்‌. 
“இரட்டு” என்பது ஒட்ட கத்தின்‌ அல்லது வெள்ளாட்டின்‌ முடியைக்கொண்டு 





நெசவு செய்யப்பட்‌! முரடான உடையாகும்‌, இது தானியங்கள்‌ 
மற்றும்‌ இதர பொருள்களை ஓரிடத்தில்‌ இருந்து இன்னொரு இடத்திற்குக்‌ 
கொண்டுசெல்வதற்கென்று தயாரிக்கப்பட்டது. ஏழை மக்கள்‌ இவற்றைக்‌ 
கொண்டு உடைகளைத்‌ தயாரித்துக்‌ கொள்வார்கள்‌. இரட்டு உடுத்துதல்‌ 
என்பதுடன்‌, “சாம்பலில்‌” “உட்காருதல்‌” என்பது இணைவு கொண்டபோது 
அது, ஆழமான மனக்கசப்பு அல்லது துயரத்தின்‌ அடையாளமாக இருந்தது 
(எஸ்தர்‌ 4:1; ஏசாயா 58:5; தானியேல்‌ 9:3; யோனா 3:69. 





வசனம்‌ 22. தீருவும்‌ சீதோனும்‌ அவ்வளவு பொல்லாத நகரங்களாக 
இருந்தாலும்‌, நியாயத்தீர்ப்புநாளிலும்‌ அவற்றிற்கு நேரிடுவது கொராசின்‌ 
மற்றும்‌ பெத்சாயிதா ஊர்களுக்கு ஏற்படுவகைக்‌ காட்டிலும்‌ இலகுவாயிருக்கும்‌ 
என்று இயேசு கூறினார்‌. ஏன்‌? இந்த இரண்டு ஊர்களில்‌ செய்யப்பட்ட 
அற்புதங்களை இரு மற்றும்‌ சதோன்‌ ஊர்களில்‌ இருந்தவர்கள்‌ கண்டிருந்தால்‌, 
அவர்கள்‌ மனந்திரும்பி இருப்பார்கள்‌ என்பதே அவரது மறைமுகமான 
கருத்தாகும்‌. உண்மையில்‌ லூக்காவின்‌ பதிவேடு, சபையின்‌ தொடக்க 
வரலாற்றில்‌ இவ்விரு நகரங்களில்‌ இருந்தும்‌ சீஷர்கள்‌ எழும்பியதைக்‌ 
காண்பிக்கிறது நடபடிகள்‌ 21:3-6); 27:3; 10:15ன்‌ மீதான விளக்கத்தைக்‌ 
காணவும்‌). 


உயர்த்தப்பட்ட ஒரு நகரம்‌ சபிக்கப்பட்டது 
(11:23, 24) 


2வானபரியந்தம்‌ உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாளபரியந்தம்‌ 
தாழ்த்தப்படுவாய்‌; உன்னில்‌ செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்‌ 
சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால்‌, அது இந்நாள்‌ வரைக்கும்‌ 
நிலைத்திருக்கும்‌. 

நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதைப்பார்க்கிலும்‌, சோதோம்‌ 
நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 


என்றார்‌. 


வசனங்கள்‌ 23 24. கப்பார்நகூம்‌ என்ற ஊரானது கலிலேயாக்‌ கடலின்‌ 
வடமேற்குக்‌ கரையில்‌ அமைந்திருந்தது. முன்பே கவனிக்கப்பட்டபடி, இது 
இயேசுவின்‌ ஊழியக்காலத்தின்போது, ஏறக்குறைய அவரது சொந்த ஊராக 


204 


இருந்தது (காண்க 4:13; 8:5; 9:1 ஆதியவற்றின்‌ மீதான விளக்கவுரைகள்‌). 
கர்த்தருடைய அற்புதங்களில்‌ கணிசமான எண்ணிக்கைகள்‌ கப்பர்நகூமில்‌ 
நடைபெற்றன (8:5-17; 9:1-8, 18-26; மாற்கு 1:21-28; யோவான்‌ 4:46-54). 
மத்தேயு 8 மற்றும்‌ 9 ஆகிய அதிகாரங்களில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ள பத்து 
அற்புதங்களில்‌ ஐந்து அற்புதங்கள்‌ அங்கு நிகழ்த்தப்பட்டன. 

கப்பர்நகூம்‌ ஊரானது, வளம்‌ நிறைந்ததாக, சுயநிறைவு கொண்டதாக 
மற்றும்‌ உலகத்தின்‌ தனது இடத்தில்‌ பாதுகாப்பு கொண்டதாக இருந்தது. அதன்‌ 
சொந்த மதிப்பீட்டில்‌ இந்த நகரானது வானபரியந்தம்‌ உயர்த்தப்பட்டது. 





கப்பர்நகூம்‌ தான்‌ உயர்த்தப்பட்டதாக உணர்ந்தாலும்‌, அது பாதாளபரியந்தம்‌ 
தாழ்த்தப்படும்‌. பாபிலோனின்‌ மேட்டிமை மிகுந்த அரசருக்கு எதிராக 
ஏசாயா உரைத்த பழிச்சொல்லில்‌ இருந்து இந்த மொழிநடையை இயேசு 
எடுத்து ஆண்டிருக்கலாம்‌: “நான்‌ வானத்துக்கு ஏறுவேன்‌, தேவனுடைய 
நட்சத்திரங்களுக்கு மேலாக என்‌ சிங்காசனத்தை உயர்த்துவேன்‌; ... என்றும்‌ 
நீ உன்‌ இருதயத்தில்‌ சொன்னாயே. ஆனாலும்‌ நீ அகாதமான பாதாளத்திலே 
குள்ளுண்டுபோனாய்‌” (ஏசாயா 14:13-15). 

புதிய ஏற்பாட்டில்‌ “பாதாளம்‌” (1180௦8) என்பது பழைய ஏற்பாட்டில்‌ 
“பாதாளம்‌” (Sheol) என்பதைப்‌ போன்றே அதிகமாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது “கல்லறை,” “மரித்தவார்களின்‌ 
வட்டாரம்‌” மற்றும்‌ “வேதனை” என்பதைக்‌ குறிக்கக்கூடும்‌. Leon Morris 
அவர்கள்‌, ச என்பது சாத்தியமான அளவு மிக உயர்ந்த இடத்தைக்‌ குறித்து 
நிற்பது போன்றே, கீழான உலகமான /7/8425 என்பது இங்கு, “சாத்தியமான 
அளவு மிகத்தாழ்ந்த இடத்தைக்‌ குறித்து நிற்கிறது” என்று விளக்கப்படுத்தினார்‌.” 
“பரலோகத்திற்கு உயர்த்தப்படுதல்‌” மற்றும்‌ “பாதாளத்திற்குக்‌ 
கொண்டுபோகப்படுதல்‌” ஆகியவை, முதல்‌ நூற்றாண்டில்‌ இந்த நகரின்‌ மிக 
உயர்ந்த நிலையையும்‌ பிற்பாடு வரவிருந்த அழிவையும்‌ ஒப்பிடுவதற்காக 
உருவக நடையில்‌ பயன்படுத்தப்பட்டன.* 








நாம்‌ அறிந்துள்ள வரையில்‌, கப்பர்நகூம்‌ ஊரானது, மிகுந்த ஒழுக்கவீனம்‌ 
அல்லது பாலுறவுப்‌ பிறழ்வுநிலை என்ற குற்றம்‌ சாட்டப்பட்டிருக்கவில்லை. 
இருந்தபோதிலும்‌ இயேசு இதை சோதோமுடன்‌ ஒப்பிட்டார்‌. அந்தப்‌ பழைய 
ஏற்பாட்டு நகரமானது துன்மார்க்கத்தின்‌ பொருளாக இருந்தது (ஆதியாகமம்‌ 
19:24; உபாகமம்‌ 32:32; ஏசாயா 1:9, 10; எரேமியா 49:18; புலம்பல்‌ 4:6; 
எசேக்கியேல்‌ 16:48; மத்தேயு 10:15; 2 பேதுரு 2:6). “500௦07” மற்றும்‌ “5௦ிomite” 
என்ற வார்த்தைகள்‌ அந்தப்‌ பாவத்தையும்‌ அதைச்‌ செய்பவரையும்‌ குறிப்பிடும்‌ 





அளவுக்கு அந்த நகரில்‌ ஒரினச்சேர்க்கையின்‌ பாவம்‌ மிகவும்‌ அதிகமாயிருந்தது. 

சோகோமின்‌ நிலைமையைக்‌ காட்டிலும்‌ கப்பர்நகூமின்‌ நிலைமை மிகவும்‌ 
மோசமாக இருந்தது. கப்பர்நகூமில்‌ செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்‌ 
சோதோமில்‌ செய்யப்பட்டிருந்தால்‌, அந்த நகரம்‌ அழிவுக்குத்‌ தப்பியிருக்கக்‌ 
கூடும்‌. இந்தக்‌ காரணத்தினால்‌ இயேசு, கோராசின்‌ மற்றும்‌ பெத்சாயிதாவுக்கு 
உரைத்த உரையின்‌ சாராம்சத்தைக்‌ கப்பர்நகூமுக்குத்‌ திரும்ப உரைத்தார்‌: 
நியாயத்தீர்ப்புநாளிலே உனக்கு நேரிடுவதைப்பார்க்கலும்‌, சோதோம்‌ 
நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும்‌ (10:15; 11:22 ஆகியவற்றின்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). 


205 


௮ பாடங்கள்‌ “5444 


மனந்திரும்பாத நகரங்கள்‌ (11:20-24) 

கிறிஸ்துவைப்‌ பற்றி அறிவதற்கும்‌ அவரைப்‌ பின்பற்றுவதற்கும்‌, அந்த 
சத்தியங்கள்‌ மற்ற நகரங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டி ராக நிலையில்‌, இன்று 
உலகத்தின்‌ எத்தனை நகரங்கள்‌ அகைக்‌ கேட்பதற்கு மாபெரும்‌ வாய்ப்பைப்‌ 
பெற்றுள்ளன? உலகத்தின்‌ பல இடங்கள்‌, வானொலி மற்றும்‌ தொலைக்காட்சி 
வாயிலாக சுவிசேஷத்தைக்‌ கேட்கும்‌ வாய்ப்பைக்‌ கொண்டுள்ளன. 
அவைகள்‌ தங்கள்‌ சொந்த மொழியில்‌ வேதாகமத்தை வாசிக்கப்‌ பெருமளவு 
வழிவகையைக்‌ கொண்டுள்ளன. மேலும்‌ அவைகள்‌ தங்கள்‌ நடுவில்‌, 
அன்றாடம்‌ கிறிஸ்துவின்‌ வெளிச்சத்தைப்‌ பிரகாசிக்க, உண்மையுள்ள 
கிறிஸ்தவர்களையும்‌ கொண்டிருக்கலாம்‌. ஒருவேளை அவைகள்‌ தங்கள்‌ 
சமூகத்தில்‌ பேரழிவுகள்‌ தாக்யெபின்பு, கிறிஸ்தவர்களின்‌ தாராள குணத்தினால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம்‌. இருப்பினும்‌, இந்த எல்லா வாய்ப்புகளும்‌ 
இருந்தும்கூட, அவைகள்‌ கிறிஸ்துவைப்‌ புறக்கணித்துள்ளன. இதற்கு 
நேர்மாறாக, பலர்‌ இயேசுவைப்‌ பற்றி ஒருக்காலும்‌ கேள்விப்பட்டிராமல்‌ மற்றும்‌ 
ஒரு வேதாகமத்திற்குக்‌ கூட வழியில்லாமல்‌ இருக்கலாம்‌. அவைகள்‌ தங்கள்‌ 
சமூகத்தில்‌ சிறிதளவே கிறிஸ்தவப்‌ பிரசன்னத்தைப்‌ பெற்றிருக்கலாம்‌ அல்லது 
அது இல்லாமல்‌ கூட இருக்கலாம்‌. நிச்சயமாகவே, அதிகமான வாய்ப்புகளைக்‌ 

கொண்டுள்ளவர்கள்‌ அதிகம்‌ கடுமையாக நியாயந்தீர்க்கப்படுவார்கள்‌. 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


தெய்வீக முரண்‌ உரை (11:23) 

கிறிஸ்துவை எதிர்ப்பவர்கள்‌ எவ்வளவு அடிக்கடி வாழ்வில்‌ 
வெற்றிபெற்றுள்ளதாகத்‌ தோற்றம்‌ அளிக்கின்றனர்‌! ஒருவேளை அவர்கள்‌ 
உயர்ந்த அதிகாரம்‌ கொண்ட வேலைகள்‌, பெரிய தொகையுள்ள வங்கிக்‌ 
கணக்குகள்‌ மற்றும்‌ ஆடம்பரமான வீடுகள்‌ ஆகியவற்றைப்‌ பெற்றிருக்கலாம்‌. 
உலகப்பிரகாரமான வசதிகள்‌ யாவற்றிலும்‌ அவர்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
கொண்டுள்ளதாகத்‌ தோன்றுகிறது. அவர்கள்‌ “உயா்த்தப்பட்டதாக*க்‌ 
காணப்படுகிறது. 

இப்படிப்பட்ட உயர்த்தப்படுதல்‌ உண்மை நிலையைக்‌ காட்டிலும்‌ 
அதிகம்‌ கற்பனை செய்யப்படுகிறது என்று இயேசு எச்சரித்தார்‌; அது குறுகிய 
வாழ்நாள்‌ கொண்டதாக மாத்திரம்‌ உள்ளது. “பதிவு செய்யப்பட்ட அவரது 
அற்புதங்களில்‌ அதிகமானவற்றை அவர்‌ நிகழ்த்திய நகரங்களை அவர்‌ சபித்தார்‌, 
ஏனெனில்‌ அங்கிருந்த மக்கள்‌ மனந்திரும்பவில்லை. அவர்‌, வானபரியந்தம்‌ 





உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாளபரியந்தம்‌ தாழ்த்தப்படுவாய்‌” என்று 
கூறினார்‌ (11:23). அவர்களின்‌ மகிமை முடிவுக்கு வரும்‌ ஏனெனில்‌ அவர்கள்‌ 
மீட்பரிடம்‌ திரும்பவில்லை. 

தெய்வீக முரண்‌ உரையானது சுவிசேஷப்‌ புத்தகங்களில்‌ இயேசுவினால்‌ 
பலமுறை திரும்பத்‌ திரும்ப உரைக்கப்பட்டுள்ளது: “தன்னை உயர்த்துறெவன்‌ 
தாழ்த்தப்படுவான்‌, தன்னைத்‌ தாழ்த்துகிறவன்‌ உயர்த்தப்படுவான்‌” (23:12; 
காண்க லூக்கா 14:11; 18:14). 





டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


206 





குறிப்புகள்‌ 

William Barclay, The Gospel of Matthew, vol. 2, 2d ed., The Daily Study Bible (Philadel- 
phia: Westminster Press, 1958), 13. 2Jack P. Lewis, The Gospel According to Matthew, Part 1, 
The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 164. 31,௦௦௩ Morris, 
The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1992), 290. “7. W. McGarvey, The New Testament Commentary, vol. 1, Matthew 
and Mark (N.p., 1875; reprint, Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 101. 


207 


25 
இயேசுவின்‌ கெயமும்‌ எவரது 
மாபெரும்‌ அழைப] 


(11.2550) 


இயேசு, தமது அற்புதங்களைக்‌ கண்டிருந்தும்‌ மனந்திரும்பாத நகரங்களுக்கு 
சாபங்களை அறிவித்த பின்பு, அவர்‌ வெளிப்படையாக ஒரு ஜெபத்தை 
உரைத்து பின்பு தமது மாபெரும்‌ அழைப்பை அளித்தார்‌. 


பிதாவை அவர்‌ துதித்தல்‌ (11:25-27) 


அந்தச்‌ சமயத்திலே இயேசு சொன்னது: பிதாவே! வானத்துக்கும்‌ 
பூமிக்கும்‌ ஆண்டவரே! இவைகளை ஞானிகளுக்கும்‌ கல்விமான்களுக்கும்‌ 
மறைத்து, பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால்‌ உம்மை 
ஸ்தோத்திரிக்கிறேன்‌. 

5ஆம்‌, பிதாவே! இப்படிச்‌ செய்வது உம்முடைய திருவுளத்துக்குப்‌ 
பிரியமாயிருந்தது. 

27 சகலமும்‌ என்‌ பிதாவினால்‌ எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது; 
பிதா தவிர வேறொருவனும்‌ குமாரனை அறியான்‌; குமாரனும்‌, குமாரன்‌ 
எவனுக்கு அவரை வெளிப்படுத்தச்‌ சித்தமாயிருக்கிறாரோ அவனும்‌ தவிர, 
வேறொருவனும்‌ பிதாவை அறியான்‌. 


வசனம்‌ 25. அந்தச்‌ சமயத்திலே என்ற சொற்றொடர்‌ இவ்வசனங்களை 
அதற்கு முந்திய வசனப்‌ பகுதியுடன்‌ இணைக்கிறது. இது - இந்தப்‌ 
பகுதியில்‌ அவர்‌ நிகழ்த்தியிருந்த சகல பலத்த செய்கைகளும்‌ அவர்‌ செய்திருந்த 
உபதேசமும்‌ - இந்தப்‌ பகுஇயில்‌ கிறிஸ்துவின்‌ கடைசி அழைப்பாக இருந்தது. 

இயேசுவின்‌ ஜெபம்‌ மக்கள்‌ கூட்டத்தினரால்‌ கேட்கப்பட வேண்டும்‌ 





என்பதற்காக உரைக்கப்‌ பட்டது (11:25-27). வரையறைக்குட்பட்ட 
கட்டளையை நிறைவேற்றித்‌ திரும்பிய எழுபது பேருடன்‌ இயேசு பேசும்‌ 
சந்தர்ப்பப்‌ பொருளில்‌, லூக்கா இந்த ஜெபத்தை வைத்தார்‌ லூக்கா 
10:17, 21, 22). 

அவரது ஜெபத்தின்‌ பொருளடக்கம்‌ என்னவாக இருந்தது? முதலாவது 
அவர்‌, தேவனை பிதா என்று குறிப்பிட்ட தன்‌ மூலம்‌ அவரைத்‌ துதித்தார்‌. அவர்‌ 
தேவனுடனான தமது தனிச்சிறப்பான உறவை நோக்கியும்‌ தெய்வீகமானவர்‌ 





என்ற வகையில்‌ தம்மை நோக்கியும்‌ (அவர்களின்‌) கவனத்தை அழைத்தார்‌ 
(காண்க யோவான்‌ 5:18; 10:30). இரண்டாவது அவர்‌, தேவனுடைய 
இராஜரீகத்தை வலியுறுத்தி, அவரை வானத்துக்கும்‌ பூமிக்கும்‌ ஆண்ட வரே! 


208 


என்று குறிப்பிட்டார்‌ (காண்க நடபடிகள்‌ 17:24). மூன்றாவது அவர்‌, இரட்சிப்பு 
என்பது மனித திட்டங்கள்‌, நோக்கங்கள்‌ அல்லது வல்லமையினால்‌ விளைந்தது 
அல்ல ஆனால்‌ அது தேவனுடைய அருளிரக்கமான அளிப்பாக உள்ளது என்று 
கூறினார்‌. ஞானிகள்‌ மற்றும்‌ கல்விமான்கள்‌ என்பவர்களுக்கும்‌ பாலகர்கள்‌ 
என்பவர்களுக்கும்‌ இடையிலான நேரெதிர்‌ வேறுபாடு, உண்மையில்‌ மதி 
நுட்பம்‌ அல்ல ஆனால்‌ எண்ணப்போக்கு என்பதாகவே உள்ளது; இது 
தங்களைத்‌ தாங்களே சார்ந்துள்ளவர்கள்‌ மற்றும்‌ தேவனைச்‌ சார்ந்துள்ளவர்கள்‌ 
ஆகியோருக்கு இடையில்‌ உள்ள வேறுபாடாகும்‌ (18:1-4; 21:15, 16; 
1 கொரிந்தியர்‌ 1:15-31). “ஞானிகள்‌ மற்றும்‌ கல்விமான்கள்‌” தங்களைத்‌ 
தாங்களே இரட்சித்துக்கொள்ள முடியும்‌ அல்லது தங்களுக்கு இரட்சிப்பு 
தேவையில்லை என்று நினைக்கின்றனர்‌. “பாலகர்கள்‌” ஆவிக்குரிய வகையில்‌ 
தேவனைச்‌ சார்ந்திருக்கின்றனா்‌. இவர்கள்‌, தேவன்‌ முன்பாகத்‌ தங்களைத்‌ 
தாங்களே தாழ்த்துறெ “ஆவியில்‌ எளிமையுள்ளவர்களாக” இருக்கின்றனர்‌ 
(5:3). 

வசனம்‌ 26. தேவன்‌ தமது சத்தியத்தை “ஞானிகளுக்கு” மறைத்து 
அதை  “பாலகருக்கு”  வெளிப்படுத்துவதில்‌, அவரது இராஜரீகமான 
விருப்பநோக்கத்தை அடிக்கோடிடுவகைக்‌ கொண்டு, இயேசு இந்த 
சுருக்கமான ஜெபத்தை முடித்தார்‌. அவர்‌, ஆம்‌, பிதாவே! இப்படிச்‌ செய்வது 
உம்முடைய திருவுளத்துக்குப்‌ பிரியமாயிருந்தது என்று கூறினார்‌. “தேவன்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌, தாழ்மையுள்ளவர்களுக்கோ 
கிருபை அளிக்கிறார்‌” (யாக்கோபு 4:6). அவர்‌ ஆணவக்காரர்களுக்கு எதிராக 
நிற்கவும்‌ மனஸ்தாபப்‌ படுகிறவர்களுக்கு உதவவும்‌ பிரியமாயிருக்கிறார்‌ 
(ஏசாயா 57:15). 

யூதர்களில்‌ பலர்‌, விசேஷமாக யூதத்‌ தலைவர்கள்‌ இயேசுவைப்‌ 
புறக்கணித்திருந்தனர்‌. இந்த உண்மையை இயேசுவுக்கு எதிரான கலவரம்‌ 
என்பதாக எடுத்துக்கொள்ளக்‌ கூடாது. இந்த புறக்கணித்தலும்கூட உண்மையில்‌ 
தேவனுடைய திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்களின்‌ பகுதியாக இருந்தது. 
இப்படிப்பட்டவைகள்‌ எவ்வகையிலும்‌, தேவனுடைய குமாரனாகிய 
கிறிஸ்து என்ற அவரது அடையாளம்‌ பற்றிய சத்தியத்தைக்‌ குறைத்துப்போட 
முடியாதிருந்தது. 

வசனம்‌ 27. இயேசு தமது ஜெபத்தை மக்கள்‌ கூட்டத்திற்கு விளக்குகையில்‌ 





பிதாவானவர்‌ அறியச்‌ செய்ய விரும்பிய யாவற்றையும்‌ தமது குமாரன்‌ மூலமாக 
வெளிப்படுத்தத்‌ தேர்ந்துகொண்டார்‌ என்று கூறினார்‌. “தேவனை ஒருவனும்‌ 
ஒருக்காலும்‌ கண்டதில்லை, பிதாவின்‌ மடியிலிருக்கிற ஒரேபேறான குமாரனே 
அவரை வெளிப்படுத்தினார்‌” என்பது சத்தியமாக உள்ளது என்று யோவான்‌ 
கூறினார்‌ (யோவான்‌ 1:18). இயேசு தாமே பின்வருமாறு கூறினார்‌: 


என்னைக்‌ கண்டவன்‌ பிதாவைக்‌ கண்டான்‌. ... நான்‌ பிதாவிலும்‌, பிதா 
என்னிலும்‌ இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான்‌ உங்களுடனே 
சொல்லுகிற வசனங்களை என்‌ சுயமாய்ச்‌ சொல்லவில்லை; என்னிடத்தில்‌ 
வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்தக்‌ கிரியைகளைச்‌ செய்துவருகிறார்‌. 
நான்‌ பிதாவிலும்‌ பிதா என்னிலும்‌ இருக்கிறதை நம்புங்கள்‌; 
அப்படியில்லாவிட்டாலும்‌ என்‌ கிரியைகளினிமித்தமாவது என்னை 


209 


நம்புங்கள்‌ (யோவான்‌ 14:9-11). 


எல்லா மக்களுக்கும்‌ அவரது அழைப்பு (11:28-30) 


வருத்தப்பட்டுப்‌ பாரஞ்சுமக்கிறவார்களே! நீங்கள்‌ எல்லாரும்‌ 
என்னிடத்தில்‌ வாருங்கள்‌; நான்‌ உங்களுக்கு இளைப்பாறுதல்‌ தரு வேன்‌. 

நான்‌ சாந்தமும்‌ மனத்தாழ்மையுமாய்‌ இருக்கிறேன்‌; என்‌ நுகத்தை 
உங்கள்‌ மேல்‌ ஏற்றுக்கொண்டு, என்னிடத்தில்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌; 
அப்பொழுது, உங்கள்‌ ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌. 

என்‌ நுகம்‌ மெதுவாயும்‌, என்‌ சுமை இலகுவாயும்‌ இருக்கிறது என்றார்‌. 


வசனம்‌ 28. ஜெபம்‌ மற்றும்‌ அதன்‌ விளக்கத்தைத்‌ தொடர்ந்து, கர்த்தர்‌ 
இங்கு மாத்திரமே காணப்படுகிற ஒரு அழைப்பை வெளியிட்டார்‌ 
(11:28-30). வேதவசனங்களில்‌ மற்ற அழைப்புகள்‌ விடுக்கப்பட்டுள்ளன, 
அனால்‌ இங்கு இயேசு பயன்படுத்திய அதே வார்த்தைகளில்‌ வேறு 
அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்த அழைப்பு தனது வலியுறுத்தத்தில்‌ 
உலகளாவியதாக இருக்கையில்‌, இதன்‌ தோற்றகாலச்‌ சந்தர்ப்பப்பொருளில்‌ 
இது, நியாயப்பிரமாணத்தின்கழ்‌ கடுமையாகப்‌ பிரயாசப்பட்டு மற்றும்‌ 
மனிதரால்‌ ஏற்படுத்தப்பட்ட மார்க்கரீதியான பாரம்பரியங்கள்‌ என்ற தங்கள்‌ 





சொந்தத்‌ திரளான சட்டங்களினால்‌ நசுக்கப்பட்டுக்‌ கடந்த யூதர்களுக்கே 
விடுக்கப்பட்டது. 

இயேசு, வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களுக்கு இயேசுவின்‌ “அழைப்பு 
விடுக்கப்பட்டது”. இப்படிப்பட்ட மக்கள்‌, தங்கள்‌ சொந்த ஆதாரமூலங்களைக்‌ 
கொண்டு தேவனைப்‌ பிரியப்படுத்த முயற்சித்தலினால்‌ இளைப்படைந்து 
போயிருந்தனர்‌, “வருத்தப்பட்டு” என்பது உள்ளான இளைப்பைக்‌ 
குறிக்கையில்‌ “பாரஞ்சுமத்தல்‌” என்பது புறம்பான பாரங்களைக்‌ குறிக்கிறது. 
சில மக்கள்‌ தங்கள்‌ சொந்த நீதியின்‌ செயல்களினால்‌ தங்களைத்‌ தாங்களே 
இரட்சித்துக்கொள்ளுதல்‌ என்ற வீணாண முயற்சிகளினால்‌ கனத்த பாரத்தைச்‌ 
சுமந்தனர்‌ (காண்க தத்து 3:5). பரிசேயர்களிடத்தில்‌ இயேசு, “சுமப்பதற்கரிய 
பாரமான சுமைகளைக்கட்டி மனுஷர்‌ தோள்களின்மேல்‌ சுமத்துகிறார்கள்‌; 
தாங்களோ ஒரு விரலினாலும்‌ அவைகளைத்‌ தொடமாட்டார்கள்‌” என்று 
கூறினார்‌ (23:4). 

“நீங்கள்‌ எல்லாரும்‌ என்னிடத்தில்‌ வாருங்கள்‌” என்று இயேசு 
கூறியபோது, மக்கள்‌ விசுவாசத்திலும்‌ கழ்ப்படிதலிலும்‌ தம்மிடத்திற்குத்‌ 
தாழ்மையுடன்‌ திரும்ப வேண்டும்‌ என்று மக்களை அவர்‌ அழைத்தார்‌. மக்கள்‌ 
பிதாவினிடத்திற்கு அவர்‌ (இயேசு) மூலமாகவே வர வேண்டும்‌ (யோவான்‌ 
14:6), மற்றும்‌ இரட்சிப்பிற்கு வேறு வழி எதுவும்‌ இல்லை (யோவான்‌ 6:37, 60- 
69; நடபடிகள்‌ 4:12). 





அவர்‌ தமது உரையைக்‌ கேட்ட யாவரையும்‌ தம்மிடத்திற்கு வரும்படி 
அழைத்தார்‌. நிறைவாக அவரது அழைப்பு “எல்லா மக்களினத்திற்கும்‌” மற்றும்‌ 
“உலகமெங்கும்‌” விடுக்கப்பட்டதாக உள்ளது (28:19; மாற்கு 16:15), இது எல்லா 
மக்களுக்கும்‌ விடுக்கப்பட்ட இரட்சிப்பின்‌ அழைப்பு எல்லாக்‌ காலங்களிலும்‌ 


210 


நிலைத்திருப்பதைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. இது ஒவ்வொருவருக்கும்‌ ஒரே 
அடிப்படையில்‌ விடுக்கப்படுகிறது: யூதர்‌ மற்றும்‌ புறஜாதியாருக்கு, ஆண்கள்‌ 
மற்றும்‌ பெண்களுக்கு, அடிமை மற்றும்‌ சுயாதனருக்கு (ரோமர்‌ 1:16; 
கலாத்தியர்‌ 3:26-29). தேவன்‌ முன்குறித்த வகையில்‌ இன்றி வேறுவகையில்‌ 
அவரிடத்தில்‌ வரும்‌ எவரும்‌ புறம்பே திருப்பி அனுப்பப்படுவார்கள்‌. 

கிறிஸ்து தம்மிடம்‌ வருபவர்களுக்கு, நான்‌ உங்களுக்கு இளைப்பாறுதல்‌ 
தருவேன்‌ என்று கூறினார்‌. “இளைப்பாறுதல்‌ தருதல்‌” (பாம) என்பது, 
கடின உழைப்பு அல்லது நீண்ட பயணத்திற்குப்‌ பின்பு, “களைப்பை நீக்குதல்‌,” 
“புதுப்பித்தல்‌,” “புத்துயிர்ப்பித்தல்‌” அல்லது “நிம்மதி கொண்டுவருதல்‌” 
என்பதாக உள்ளது, “இளைப்பாறுதல்‌” என்பது பழைய ஏற்பாட்டில்‌ 
பொதுவான ஆய்வுக்கருத்தாக உள்ளது. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு 
நினைவூட்டப்படுகிற ஒரு வாக்குத்தத்தமாகப்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌ உயர்த்திப்‌ 
பிடிக்கப்பட்டுள்ளது (சங்கதம்‌ 95:7-11; எபிரெயர்‌ 4:1-11). 

வசனம்‌ 29. இயேசு தமது உரையைக்‌ கேட்டவர்களிடத்தில்‌, என்‌ 
நுகத்தை உங்கள்‌ மேல்‌ ஏற்றுக்கொள்ளுங்கள்‌ என்று கூறினார்‌. நுகம்‌ என்பது 
மிருகங்களை ஒன்றாகக்‌ கூட்டிக்‌ கட்டப்பயன்படுத்தப்பட்டது, இது பழங்கால 
உலகத்தில்‌ கழ்ப்படிதலுக்கு ஒப்புவமையாக இருந்தது (உபாகமம்‌ 28:48; 
எரேமியா 27:1-11; புலம்பல்‌ 1:14). பவுல்‌, நியாயப்பிரமாணத்தை “நுகம்‌” 
என்று அழைத்தார்‌ (கலாத்தியர்‌ 5:1), மற்றும்‌ அதைப்‌ பேதுரு, “நம்முடைய 
பிதாக்களாலும்‌ நம்மாலும்‌ சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடி” என்று அழைத்தார்‌ 
(நடபடிகள்‌ 15:10).! 

அடுத்து இயேசு, என்னிடத்தில்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌ என்று கூறினார்‌. 
“தற்றுக்கொள்ளுதல்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்ட (வாரியா) கிரேக்க 
வினைச்சொல்‌, “சீஷன்‌” என்று தரவழைக்கப்பட்டுள்ள (718128 என்ற) 
பெயர்ச்சொல்லுடன்‌ நெருங்கிய தொடர்புடையதாக உள்ளது. கிறிஸ்துவின்‌ 
சீஷார்கள்‌ கற்றுக்கொள்பவர்களாக உள்ளனர்‌; அவர்கள்‌ அவரிடத்தில்‌ இருந்து 
கற்றுக்‌ கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்‌ (காண்க 28:19). 

பின்பு இயேசு தமது சொந்த இயல்பை விவரித்து, நான்‌ சாந்தமும்‌ 
மனத்தாழ்மையுமாய்‌ இருக்கிறேன்‌ என்று கூறினார்‌. இயேசுவின்‌ “சாந்தம்‌” 
மற்றும்‌ “மனத்தாழ்மை” என்ற இயல்பு, இயேசு எதிர்கொண்ட பரிசேயர்களின்‌ 
மேட்டிமை மற்றும்‌ தற்புகழ்ச்சி என்ற இயல்புக்கு நேரெதிராக நிற்கிறது. 
ஏசாயா தீர்க்கதரிசனத்தில்‌ உள்ள பாடுபடும்‌ ஊழியக்காரரின்‌ (காண்க ஏசாயா 
42:2-4; 53) எதிரொலிகள்‌ இயேசுவின்‌ உரையில்‌ கேட்கப்பட முடியும்‌, இது 
வேதவசனங்களை நிறைவேற்ற வந்தார்‌ என்ற அவரது உரிமைகோருதலை 
உறுதிப்படுத்துகிறது.* 

“சாந்தம்‌” (நாமா) என்ற வார்த்தை “பணிவு” (meek; 18757) என்றும்‌ 
மொழிபெயர்க்கப்படமுடியும்‌. இந்தச்‌ சொற்றொடர்‌ தேவனுடைய 
ஊழியக்காரரான மோசேயை விவரிக்க செப்துவஜிந்த்‌ வேதாகமத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது (எண்ணாகமம்‌ 12:3). இது சகரியா 9:9ல்‌ இருந்து 
மத்தேயுவின்‌ மேற்கோளிலும்‌ காணப்படுகிறது, அங்கு அவர்‌ இதை, கிறிஸ்து 
எருசலேமிற்குள்‌ வெற்றிப்பிரவேசமாக பவனிவந்ததை விவரிக்கும்போது 
பயன்படுத்தினார்‌: “இதோ, உன்‌ ராஜா சாந்தகுணமுள்ளவராய்‌, 
கழுதையின்மேலும்‌ கமுகைக்குட்டியாகிய மறியின்மேலும்‌ ஏறிக்கொண்டு, 














211 


உன்னிடத்தில்‌ வருகிறார்‌” (21:4). பவுல்‌ “கிறிஸ்துவின்‌ சாந்தத்தையும்‌ 
குயவையும்‌” பற்றி எழுதினார்‌ (2 கொரிந்தியர்‌ 10:1). மலைப்பிரசங்கத்தில்‌ 
இயேசு, இந்த குணத்தைக்‌ கொண்டுள்ளவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை 
உரைத்தார்‌ (5:5ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

கிறிஸ்து தமது முந்திய வார்த்தைகளுக்குச்‌ சர்பொருத்தமான வகையில்‌, 
“அப்பொழுது, உங்கள்‌ ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌” 





என்று வாக்குத்தத்தம்‌ செய்தார்‌. பழைய ஏற்பாட்டில்‌, கர்த்தர்‌ தமது மக்களை 
“பூர்வ பாதைகளுக்கு” திரும்பும்படி அழைத்தார்‌, அவர்களுக்கு அவர்‌ இங்கு 
காணப்படும்‌ அதே வாக்குத்தத்தத்கைக்‌ கொடுத்தார்‌ (ஏரேமியா 6:16). அந்த 
வசனப்பகுதியில்‌ இருந்தே இந்த மொழிநடை தரவழைக்கப்பட்டிருக்கச்‌ 
சாத்தியக்கூறுள்ளது. 

வசனம்‌ 30. இயேசு தமது அழைப்பைப்‌ பின்வரும்‌ வாக்குத்தத்தத்துடன்‌ 
முடித்தார்‌: என்‌ நுகம்‌ மெதுவாயும்‌, என்‌ சுமை இலகுவாயும்‌ இருக்கிறது. 
“இலகுவாக” என்பதற்கான (/&5105) கிரேக்கச்‌ சொல்லானது, “பொருத்தமான,” 
“மதிழ்வான” அல்லது “தயவான” என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. 
இது “நன்கு பொருந்துவதாக” உள்ளது என்பதே இங்குள்ள கருத்தாகக்‌ 
காணப்படுகிறது. ஒரு மிருகத்தின்‌ மீது போடப்பட்ட நுகம்‌, அதற்குப்‌ 
பொருத்தமற்றதாக இருக்கும்போது அது அந்த மிருகத்தில்‌ உளைச்சலும்‌ 
பெரிய எரிச்சலும்‌ ஏற்படக்‌ காரணமாக இருக்கும்‌. இயேசுவின்‌ நுகமானது 
ஒவ்வொருவருக்கும்‌ பாதுகாப்பாகவும்‌ தக்கவகையிலும்‌ பொருந்துறெது. 








ரபீத்துவப்‌ பாரம்பரியத்தின்‌ கடினமான சுமைகளுக்கு 
நேரெதிராக, இயேசுவின்‌ பிரமாணங்கள்‌ எளிமையாகவும்‌ பின்பற்றச்‌ 
சுலபமானவையாகவும்‌ இருந்தன (1 யோவான்‌ 5:3). அவர்‌ வேதவசனங்களைச்‌ 
சுற்றி மேம்படுத்தப்பட்டிருந்த நெருக்கடியான பாரம்பரியங்களை 
வெட்டி முறித்து, தமது சீஷர்களுக்கு, நியாயப்பிரமாணத்தின்‌ இருதயம்‌ 
போன்ற மையப்பகுதியைக்‌ கட்டளையிட்டு, தேவன்‌ தமது மக்களுடன்‌ 
கொண்டிருந்த உடன்படிக்கையின்‌ உறவினுடைய வரையறைகளை 
விளக்கப்படுத்தினார்‌. இயேசு தமது உரையைக்‌ கேட்பவர்களை, தமது 
அளிப்பை ஏற்றுக்கொள்ளும்படி அழைத்தார்‌. 


௮ பாடங்கள்‌ “5444 


ஒரு அழைப்பு (11:28-30) 

நம்மை வருமாறு அழைப்பவர்‌ யார்‌? அவர்‌ நம்மை மிகச்சரியாக 
எதற்குள்‌ பிரவேசிக்கும்படி அழைக்கிறார்‌? இயேசு நம்மை அவருடன்‌ ஒரு 
நெருங்கிய தனிப்பட்ட உறவிற்குள்‌ பிரவேசிக்கும்படி அழைக்கிறார்‌. அவர்‌, 
“என்னிடத்தில்‌ வாருங்கள்‌” என்று கூறுகிறார்‌. அவரது அழைப்பு மிகவும்‌ 
குனிப்பட்டதாக இருக்கையில்‌, அவர்‌ “எல்லாரும்‌” வர முடியும்‌ என்றும்‌ 
கூறுகிறார்‌. இளைப்படைந்த மற்றும்‌ செயல்துடிப்பும்‌ பணிமும்முரமும்‌ உள்ள 
மக்களை அவர்‌ அழைக்கிறார்‌. வருத்தப்பட்டுப்‌ பாரம்‌ சுமப்பவர்களை, 
வாழ்வு சுமையாக ஆனது என்று உணர்பவர்களை அவர்‌ அழைக்கிறார்‌. 
ஒருவேளை ஒருவர்‌ தமது வேலையில்‌ இனியும்‌ மனநிறைவு பெறாதிருக்கலாம்‌. 
இன்னொருவரின்‌ திருமணம்‌ மனநிறைவைத்‌ தராது குறைவுபடலாம்‌. ஒரு 


212 


முதிர்வயதானவரின்‌ உடல்நலம்‌ குன்றியிருக்கலாம்‌, அல்லது ஒரு இளம்பெண்‌ 
தனது ஒழுக்க நடத்தைகளை சமரசம்‌ செய்திருக்கலாம்‌. இயேசுவின்‌ 
அழைப்பு, தகர்க்கப்பட்டு, தாக்கப்பட்டு மற்றும்‌ சுமைசுமந்து பரிதவிக்கும்‌ 
எல்லாருக்குமானதாக உள்ளது. நாம்‌ இளைப்பாறுதலைக்‌ கண்டறியும்படி 
அவர்‌ நம்மை அமைக்கிறார்‌. இந்த இளைப்பாறுதல்‌ உடல்ரீதியான புத்துணர்வு 
பெறுதலாக மாத்திரமல்ல, ஆனால்‌ நாம்‌ சுமக்கும்‌ ஆவிக்குரிய சுமைகளில்‌ 
இருந்து விடுதலை பெறுதலையும்‌ குறிக்கிறது. அவர்‌ யாராக இருக்கிறார்‌ 
மற்றும்‌ என்னவாக இருக்கிறார்‌ என்பதனிமித்தம்‌, அவர்‌ நம்மீது வைக்கும்‌ சுமை 
“இலகுவானதாக” உள்ளது. அவர்‌ “சாந்தமும்‌ மனத்தாழ்மையும்‌ உடையவராக” 


இருக்கிறார்‌. 


நாம்‌ சுமக்கும்‌ சுமைகள்‌ (11:28-30) 

நாம்‌ வாழ்வின்‌ பயணத்தில்‌ நம்முடன்‌ பல சுமைகளைச்‌ சுமந்து 
செல்கிறோம்‌. கடந்த கால வருத்தங்கள்‌, நிகழ்கால அக்கறைகள்‌ மற்றும்‌ 
எதிர்காலக்‌ கவலைகள்‌ ஆகியவற்றை நாம்‌ கொண்டுள்ளோம்‌. நமது வாழ்வு 
பதற்றம்‌ நிறைந்ததாக இருக்கக்‌ கூடும்‌. நமது சுமைகளை இலகுவாக்க தேவன்‌ 
நமக்கு இரண்டு வழிகளைக்‌ கொடுத்துள்ளார்‌. முதலாவது, அவற்றை நாம்‌ 
அவரிடத்தில்‌ கொடுக்க முடியும்‌ (1 பேதுரு 5:7; காண்க சங்கதம்‌ 55:22). 
இரண்டாவது, ஒரு தனிப்பட்ட நாளில்‌ நாம்‌ மேலாண்மை செய்யக்கூடியதைத்‌ 
தவிர மற்ற எதிலும்‌ கவனம்‌ குவிக்காது இருக்கும்படி உணர்வுடன்‌ நாம்‌ முயற்சி 
மேற்கொள்ள முடியும்‌ (மத்தேயு 6:34). 





குறிப்புகள்‌ 
1காண்க Sirach 51:26; Mishnah Aboth 3.5; Berakoth 2.2. “காண்க Donald A. Hagner, 
Matthew 1-13, Word Biblical Commentary, vol. 33A (Dallas: Word Books, 1993), 324. 


213 


26 
ஓய்வுநாள்‌ பற்றிய கேள்விகள்‌ 


[12.1-14) 


11ம்‌ அதிகாரத்தில்‌ அறிமுகப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்படுதல்‌ என்ற 
ஆய்வுக்கருத்து இந்த அதிகாரத்திலும்‌ தொடருகிறது. இயேசுவுக்கு இருந்த இந்த 
எதிர்ப்பை விவரிப்பதற்காக மத்தேயு, வெறுப்புணர்வின்‌ பல உதாரணங்களை 
பயன்படுத்தினார்‌. இந்த எதிர்மறைத்‌ தொனியுடன்‌ மத்தேயு, நியாயத்தீர்ப்பின்‌ 
உவமைகளுக்கும்‌ (அதிகாரம்‌ 13) தமது வாசகர்களைக்‌ தயார்‌ செய்தார்‌. 





பரிசேயர்களுடனான மூன்று முரண்பாட்டு உரையாடல்கள்‌ (12:1-14, 22- 
37, 38-45), வெறுப்புணர்வு பற்றிய மத்தேயுவின்‌ விவரிப்பில்‌ பெரும்பங்கை 
ஏற்படுத்துகின்றன. இந்த வழக்காடுதலின்‌ தனிச்சிறப்பு ஒரு இடையுரையாலும்‌ 
(12:15-21) ஒரு முன்னுரையாலும்‌ (12:46-50) அழுத்தமாகக்‌ குறிப்பிட ப்படுறெது.' 
தேவனுடைய ஞானம்‌ மறைத்து வைக்கப்பட்டிருந்த பரிசேயர்கள்‌ (11:25), 
“ஞானமும்‌ புத்திக்கூர்மையும்‌” கொண்டவர்களாக இருந்தனர்‌. கடினமான 
நுகமாகவும்‌ பாரமான சுமையாகவும்‌ இருந்த அவர்களின்‌ பாரம்பரியங்கள்‌, 
மெதுவான நுகத்தையும்‌ இலகுவான சுமையையும்‌ அளித்த இயேசுவின்‌ 
உபதேசங்களுக்கு (11:30) வெகுவாக எதிர்மறையாக இருந்தன. 

மார்க்கரீதியான நிறுவனத்தினால்‌, இயேசுவினிடத்தில்‌ குவிக்கப்பட்ட 
வெறுப்புணர்வு, ஓய்வுநாள்‌ பாரம்பரியங்களை அவர்‌ மீறிய செயல்களின்‌ 
மீது மையங்கொண்டிருந்தது (காண்க யோவான்‌ 5:1-18). அவர்‌ ஓய்வுநாள்‌ 
பற்றிய நியாயப்பிரமாணத்தின்‌ உண்மையான உபதேசங்களை ஒருக்காலும்‌ 
மீறவில்லை, ஆனால்‌ அவர்‌ பல ஆண்களினூடே யூத போதகர்களால்‌ 
நிலைநாட்டப்‌ பட்டிருந்த வாய்மொழிப்‌ பாரம்பரியங்களை எதிர்த்தார்‌. 
நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது என்ற ஒரு முயற்சியில்‌ அவர்கள்‌, 
“ஓய்வுநாளைப்‌ பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க நினைப்பாயாக” (யாத்திராகமம்‌ 
20:8) என்ற எளிய கூற்றைச்‌ சிக்கலாக்கியிருந்தனர்‌. அவர்கள்‌ ஓய்வுநாளை 
ஒரு சுமையாக மாற்றியிருந்தனர்‌. இயேசுவும்‌ அவரது சீஷர்களும்‌ இந்தப்‌ 
பாரம்பரியங்களை மீறியிருந்தனர்‌, இது அவர்களிடம்‌ கேள்வியெழுப்பக்‌ 
காரணமாயிற்று. 


அறுத்தலினால்‌ அவமதித்தல்‌? 
(12:1-8) 


1 அக்காலத்திலே, இயேசு ஓய்வுநாளில்‌ பயிர்வழியே போனார்‌; 
அவருடைய சீஷர்கள்‌ பசியாயிருந்து, கதிர்களைக்‌ கொய்து, தின்னத்‌ 
தொடங்கினார்கள்‌. 

2பரிசேயா்‌ அதைக்கண்டு, அவரை நோக்கி: இதோ, ஓய்வுநாளில்‌ 


214 


செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள்‌ செய்கிறார்களே என்றார்கள்‌. 
3அகுற்கு அவர்‌: தாவீதும்‌ அவனோடி ருந்தவர்களும்‌ பகியாயிருந்த போது 
செய்ததை நீங்கள்‌ வாசிக்கவில்லையா? 

“அவன்‌ தேவனுடைய வீட்டில்‌ பிரவேசித்து, ஆசாரியர்‌ தவிர 
வேறொருவரும்‌ புசிக்கத்தகாத தேவசமுகத்து அப்பங்களைத்‌ தானும்‌ 
தன்னோடிருந்தவர்களும்‌ புசித்தார்களே. 

“அன்றியும்‌ ஓய்வுநாட்களில்‌ ஆசாரியர்கள்‌ தேவாலயத்தில்‌ ஓய்ந்திராமல்‌, 
ஓய்வுநாளை வேலை நாளாக்கினாலும்‌, குற்றமில்லாதிருக்றொர்கள்‌ என்று 
நீங்கள்‌ வேதத்தில்‌ வாசிக்கவில்லையா? 

“தேவாலயத்திலும்‌ பெரியவர்‌ இங்கே இருக்கிறார்‌ என்ற உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 

*பலியையல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்‌ என்பதின்‌ கருத்து 
இன்னதென்று அறிந்தீர்களானால்‌, குற்றமில்லாதவர்களை நீங்கள்‌ 
குற்றப்படுத்தமாட்டீர்கள்‌. 

“மனுஷகுமாரன்‌ ஓய்வுநாளுக்கும்‌ ஆண்டவராய்‌ இருக்கிறார்‌ என்றார்‌. 


வசனம்‌ 1. அக்காலத்திலே என்பது எடுத்துரைப்புகளை ஒன்றாகப்‌ 
பிணைக்க மத்தேயுவினால்‌ பயன்படுத்தப்பட்ட திட்டவட்ட மற்ற 
சொற்றொடராக இருந்தது (11:25; 14:1). இயேசு தமது சீஷார்களுடன்‌ 
ஓய்வுநாளில்‌ பயிர்வழியே போனார்‌. இந்த வயல்கள்‌ முதல்‌ நூற்றாண்டுப்‌ 
பாலஸ்தீன தேசத்தில்‌ வேலியடைக்கப்படாதவைகளாக இருந்தன. 
அதற்குப்பதிலாக அவைகள்‌ குறுகிய பாதைகளினால்‌ பிரிக்கப்பட்டிருந்தன, 
மற்றும்‌ அவற்றின்‌ எல்லைகள்‌ கற்களினால்‌ குறியிடப்பட்டு இருந்தன 
(உபாகமம்‌ 19:14; 27:17; யோபு 24:2; நீதிமொழிகள்‌ 22:28; 23:10). அவர்கள்‌ 
நடந்துகொண்டிருக்கையில்‌, அவருடைய சீஷர்கள்‌ பசியாயிருந்து, கதிர்களைக்‌ 





கொய்து, தின்னத்‌ தொடங்கினார்கள்‌. அவர்கள்‌ அவ்வாறு செய்ததில்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட வர்களாக இருந்தனர்‌. உபாகமம்‌ 23:25ம்‌ 
வசனம்‌, “பிறனுடைய விளைச்சலில்‌ பிரவேசித்தால்‌, உன்‌ கையினால்‌ 
கதிர்களைக்‌ கொய்யலாம்‌; நீ அந்த விளைச்சலில்‌ அரிவாளை இடலாகாது” 
என்று கூறுகிறது. சீஷர்கள்‌ அறுவடை செய்யவில்லை; அவர்கள்‌ தங்கள்‌ பசியை 
மாத்திரம்‌ ஆற்றிக்கொண்டி ருந்தனர்‌. 

வசனம்‌ 2. சீஷர்கள்‌ ஓய்வுநாளில்‌ செய்யத்தகாததை செய்கிறார்கள்‌ 
என்று பரிசேயர்‌ குற்றம்‌ சாட்டியது ஏன்‌? நியாயப்பிரமாணம்‌, ஓய்வுநாளில்‌ 
வேலை செய்வதைத்‌ தடைசெய்தது (யாத்திராகமம்‌ 20:10; 34:21; 
லேவியராகமம்‌ 23:3; உபாகமம்‌ 5:12-15), ஆனால்‌ ஒரு சில குறிப்புகள்‌ 
மாத்திரமே தரப்பட்டிருந்தன. சமையலுக்காக நெருப்பைக்‌ கிளறிவிடுதல்‌ 
(யாத்திராகமம்‌ 1622-30; 35:3), விறகு பொறுக்குதல்‌ (எண்ணாகமம்‌ 15:32-36), 
ஒரு சுமையைச்‌ சுமந்து செல்லுதல்‌ (எரேமியா 17:21, 22) அல்லது எந்த ஒரு 
வியாபாரப்‌ பரிவர்த்தனையும்‌ செய்கல்‌ (நெகேமியா 10:31; 13:15, 19) என்பது 
நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமானதாக இருந்தது. 

இருப்பினும்‌ ரபீத்துவப்‌ பாரம்பரியங்கள்‌ மாபெரும்‌ விபரத்தைக்‌ 
கொடுத்தன. மிஷ்னாவில்‌ பாதுகாக்கப்‌ பட்டிருந்த இந்த மனித ஒழுங்கு 
முறைமைகள்‌, முப்பது குறிப்பிட்ட நடவடிக்கைகளை - இவற்றில்‌, அறுத்தல்‌, 


212 


கதிரடித்தல்‌, தூற்றுதல்‌ மற்றும்‌ தானியத்தை அரைத்தல்‌ ஆஇியவையும்‌ 
உள்ளடங்கின - கண்டனம்‌ செய்தது.” சீஷர்கள்‌ தானியக்கதிர்களைக்‌ 





கொய்த செயல்‌, அறுத்தல்‌ என்று அனுமானிக்கப்பட்டது. தானியங்களைத்‌ 
தங்கள்‌ கைகளுக்கு இடையில்‌ வைத்து நிமிட்டியது (லூக்கா 6:1) கதிரடித்தல்‌ 
என்பதாக விளக்கப்பட்டது, மற்றும்‌ உமியை ஊதியது தூற்றுதலாகக்‌ 
கண்ணோக்கப்பட்டது. ஒருவேளை அவர்கள்‌ தானியங்களை உண்ணுவதற்கு 
முன்னர்‌, அதைத்‌ தங்கள்‌ கைகளினால்‌ நெறித்திருக்கலாம்‌, இதுவும்‌ ஒரு 
மீறுதலாகக்‌ கருதப்பட்டது. 

பரிசேயர்கள்‌ ஓய்வுநாளில்‌ ஒரு கோதுமை வயலில்‌ இருந்தது ஏன்‌? 
நிச்சயமாகவே அவர்கள்‌, இயேசுவையும்‌ அவரது சீஷா்களையும்‌ குற்றப்படுத்த 
ஒரு வழியைத்‌ தேடியே அங்கு சென்றிருந்தனர்‌ என்பது உறுதி. ஒரு ரபீ தமது 
மாணவர்களின்‌ நடத்தைக்குப்‌ பொறுப்பாளியாக இருந்தார்‌ என்பதால்‌, 
கீஷா்கள்‌ செய்ததைக்‌ குறித்து இயேசுவினிடத்தில்‌ அவர்கள்‌ கேள்வி 
கேட்டனர்‌. அவர்களின்‌ நடத்தையை இயேசு பொறுத்துக்கொண்டார்‌ 
என்பது அவர்களை அவர்‌ “குற்றமில்லாதவர்கள்‌” என்று விவரித்த செயலினால்‌ 
உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது (12:7). 

வசனங்கள்‌ 3, 4. இயேசுவின்‌ சீஷர்கள்‌ கதிர்களைக்‌ கொய்து தின்றதற்காக 
அவர்களை இயேசு கடிந்துகொள்ளவில்லை. அவர்‌ பழைய ஏற்பாட்டின்‌ 
இரண்டு உதாரணங்களைக்‌ கொண்டு, அவர்களைத்‌ தற்காத்தார்‌, 
அவ்விரண்டையுமே அவர்‌ “நீங்கள்‌ வாசிக்கவில்லையா?” என்ற கேள்வியுடன்‌ 
அறிமுகப்படுத்தினார்‌. ஒரு கேள்வியுடன்‌ எதிர்கொண்டு வேதவசனங்களைக்‌ 
கவனிக்கும்படி வேண்டுகோள்‌ விடுத்தல்‌ என்ற இந்த வியூகத்தைப்‌ பல 
சந்தர்ப்பங்களில்‌ இயேசு செயல்விளைவுடன்‌ பயன்படுத்தினார்‌ (12:3, 5; 
19:4; 21:16, 42; 22:31), இது ரபீத்துவ விவாதங்களில்‌ ஒரு பொதுவான 
நடைமுறையாக இருந்தது.” பரிசேயர்கள்‌ இந்தக்‌ குறிப்பிட்ட கேள்வியைச்‌ 
சங்கடமூட்டுவதாகக்‌ கண்டிருப்பார்கள்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 

இயேசுவின்‌ முதல்‌ உதாரணம்‌, அவர்கள்‌ பெரிதும்‌ பாராட்டிய 
தாவீதினுடையதாக இருந்தது. அவர்‌, தாவீது சவுல்‌ அரசரின்‌ கோபத்திற்குத்‌ 
தப்பியோடியபோது நிகழ்ந்த நிகழ்ச்சியை அவர்களுக்கு நினைவூட்டினார்‌ 
(1 சாமுவேல்‌ 21:1-6). தாவீது நோப்‌ என்ற இடத்தில்‌ இருந்த தேவனுடைய 
வீட்டிற்கு - அதாவது, உடன்படிக்கைப்‌ பெட்டி வைக்கப்பட்டிருந்த 
கூடாரத்திற்கு - சென்றார்‌. அவர்‌ அங்கு, அெத்தின்‌ மகனான அகிமெ 
லேக்‌ என்ற பெயார்கொண்டிருந்தவரும்‌, அந்த வேளையில்‌ நோபில்‌ பிரதான 
ஆசாரியராக இருந்தவருமானவரைச்‌ சந்தித்தார்‌ (1 சாமுவேல்‌ 22:11). 

வஞ்சித்தல்‌ ஒன்றின்‌ மூலம்‌ தாவீது, தாம்‌ சவுல்‌ அரசரின்‌ சார்பாக 
இரகசியமான செயல்‌ ஒன்றிற்காக வந்ததாகக்‌ கூறி அதை அந்த ஆசாரியர்‌ 
நம்பும்படி செய்தார்‌. பின்பு அவர்‌ தம்மோடு இருந்தவர்கள்‌ பசியாக 
இருந்ததால்‌ அப்பம்‌ வேண்டும்‌ என்று கேட்டார்‌. அகிமெலேக்கு, 
தாவீதுக்கும்‌ அவரது மனிதர்களுக்கும்‌ “தேவசமூகத்து அப்பங்களான” 
பரிசுத்த அப்பங்களைக்‌ கொடுத்தார்‌ (யாத்திராகமம்‌ 25:30; 35:13; 39:36), 
அவைகள்‌ அசரிப்புக்கூடாரத்தின்‌ மேஜையில்‌ இருந்தன. இந்த அப்பங்கள்‌ 
ஆசாரியர்களால்‌ மாத்திரம்‌ உண்ணப்பட வேண்டும்‌ (லேவியராகமம்‌ 24:5-9). 
“தேவசமூகத்து அப்பங்களை” வைப்பதற்கென்று தயாரிக்கப்பட்டிருந்த 


216 


விசேஷித்த மேஜையின்மீது (யாத்திராகமம்‌ 25:23-30), இரு வரிசைகள்‌ 
ஒவ்வொன்றிலும்‌ ஆறு ஆறு அப்பங்களாக, பன்னிரெண்டு அப்பங்கள்‌ 
வைக்கப்பட்டன. இந்த அப்பங்கள்‌ இஸ்ரவேல்‌ மக்களினத்தின்‌ பண்னிரெண்டு 
கோத்திரங்களைக்‌ குறித்தன மற்றும்‌ தேவனுடன்‌ அவர்களுக்கு இருந்த 
நிலையான உறவையும்‌ அடையாளப்படுத்தி. இஸ்ரவேல்‌ மக்களினம்‌ 
தேவனுக்கென்று பரிசுத்தப்படுத்தப்‌ பட்டிருந்தது, அதேபோன்று இந்த 
அப்பங்கள்‌, ஆசாரியர்களுக்கென்று பரிசுத்தப்படுத்தப்பட்டன (லேவியராகமம்‌ 
24:5-9). இந்த அப்பங்கள்‌ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும்‌ சுடப்பட்டன. 
ஒவ்வொரு ஓய்வுநாளிலும்‌ பழைய அப்பங்கள்‌ மாற்றப்படும்போது, அந்தப்‌ 
பழைய அப்பங்களை ஆசாரியர்கள்‌ உண்டனர்‌ (1 சாமுவேல்‌ 21:6). 

இந்த விவரிப்பின்‌ கருத்து இருமடங்காக இருந்தது. முதலாவது, தாவீது 
உண்மையிலேயே நியாயப்பிரமாணத்தை மீறியிருந்தார்‌, ஆனால்‌ கர்த்தருடைய 
கீ்ஷார்கள்‌ மனிதரால்‌ ஏற்படுத்தப்பட்ட பாரம்பரியத்தை மாத்திரம்‌ 
மீறியிருந்தனர்‌. பரிசேயர்கள்‌ தாவீதை, நியாயப்பிரமாணத்தை மீறியதற்காக 

















கண்டனம்‌ செய்யவில்லை, இருப்பினும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பாரம்பரியத்தை 
மீறியதற்காக இயேசுவின்‌ சீஷர்களைக்‌ கண்டனம்‌ செய்தனர்‌. இரண்டாவது, 
இயேசுவின்‌ சிந்தையில்‌, மக்கள்‌ நியாயப்பிரமாணத்தைக்‌ காட்டிலும்‌ 
மேலானவர்களாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌ என்ற நினைவு 
கொண்டிருந்தார்‌: “மனுஷன்‌ ஓய்வுநாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, 
ஓய்வுநாள்‌ மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது” (மாற்கு 2:27). 

வசனம்‌ 5. இயேசு பயன்படுத்திய இரண்டாவது உதாரணம்‌, பல 
நூற்றாண்டுகளுக்கு முன்பு, ஓய்வுநாளில்‌ ஆசாரியர்கள்‌ செய்திருந்ததைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிட்டது. ஓய்வுநாளில்‌ வேலை செய்தலுக்கு எதிராக நியாயப்பிரமாணம்‌ 
தடை விதித்திருந்தபோதிலும்‌, அந்த நாளில்‌ ஆசாரியர்கள்‌, தூபம்‌ காட்டுதல்‌, 
விளக்குகளைச்‌ சரிசெய்தல்‌, பரிசுத்த அப்பங்களை மாற்றுதல்‌ மற்றும்‌ இரட்டை 








பலிசெலுத்துகல்‌ உள்ளிட்ட, பல்வேறு வேலைகளைச்‌ செய்தனர்‌ (யாத்திராகமம்‌ 
30:7, 8; லேவியாரகமம்‌ 24:5-8; எண்ணாகமம்‌ 28:9, 10). இவைகள்‌ ஓய்வுநாளில்‌ 
ஆசாரியர்களால்‌ செய்யப்பட்ட மீறுகல்களாகக்‌ கருதப்படவில்லை, 
ஏனெனில்‌ இந்தக்‌ கடமைகள்‌ நியாயப்பிரமாணத்தினால்‌ கேட்டுக்கொள்ளப்‌ 
பட்டிருந்தன.” ஆசாரியர்கள்‌ தேவாலயத்திற்கு அடுத்த ஊழியங்களைச்‌ 
செய்துகொண்டிருந்தபடியால்‌, இந்த விஷயத்தில்‌ அவர்கள்‌ குற்றமற்றவர்களாக 
இருந்தனர்‌ மற்றும்‌ அவர்கள்‌ ஓய்வுநாள்‌ கட்டளையை மீறவில்லை. 

ஓய்வுநாளை மீறுதல்‌ என்ற சொற்றொடரில்‌ “மீறுதல்‌” (௪6/௦0) 
என்ற வார்த்தை “அவமதித்தல்‌” என்று இன்னும்‌ சிறப்பாக 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது (NIV). ஆசாரியத்துவ ஊழியம்‌, பொதுவான 
ஓய்வுநாள்‌ முறைமைகளை வளைத்துச்‌ சாதகமாக்கும்படி வேண்டியது என்று 
இயேசு கூறினார்‌. 

வசனம்‌ 6. பின்பு இயேசு, “தேவாலயத்திலும்‌ பெரியவர்‌ இங்கே 
இருக்கிறார்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” என்று அறிவித்தார்‌. டக்ளஸ்‌ 
R. A. ஹேர்‌ அவர்கள்‌, இயேசுவின்‌ விவாதம்‌ பின்வருமாறு உரைக்கப்பட 
முடியும்‌ என்று நினைத்தார்‌: “ஓய்வுநாளைக்‌ காட்டிலும்‌ தேவாலயம்‌ 
மேலானதாக இருக்கிறது என்றால்‌, தேவாலயத்தைக்‌ காட்டிலும்‌ மேலான 
ஒருவர்‌ எவ்வளவு அதிகமான ஓய்வுநாளைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்தவராக 


217 


இருப்பார்‌.” “தேவாலயத்திலும்‌ பெரியவர்‌” (12/2௦; ஒரு பொதுப்பால்‌ பெயர்‌ 
உரிச்சொல்‌) என்பதன்‌ மூலம்‌ இயேசு அர்த்தப்படுத்தியது என்ன என்பதைப்‌ 
பற்றிய ஒவ்வொரு கேள்விக்கும்‌ அவரது விளக்கம்‌ முழுமையாகப்‌ பதில்‌ 
அளிப்பதில்லை. 

“தேவாலயத்திலும்‌ பெரியவர்‌” என்று இயேசுவை அடையாளப்படுத்துதல்‌, 
12:41, 42ல்‌ உள்ள உண்மையினால்‌ - இங்கு வேறொரு பொதுப்பால்‌ பெயர்‌ 
உரிச்சொல்‌ பயன்படுத்தப்பட்டது - ஆதரிக்கப்படுகிறது, இது பழைய ஏற்பாட்டு 
மனிதர்களிடமிருந்து தரவழைக்கப்பட்ட வேறுபாட்டை உள்ளடக்குகிறது 
(காண்க யோவான்‌ 4:12; 5:46; 8:53). மற்றும்‌ இயேசுவின்‌ நபர்த்துவமானது 
தேவாலயத்திற்கு நேரெதிராக ஓப்பிடப்‌ பொருத்தமானதாக உள்ளது, 
ஏனெனில்‌ அவருக்குள்‌ தேவத்துவத்தின்‌ பரிபூரணமெல்லாம்‌ பரிபூரணமாக 
வாசமாயிருந்தது (கொலோசெயர்‌ 2:9 காண்க யோவான்‌ 2:18-22). 

“தேவாலயத்திலும்‌ பெரியவர்‌” என்பதற்குச்‌ சாத்தியமான மற்ற 
அடையாளப்படுத்துதல்களில்‌, இயேசுவின்‌ அதிகாரத்துவம்‌, அவரது 
செய்தி மற்றும்‌ இராஜ்யத்தின்‌ உதயம்‌ ஆகியவை உள்ளடங்குகின்றன. 7]. 
W. மெக்கார்வீ அவர்கள்‌, சீஷார்கள்‌ ஊழியம்‌ “பெரியதாக” இருந்தது என்று 
நினைத்தார்‌: 


இது அவர்கள்‌ இயேசுவுக்குச்‌ செய்த ஊழியமாக இருந்தது - இது 
சிலவேளைகளில்‌ உணவை அளித்தலுக்கான வழக்கமான வழிமுறைகளைத்‌ 
தடைசெய்தது. அவருக்கு ஊழியம்‌ செய்தல்‌ என்ற அவர்களின்‌ 
கடமையானது தேவாலயத்தைக்‌ காட்டிலும்‌ பெரிதாயிருந்தது; அதாவது 
ஆசாரியர்கள்‌ மீது இருந்த தேவாலயத்து ஊழியத்தைக்‌ காட்டிலும்‌ 
அவரது சீஷர்களின்‌ கடமை பெரிதாயிருந்தது. அப்படி இருந்தது என்றால்‌, 
ஆசாரியர்கள்‌ நியாயப்படுத்தப்‌ பட்டவர்களாக இருந்தனர்‌, அதைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமாக சீஷர்கள்‌ [தாங்கள்‌ செய்த செயல்களில்‌] இன்னும்‌ 
அதிகமாக நியாயப்படுத்தப்‌ பட்டவர்களாக இருந்தனர்‌. 


வசனம்‌ 7. இரக்கம்‌ காண்பித்தலின்‌ முக்கியத்துவத்தை விவரிப்பதற்கு, 
ஓசியாவின்‌ தீர்க்கதரிசனத்தில்‌ இருந்து, இயேசு மீண்டும்‌ ஒருமுறை 
மேற்கோள்‌ காண்பித்தார்‌: “பலியையல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்‌” 
(ஓசியா 6:6 9:13ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). ஓய்வுநாளில்‌ 
பலிசெலுத்துதல்‌ என்பது நியாயப்பிரமாணத்தின்கம்‌ ஆசாரியர்கள்‌ செய்த 
விஷயமாக இருந்தது, ஆனால்‌ இதமான மனித இரக்கத்தைக்‌ காண்பித்தல்‌ 
என்பது அவர்களின்‌ கடமையைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌ முக்கியத்துவம்‌ 
வாய்ந்ததாக இருந்தது. பரிசேயர்கள்‌ ஓசியாவின்‌ வார்த்தைகளைப்‌ புரிந்து 
கொண்டிருந்தால்‌, குற்றமற்றவர்கள்‌ என்று அழைக்கப்பட்ட இயேசுவின்‌ 
சீஷர்களை அவர்கள்‌ குற்றப்‌ படுத்தி இருக்க மாட்டார்கள்‌. அதற்குப்‌ பதிலாக 
அவர்கள்‌ மீது பரிசேயர்கள்‌ இரக்கம்‌ காண்பித்து இருப்பார்கள்‌. 

வசனம்‌ 8. இயேசுவின்‌ சீஷர்களுடைய செயல்பாடுகளுக்கு, அவர்‌ 
ஓய்வுநாளுக்கும்‌ ஆண்ட வராய்‌ இருக்கிறார்‌ என்பதே இயேசுவின்‌ நிறைவான 
தற்காப்பாக இருந்தது. இந்த உரிமைகோருதலை ஏற்படுத்துதலில்‌ இயேசு, தமது 
தெய்வீக அதிகாரத்தை உறுதிப்படுத்தினார்‌. அவரது தெய்வீகம்‌, ஓய்வுநாள்‌ 
பிரமாணத்தை விளக்கப்படுத்துவதற்கான உரிமையை (பரிசேயருக்கு நேர்‌ 





218 


எதிராக) அவருக்குக்‌ கொடுத்தது மற்றும்‌ அவர்‌ கதேர்ந்துகொண்டால்‌ 
அதை அவர்‌ புறம்பே விலக்கி அமைக்கவும்‌ முடியும்‌. இயேசுவின்‌ முந்திய 
ஊழியங்கள்‌, அவர்‌ ஓய்வுநாளுக்கு ஆண்ட வராக இருந்தார்‌ மற்றும்‌ ஓய்வுநாள்‌ 
பற்றிய சரியான ஆசரிப்பை அவர்‌ நியாயம்‌ விசாரித்து முறைப்படுத்த முடியும்‌ 
என்பதை ஏற்கனவே செயல்விளக்கப்படுத்தி இருந்தன.” 

இயேசு ஓய்வுநாளில்‌ முறையாக ஜெப ஆலயத்திற்குச்‌ சென்றதன்‌ மூலம்‌ 
அவர்‌ ஓய்வுநாளைக்‌ கனப்படுத்தினார்‌ லூக்கா 4:1627). ஓய்வுநாளில்‌ 
மற்றவர்களுக்கு இரக்கத்தை நீட்டித்தது என்பது மாத்திரமே அவர்‌ செய்ததாகக்‌ 
குற்றம்‌ சாட்டப்படக்கூடிய ஒரே மீறுதலாக இருந்தது (12:9-14; லூக்கா 13:10- 
17; 14:1-6; யோவான்‌ 5:1-9; 7:23; 9:1-7, 14). கர்த்தருடைய சீஷர்கள்‌, மனிதரால்‌ 
ஏற்படுத்தப்பட்ட பாரம்பரியங்களைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக அவருக்குத்‌ 
தங்கள்‌ பயபக்தியையும்‌ சேவித்தலையும்‌ தந்ததில்‌ சரியானவர்களாகவே 
இருந்தனர்‌. இதற்கு நேர்மாறாக, பரிசேயர்கள்‌ சீஷர்களை விமர்சனம்‌ 
செய்ததில்‌ தவறானவர்களாக இருந்தனர்‌. அவ்வாறு செய்ததன்‌ மூலம்‌ அவர்கள்‌, 
ஓய்வுநாளுக்கு(ம்‌) ஆண்ட வராக இருந்தவரைக்‌ கனவீனப்படுத்தினர்‌. 


குணமாக்குதலினால்‌ அவமதித்தல்‌? (12:9-14) 


“அவர்‌ அவ்விடம்‌ விட்டுப்போய்‌, அவர்களுடைய ஜெப ஆலயத்தில்‌ 
பிரவேசித்தார்‌. 

அங்கே சூம்பின கையையுடைய மனுஷன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌. 
அப்பொழுது, அவர்மேல்‌ குற்றஞ்சாட்டும்படிக்கு; ஓய்வுநாளில்‌ 
சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள்‌. 

“அதற்கு அவர்‌: உங்களில்‌ எந்த மனுஷனுக்காகிலும்‌ ஒரு ஆடு 
இருந்து, அது ஓய்வுநாளில்‌ குழியிலே விழுந்தால்‌, அதைப்‌ பிடித்துக்‌ 
தூக்கிவிடமாட்டானோ? 

1” இட்டைப்பார்க்கிலும்‌ மனுஷனானவன்‌ எவ்வளவோ 
விசேஷித்திருக்கிறான்‌! ஆதலால்‌, ஓய்வுநாளிலே நன்மைசெய்வது 
நியாயந்தான்‌ என்று சொன்னார்‌. 

பின்பு அந்த மனுஷனை நோக்கி: உன்‌ கையை நீட்டு என்றார்‌. அவன்‌ 
நீட்டினான்‌; அது மறுகையைப்போல்‌ சொஸ்தமாயிற்று. 

“அப்பொழுது, பரிசேயர்‌ வெளியே போய்‌, அவரைக்‌ கொலைசெய்யும்படி 
அவருக்கு விரோதமாய்‌ ஆலோசனைபண்ணினார்கள்‌. 


வசனம்‌ 9. அவர்‌ அவ்விடம்‌ விட்டுப்போய்‌ என்பது (காண்க 11:1; 
13:53; 15:29; 19:1), தானிய வயலின்‌ காட்சியை அவர்களுடைய ஜெப 
ஆலயத்தில்‌ என்ற காட்சியுடன்‌ தொடர்புபடுத்துகிறது. ஓய்வுநாள்‌ என்பது 
மக்களுக்கு இளைப்பாறும்‌ நாளாக தோற்றக்காலத்தில்‌ இருக்கையில்‌, இது 
யூதர்கள்‌ யாவரும்‌, ஜெபிக்கவும்‌ நியாயப்பிரமாணத்தை வாசிக்கவும்‌, ஜெப 
ஆலயத்தில்‌ ஒன்றுகூடிய பரிசுத்த நாளாகவும்‌ இருந்தது. “அவர்களின்‌” 
என்ற பிரதிப்பெயர்ச்சொல்லும்‌, “ஜெப ஆலயம்‌” என்று மாற்றும்‌, இயேசு 
மற்றும்‌ யூதர்களின்‌ நிறுவனம்‌ அல்லது மத்தேயுவின்‌ நாட்களில்‌ இருந்த 
சபை மற்றும்‌ யூதத்துவம்‌ ஆகியவற்றிற்கு இடையில்‌ இருந்த பிரிவினையைப்‌ 


219 


பிரதிபலிக்கலாம்‌. இயேசுவையும்‌ அவரது சீஷர்களையும்‌ உள்ளூர்‌ சமூகத்தில்‌ 
இருந்து வித்தியாசப்படுத்திய இன்னொரு சாத்தியக்கூறும்‌ உள்ளது (காண்க 
4:23; 9:35; 10:17; 13:54). 

வசனம்‌ 10. ஒருவேளை இவ்விடத்தில்‌ கப்பர்நகூமில்‌ இருந்த ஜெப 
ஆலயத்திற்கு இயேசு சென்றபோது, அவர்‌ ஓய்வுநாள்‌ பற்றி அப்போதுதான்‌ 
போதித்திருந்த சத்தியத்தை நடைமுறைப்‌ படுத்த முழுநிறைவான வாய்ப்பு 
ஒன்றைச்‌ சந்தித்தார்‌ எனலாம்‌. அங்கே சூம்பின கையையுடைய மனுஷன்‌ 





ஒருவன்‌ இருந்தான்‌. “சூம்பின” என்பதற்கான (08௦8) வார்த்தை “வாதம்‌ 
ஏற்பட்ட” என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. இயேசுவின்‌ எதிராளிகள்‌ 
அவரிடத்தில்‌, ஓய்வுநாளில்‌ சொஸ்தமாக்குகிறது நியாயமா? என்று 
கேட்டனர்‌. அவர்கள்‌ இந்தக்‌ கேள்வியை முன்வைத்தபோது, அவர்கள்‌ தகவல்‌ 
நாடவில்லை. அதற்குப்‌ பதிலாக அவர்கள்‌ அவர்மேல்‌ குற்றஞ்சாட்டும்படிக்கு 
வழிதேடினார்கள்‌. பரிசேயார்களே இயேசுவின்‌ எதிராளிகள்‌ என்று 14ம்‌ வசனம்‌ 
அடையாளப்படுத்துறெது. 

மாற்கு சுவிசேஷ விபரத்தில்‌, இயேசு சூம்பின கையையுடைய மனிதனுக்கு 
“எழுந்து நடுவே நில்‌” என்று கட்டளையிட்டதாகக்‌ கூறப்படுகிறது (மாற்கு 3:3). 
ஒருவேளை, அங்கிருந்தவர்கள்‌ அந்த மனிதனின்‌ கையினுடைய பரிதாபமான 
நிலையைக்‌ காண அனுமதிப்பதற்காக அவர்‌ இகைச்‌ செய்திருக்கலாம்‌. பின்பு 
அவர்‌ தம்மை விமர்சித்தவர்களிடம்‌, “ஒய்வுநாட்களில்‌ நன்மைசெய்வதோ, 
தீமைசெய்வதோ, ஜீவனைக்‌ காப்பதோ அழிப்பதோ, எது நியாயம்‌?” என்று 
கேட்டார்‌ (மாற்கு 3:4). இருப்பினும்‌ எவரொருவரும்‌ பதில்‌ அளிக்கவில்லை. 

வசனம்‌ 11. இயேசு தாமே முன்வைத்த கேள்விக்குப்‌ பதில்‌ அளிக்கும்‌ 
வகையில்‌, அவர்களுக்கு ஒரு விவரிப்பை முன்வைத்தார்‌. ஆடு ஒன்றைக்‌ 
கொண்டிருந்த மனிதர்‌, அது ஓய்வு நாளில்‌ குழியில்‌ விழும்‌ சூழ்நிலை பற்றி 
அவர்‌ பேசினார்‌. அந்த சூழ்நிலையில்‌ யார்‌ அதைப்‌ பிடிக்கும்படி கீழே செல்லாம 
லும்‌ அதைக்‌ குழியில்‌ இருந்து இழுத்து விடாமலும்‌ இருப்பார்‌? அதேபோன்ற 
ஒரு சூழ்நிலையில்‌ இயேசு, “உங்களில்‌ ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது 
ஓய்வுநாளில்‌ துரவிலே விழுந்தால்‌, அவன்‌ அதை உடனே தூக்கிவிடானோ?” 
என்றும்‌ கேட்டார்‌ லூக்கா 14:5). குறிப்பிட்ட சூழ்நிலைகளில்‌ பரிசேயர்கள்‌, 
அந்த மிருகத்தை ஓய்வுநாளில்‌ அவ்வாறு மீட்பதை அனுமதிப்பார்கள்‌.” 

வசனம்‌ 12. இயேசு தமது கருத்தைத்‌ தெளிவாக்கினார்‌: 








ஆட்டைப்பார்க்கிலும்‌ மனுஷனானவன்‌ எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான்‌ 
(காண்க 6:26; 10:31; லூக்கா 15:3-7). மனிதனைத்‌ தேவன்‌ தமது சாயலாகப்‌ 
படைத்தார்‌ மற்றும்‌ படைப்பு யாவற்றின்‌ மீதும்‌ அவனுக்கு ஆட்சி அதிகாரம்‌ 
தந்தார்‌ (ஆதியாகமம்‌ 1:27, 28). தேவனுடைய படைப்பு என்ற கிரீடத்தில்‌ 
மனிதன்‌ உச்சிமுகடாக இருக்றொன்‌ (சங்கதம்‌ 8:3-8). 

ஓய்வுநாள்‌ பற்றிய யூதத்துவப்‌ பிரமாணங்கள்‌ மிகவும்‌ 
கண்டிப்பானவையாக இருக்கையில்‌, இரக்கத்தின்‌ சில செயல்கள்‌ அந்த 
நாட்களில்‌ அனுமதிக்கப்பட்டன. ஒருவருடைய வாழ்வு அபாயத்தில்‌ 
இருந்தால்‌, அந்த நபரைக்‌ காப்பாற்ற மருத்துவ உதவி அளிக்கப்பட முடிந்தது.” 
ஒரு பெண்ணுக்குக்‌ குழந்தை பிறக்கும்‌ நிலையில்‌ இருந்தால்‌, அவள்‌ குழந்தை 
பெறுவதில்‌ உதவ ஒரு மருத்துவச்சியை அழைக்க முடிந்தது.!' இருப்பினும்‌ 
ஒரு நபரின்‌ நிலைமை அவரது உயிருக்கு அச்சுறுத்தலாக இராதபட சத்தில்‌, 





220 


அசாதாரணமான உதவியளவைகள்‌ மேற்கொள்ளப்படாது இருந்தன.'' 
எட்டாம்‌ நாளில்‌ விருத்த சேதனம்‌ செய்தல்‌ என்பது இந்த சட்டத்தில்‌ இருந்து 
விலக்கு அளிக்கப்பட்டதாக இருந்தது; இந்தப்‌ பரிசுத்த சடங்காச்சாரம்‌, 
ஓய்வுநாள்‌ கட்டுப்பாடுகளை ஒதுக்கி வைத்தது (யோவான்‌ 7:22, 23).'” 

இயேசுவுக்கு முன்பாக இருந்த விஷயத்தில்‌, சூம்பின கையையுடைய 
மனிதன்‌ உயிருக்கு அச்சுறுத்தல்‌ விளைவிக்கும்‌ சூழ்நிலையில்‌ 
இருக்கவில்லை. வாரத்தின்‌ ஆறு நாட்களின்போது இப்படிப்பட்ட மக்களை 
இயேசு குணமாக்கலாம்‌, ஆனால்‌ ஓய்வுநாளில்‌ அவர்‌ அகைச்‌ செய்யலாகாது 
என்று யூதத்துவத்‌ தலைவர்கள்‌ நினைத்தனர்‌ (லூக்கா 13:14). ஓய்வுநாளிலே 
நன்மைசெய்வது நல்லது என்பதை நியாயப்பிரமாணம்‌ அனுமதித்தது என்று 
இயேசு போதித்தார்‌. நிச்சயமாகவே நியாயப்பிரமாணம்‌ பொல்லாங்கு 
செய்வதைத்‌ தடை செய்தது. இயேசுவின்‌ கண்ணோட்டத்தின்‌ கருத்தில்‌ இருந்து, 
இந்த மனிதருக்கு ஏதேனும்‌ செய்யப்பட முடியும்‌ என்னும்போது, அவரை 
அவரது பரிதபிக்கத்‌ தக்க நிலையிலேயே விட்டு வைத்தல்‌ என்பது பொல்‌ 
லாததாக இருக்கும்‌. இயேசு நன்மை செய்தலுக்கு நேர்‌ எதிராகப்‌ பரிசேயர்கள்‌ 
அவரைக்‌ கொல்லும்படியான திட்டமிடுகலினால்‌ பொல்லாங்கானதை 
ஓய்வுநாளில்‌ செய்தனர்‌ (12:14). 

வசனம்‌ 13. பரிசேயர்கள்‌ இயேசுவுக்குப்‌ பதில்‌ அளிக்காதபோது அவர்‌, 
அவர்களுடைய இருதயகடினத்தினிமிக்தம்‌ அவர்‌ விசனப்பட்டு என்று 
மாற்கு கூடுதலாகக்‌ கூறினார்‌ (மாற்கு 3:5). வரவிருந்த விளைவுகளை இயேசு 
அறிந்திருப்பினும்‌. சூம்பின கையையுடைய மனிதனிடத்தில்‌ அவர்‌, உன்‌ 
கையை நீட்டு என்று அறிவுறுத்தினார்‌. அந்த மனிதர்‌ அதைச்‌ செய்தபோது, 
அவரது கையானது மறுகையைப்போல்‌ சொஸ்தமாயிற்று. இயேசு பேச்சினால்‌ 
மாத்திரம்‌ அவரைக்‌ குணமாக்கினார்‌. அவர்‌ அந்த மனிதர்‌ மீது கையைக்கூட 
வைக்க வில்லை என்பது உறுதி. 

வசனம்‌ 14. பரிசேயர்‌ உடனே ஜெப ஆலயத்தை விட்டு வெளியேறி, 
அவரைக்‌ கொலைசேெய்யும்படி ஏரோதியர்களுடன்‌ சேர்ந்து சூழ்ச்சி செய்தனர்‌ 
(மாற்கு 3:6). இவ்விரு குழுவினரும்‌ சாதாரணமாக விரோதிகளாக இருந்தனர்‌. 
ஏரோதியர்கள்‌ ஏரோதுவின்‌ சட்டங்களையும்‌ ரோம ஆதிக்கத்தையும்‌ 
அதரித்தனர்‌. பரிசேயர்கள்‌ அவ்விரு விஷயங்களையும்‌ வெகுவாக எதிர்த்தனர்‌. 
சாதாரணமாக பரிசேயர்களும்‌ ஏரோதியர்களும்‌ ஒருவர்‌ மற்றவருடன்‌ 
இணைந்து செய்ய ஒன்றும்‌ இல்லாது இருந்தது, ஆனால்‌ இவ்விரு பிரிவினரும்‌ 
- வெறுப்புணர்வினால்‌ தூண்டப்பட்டு - இயேசுவை அழிக்கச்‌ சூழ்ச்சி செய்ய 
ஒன்றிணைந்தனர்‌. 

நியாயப்பிரமாணத்தில்‌, ஓய்வுநாளை மீறுதலுக்கு மரணதண்டனை என்பதே 
தெளிவாகக்‌ குறிப்பிடப்பட்ட தண்டனையாக இருந்தது (யாத்திராகமம்‌ 
31:14; 35:2; எண்ணாகமம்‌ 15:35). பரிசேயர்கள்‌ இயேசுவை மரணத்திற்கு 
உட்படுத்தக்‌ கூடும்படிக்கு, அவர்‌ நியாயப்பிரமாணத்தை மீற வேண்டும்‌ என்று 
விரும்பினர்‌. இருப்பினும்‌ இயேசு, ஓய்வுநாளை மீறவில்லை, பரிசேயர்களின்‌ 
பாரம்பரியங்களை மாத்திரமே அவர்‌ மீறினார்‌. மேலும்‌ யூதர்கள்‌ ரோமானியரின்‌ 
ஆளுகையின்‌ கழ்‌ இருந்ததால்‌, மரண தண்டனை கொடுப்பதற்கான அவர்களின்‌ 
உரிமைகள்‌ மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன காண்க யோவான்‌ 18:31). 
பரிசேயர்கள்‌ ஏன்‌ ஏரோதியருடன்‌ இணைந்து சூழ்ச்சி செய்தனர்‌ என்பதை, 














221 


விரோதிகளுக்கு இடையில்‌ ஏற்பட்ட இந்த ஐக்கியம்‌ விளக்கப்படுத்தலாம்‌; 
அவர்களின்‌ நடவடிக்கைகள்‌ அவர்களை கலிலேயாவின்‌ மீது காற்பங்கு 
தேசாதிபதியாக இருந்த ஏரோது அந்திப்பாவுடன்‌ ஒருபடி. அதிக நெருக்கமாக 
அக்கிற்று. யோவானுக்கு அவர்‌ செய்தது போன்றே (14:1-12), இயேசுவுக்கு 
மரண தண்டனை அளிக்கக்‌ கூடிய அதிகாரத்தை அவர்‌ (ஏரோது அந்திப்பா) 
பெற்றிருந்தார்‌ லூக்கா 13:31; 23:6-16). 


௮ பாடங்கள்‌ “5444 


“ஓய்வுநாளை நினைவுகூருங்கள்‌” (12:1-14) 

ஓய்வுநாளைக்‌ கடைப்பிடித்தல்‌ என்பது, நீக்கப்பட்ட பழைய 
ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்‌ பகுதியாக இருந்தது (எபேசியர்‌ 2:13- 
16; கொலோசெயர்‌ 2:14). கிறிஸ்தவர்கள்‌ ஓய்வுநாள்‌ ஒழுங்கு முறைகள்‌ 
உட்பட, நியாயப்பிரமாணத்தின்‌ எந்தப்‌ பகுதியையும்‌ கடைப்பிடிக்கக்‌ 
கடமைப்பட்டவர்கள்‌ அல்ல. நான்காவது கட்டளை மாத்திரமே, பத்துக்‌ 
கட்டளைகளில்‌, கிறிஸ்துவின்‌ பிரமாணத்திற்குள்‌ கொண்டுவரப்படாத 
ஒரே ஒரு கட்டளையாக இருந்தது (யாத்திராகமம்‌ 20:8). மக்களில்‌ சிலர்‌, 
ஞாயிற்றுக்ழெமையை “கிறிஸ்தவ ஓய்வுநாள்‌” என்று கூறுகின்றனர்‌, ஆனால்‌ 
அப்படிப்பட்ட விஷயம்‌ ஒன்றும்‌ இருப்பதில்லை. ஓய்வுநாள்‌ என்பது 
வாரத்தின்‌ ஏழாம்‌ நாள்‌, அதாவது சனிக்கிழமை ஆகும்‌ (யாத்திராகமம்‌ 
20:8-11). கிறிஸ்தவர்கள்‌ ஆராதிக்கும்‌ நாள்‌, வாரத்தின்‌ முதல்‌ நாளான 
ஞாயிற்றுக்கிமமையாகும்‌ (நடபடிகள்‌ 20:7; 1 கொரிந்தியர்‌ 16:2), இது 
கர்த்தருடைய நாள்‌ என்று அழைக்கப்பட லாயிற்று (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
1:10). தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவர்கள்‌, ஆராதனைக்கென்று ஒரு விசேஷித்த 
நாளையும்‌ குறிப்பிட்ட சில செயல்களையும்‌ கொண்டிருந்தனர்‌ என்பது 
வரலாற்று எழுத்துக்களினால்‌ உறுதிப்படுத்தப்படுதிறது. 1” 

வாரத்தின்‌ முதல்‌ நாளில்‌ இயேசு மரித்தோரில்‌ இருந்து உயிர்த்து 
எழுந்ததால்‌, அந்த நாள்‌ கிறிஸ்தவர்களின்‌ ஆராதனை நாளாயிற்று (28:1-6; 
லூக்கா 24:1-6; யோவான்‌ 20:1-9). நாம்‌ அறிந்த வரையில்‌, உயிர்த்தெழுகலுக்குப்‌ 
பின்‌ இயேசு தந்த தரிசனம்‌ பற்றிய ஒவ்வொரு பதிவும்‌, வாரத்தின்‌ முதல்‌ 
நாளில்‌ நிகழ்ந்ததாகக்‌ குறிப்பிட்ட அந்த நாளுடன்‌ இணைவுகொண்டுள்ளது. 
ஞாயிற்றுக்கிழமை என்பது, ஜெபிக்கவும்‌, தேவனுக்குத்‌ துதிகள்‌ பாடவும்‌, 
தேவனுடைய வசனத்தில்‌ இருந்து செய்தியைக்‌ கேட்கவும்‌, தங்கள்‌ பணத்தில்‌ 
இருந்து காணிக்கை தரவும்‌, கர்த்தருடைய இராப்போஜனத்தில்‌ கலந்து 
கொள்ளவும்‌, கிறிஸ்தவர்கள்‌ ஒன்றுகூடிய நாளாக இருந்தது. 

கிறிஸ்தவர்கள்‌ வாரத்தின்‌ முதல்‌ நாளில்‌ ஒன்றுகூட வேண்டும்‌ என்று, 
அப்போஸ்தலத்துவ உதாரணத்தினாலும்‌ நேரடி கட்டளையினாலும்‌, 
புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்குப்‌ போதிக்கிறது. தொடக்ககால சபையில்‌ 
இருந்த வழக்கத்தின்படி, ஒவ்வொரு வாரத்தின்‌ முதல்‌ நாளிலும்‌ நாம்‌ 
கர்த்தருடைய இராப்போஜனத்தில்‌ பங்கேற்க வேண்டும்‌ என்றால்‌ 
(நடபடிகள்‌ 20:7; 1 கொரிந்தியர்‌ 11:20-34; 16:2), நாம்‌ அங்கிருக்க வேண்டும்‌ 





என்பது நமக்குக்‌ கட்டளையாக உள்ளது. எபிரெயருக்கு நிருபத்தை 


222 


எழுதியவர்‌, யூதக்‌ கிறிஸ்தவர்களை ஊக்குவிப்பதற்காக “சபை கூடிவருதலைச்‌ 
சிலர்‌ விட்டுவிடுகிறதுபோல நாமும்‌ விட்டுவிடாமல்‌, ஒருவருக்கொருவர்‌ 
புத்திசொல்லக்‌ கடவோம்‌; நாளானது சமீபித்து வருகிறகதை எவ்வளவாய்ப்‌ 
பார்க்கிறீர்களோ அவ்வளவாய்ப்‌ புத்திசொல்லவேண்டும்‌” என்று எழுதினார்‌ 
(எபிரெயர்‌ 10:25; NIV). தொடக்க காலக்கிறிஸ்தவர்கள்‌ வாரத்தின்‌ முதல்‌ 
நாளில்‌ கூடி வந்தனர்‌ - இது புதிய ஏற்பாடு மற்றும்‌ பிற வரலாற்று விபரங்களில்‌ 
உண்மையென்று கண்டறியப்பட்ட விஷயமாக உள்ளது - என்பதால்‌, 
எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தில்‌ குறிப்பிடப்பட்ட சபைகூடிவருதல்‌ 
என்பது ஆராதனைக்குக்‌ கூடுகையாகவே இருக்க வேண்டும்‌. ஏவுதல்‌ பெற்ற 
எழுத்தாளர்‌, தமது வாசகர்கள்‌ கர்த்தருடைய நாளில்‌ சபையாக ஒன்றுகூடி 
வரும்‌ நடைமுறையைக்‌ கைவிடாது இருக்க வேண்டும்‌ என்று விரும்பினார்‌. 


“மனுஷ குமாரன்‌” (12:8) 

“மனுஷ குமாரன்‌” என்பது இயேசுவுக்கு அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட 
இயற்பெயராக உள்ளது, இது புதிய ஏற்பாட்டில்‌ எண்பத்து எட்டு முறைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஒருசில விதிவிலக்குகள்‌ தவிர, இதைக்‌ கிறிஸ்து 
தாமே பயன்படுத்தினார்‌. “தேவ குமாரன்‌” என்ற இயற்பெயரைத்‌ தமக்குத்‌ 
தேர்ந்து கொள்ள அவர்‌ எல்லா உரிமையையும்‌ கொண்டிருந்தார்‌, ஆனால்‌ 
அவர்‌ “மனுஷ குமாரன்‌” என்பதையே விரும்பித்‌ தேர்ந்து கொண்டார்‌ 
என்பது தெளிவு. இந்தச்‌ சொற்றொடரைப்‌ பயன்படுத்தியபோது இயேசு, 
தம்மைக்‌ குறித்து ஒரு முக்கியமான கூற்றை ஏற்படுத்தினார்‌ என்று இது 
சுட்டிக்காண்பிப்பதாகக்‌ காணப்படுகிறது. ஒரு புறத்தில்‌ இது, அவரது 
முழு மனிதத்துவத்தை வலியுறுத்துகிறது. மறுபுறத்தில்‌ இது அவரது மீட்பு 
மற்றும்‌ அதிகாரத்துவ ஊழியம்‌ ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. தேவனுடைய 
அதிகாரம்‌ நமது நலத்திற்குப்‌ பயன்படுத்தப்படக்கூடும்படி, அவருடன்‌ நாம்‌ 
ஏற்புடைய உறவுமுறையில்‌ இருக்கக்‌ கொண்டுவருவதற்காக, தேவன்‌ நம்முடன்‌ 
உறவு கொண்டிருக்கும்படி, மனிதரானார்‌. 








குறிப்புகள்‌ 

IDouglas R. A. Hare, Matthew, Interpretation (Louisville: John Knox Press, 1993), 
130. 2Mishnah Shabbath 7.2. David Hill, The Gospel of Matthew, The New Century 
Bible Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 210. 
““சபாத்துவை பலி சேவைகள்‌ ஒதுக்கிவிட்டன” (Talmud Shabbath 132b). Hare, 132. 
67, W. McGarvey, The New Testament Commentary, vol. 1, Matthew and Mark (N.p., 1875; 
reprint, Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 104. “Ibid., 105. “காண்க Talmud 
Shabbath 128b; Baba Metzia 32b. கும்ரான்‌ சமூகம்‌ இதில்‌ கண்டிப்பானதாக இருந்ததை 
சவக்கடல்‌ சுருள்கள்‌ வெளிப்படுத்துகின்றன: “எந்த மனிதரும்‌, ஓய்வு நாளில்‌ ஒரு 
மிருகம்‌ குட்டி போட உதவக்கூடாது. அது ஒரு நீர்க்தொட்டிக்குள்ளோ அல்லது ஒரு 
குழிக்குள்ளோ விழுந்துவிட்டது என்றால்‌, ஓய்வுநாளில்‌ அதை தூக்கிவிடக்கூடாது ... 





ஆனால்‌ ஒரு மனிதர்‌ தண்ணீருக்குள்ளோ அல்லது நெருப்புக்குள்ளோ விழுந்துவிட்டால்‌, 
அவரைத்‌ தூக்குவதற்கு ஒரு ஏணியையோ அல்லது கயிற்றையோ அல்லது பாத்திரம்‌ 
போன்ற எதையாவதோ பயன்படுத்தலாம்‌” (Damascus Rule 11.13, 14, 16, 17). “உயிருக்கு 


223 


அபாயம்‌ ஏற்படுமோ என்ற சந்தேகத்திற்குரிய எந்த விஷயமும்‌ ஓய்வுநாள்‌ ஆசரிப்பின்‌ 
துடைகளை நீக்கிச்‌ செயல்படுவதாக உள்ளது” (Mishnah Yoma 8.6). "Mishnah Shabbath 
18.3. 

உதாரணமாக, முறிந்த எலும்பை ஓய்வுநாளில்‌ ஒன்றமைத்தல்‌ என்பது 
நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமானதாக இருந்தது. (Mishnah Shabbath 22.6.) "Ibid. 
18.3-19.5. °Pliny Letters 10.96; Justin Martyr Apology 1.67; Clement of Alexandria Miscella- 
nies 6.14; The Instructor 3.11. 


224 


பாடா] உதவிகள்‌ 


199 மஐ 
ப்பார்‌ பாடா 1 பூமித்‌ 
அ. படம Lrole முழு 105.2 
Pus 
gum Ler 
PLUME EPIL 
அப்டி 
யார 


eos sogorbo(ig 


(92:77 “2:59 பரப :76:”7 596 ‘CE: 109 பாம. ப[ாஐ) 
ப்யமுகு6௫) உப்மா TD 
[ஐ (சமமா ஈ(.பாடி. படபட 


(98:T Web ரல்‌ 
WHITE 199.1909 149) 
(67-07:07 பராய) 
weOME wile rool bw (ணக 
(09:27 பகரா. 14) 
wehaD (gio 
(9I:¢ 12 பாட பாற) 

௫௫ முப அம 
(27:07 பராய) 
PONTE 
ராம 
ஐ PU OOTro 19 rOW Oop 
பாம்‌ ௪௦-11 பாமுமக(ழம 


09/0 1/0-ஏ 
முழாமமட0மம்‌/எ 
109g ¢roLrT பம ரர 


supe eA [டயா ya ம [ரல முநாம௰ ஐஐ யார 





227 





6-7:0 


(2௫௫ பரம 5102212007 (6 MoI (OLE 





ர்‌ 4-9]:] 


௫௦௪௫92 ப71000) 1௦0567 02பம(0065 பலர] 290. ப 060. 





66 0616 


WERE ௨. 10௦017 WES 19M GOI 


(2௪௫ பரமு 51202. ப] (6) மீரா பபா 





(ஐ (70 120907 090007. பரரஆ .ம௦[ 1௫) 16126) பாரா 





௫௫% பராம PLOW பாமக OITA மம்‌ 1 ப Molo Ee 





ம ப01/” மும2ா/7 





WHHL Duin = 2௦0260 Lor ம 





(2௪௫. ப 5129091ப020௦ ஐஐ ழாக்‌ lll 





சாமு மம. பரு POP MIGHT [10209 12911 





(௫௫ பராம 912௦091௩66 10௦1௦ LoL gS 





(௪௫. ப PMOYLMLTIHMLEO 





wEUDIe - 102- wr? oP Ge 





௫௫ பரமு MTL 120 FoWIETD 





(௪/1 PUL [மர ௪/௪ முரச ளப 


wT WIE இப்1(90001000%' 

















12] 7012” mogolbaoig பம கம ஐ poe 





228 


(௦00/௪ - 1ம5- 7.ப[712077 20/07/701௪ 





IG 02:28 


(மாமழுமம. பல POP’ MAIO [1500 /ஐ 090177 





¥l-CI:IL 


20-9[:12 





WEEP எழ 10/1ழ௪/2 





67-46:97 


29-9]:0/ 


76-62:02 


முத 51202 பச] (6) மீரா பபா 





WEST roo MeL 





மப 9122-7) 





el-II:LI 


(2௪௫௦. ப Fw. மீச 





9-I:¥I 


௫௫9 ப7ம௨ 10௦0௦00007 - 10295௫ ஸீ. பராழம ம EY PLY 





ர-1]:87 


௪௫9 ப17ம00 1000090201) RYDEN ow 









































6ர-26₹6 62-77:6 | SI-FILI 1௫% பராம Pwr ரகம சதம்‌ 

92-20:89 (2௫௫௦. பர712ஐ ௨00௦210207 TUM 

76-72:7 மத உம] இயமுா(6) ௨.19 [பல 

06-72:2 92-[2:87 PPP 120207 0900010201] 11102. ப102. ப 

PITT 25 22:27 WHIPPLE PUL பது 

42-72:27 முய டு 729/1 யாம முழா.பாம ௦02௦17 

6-18 6€-CE:SI WEEE PPDNY qi 

[2-97:9 2௦-2%:2 | 9-2: (PET (01ஐ 0200௦ ௦௦௦௫' 
ச7-7:9 27-01:6 | %-92:9 | 72-97:7 weer இரத ராபா பாக 





229 


ப்ரி 0௦௨0 
095/1 ப2ஐ உபா 
109 /07ஐ3 FY PLLC) 
huey eum 
10977 10975/111ஐம/௪ 


109 பாம. பாற 


முற 


ETT OPT TT 


WPT ANTE TELL PPID (0/0 - ம. பய LD 
Pod TAO PLENTY Pies iyo மற “சய(ஞழமழக ௪௦ ப (௫ 07102௦ (பல 
சிய பாமமும2%070௫,, பமஉபாம/எ :ப22/212-௪ முழமயய-](6) Prous iH (இடப “ட ப1ு௪07) 
“ரம்மி ராதுபாதும பயக்‌ / பற பார 1௦௯77 109 ரட/ரரஐமு/௪ nia / ராமரா ‘WIEN MLDS 4 


கிடயாது பகிரி 


யரர ௦ 
wopohusy eum 
MOLTO FY PLOR() 
huey eum 
10977 195/1 1ஐம/௪ 


109 பாடி. பாஜ 
huegeum 
mip GT 
மமீாாறு பதி 


IIEL:D பளை" 57-27: இறம்மா 


மகப௱ாறழ்ய௫மை பகிரி 


109 /77ஐ3 POPLAR 
ஈக 

[யக 
1097 195/1 1ஐ cole 


109 பட. பாற 
[யக பா 


முற 2007௫3 


கிட்பாதுயயகமம பரி 


MOLTO கற ப1ு௮றா 
hey’ 

huey eum 
109௬07 mopotnrngycole 


109 பாடி. பாஜ 
[யை eum 
mio GTle 
௫ 1ஐ பதி 


7-2: MED EO 


«ioe Puoun gle Loo பா (6 மாம்‌ (og ESTO Fro, 





230 


67/7 G/T லை! 
4 


செசரியா 


பிலிப்பி 


கவ்லேன்ட்டில்‌ 


செப்போரிஸ்‌ 
நா்கரேத்தூரர்‌ | 


ஆரல்‌ மலை 
சமாரியா 
சமாரியா 
(செபஸ்தே) 


கெரிசிம்‌ மலை 


பெரேயோ ர்‌ 


பெத்தானி - யோர்தானுக்கு 
|. அப்பால்‌? 


உ ஏரோதுவின்‌ அரணான 
பட்டணங்கள்‌ 





கிறிஸ்துவின்‌ ஊழியத்தின்போது பலஸ்கீனநாடு 


231 


